யா. ராகவன்‌ 


ஒரு தனி மனிதனின்‌ இ , தேசத்தின்‌ வீழ்ச்சியான வரலாறு. 


~~ 


சதாம்‌ ஹுசைன்‌ 
வாழ்வும்‌ 
இராக்கின்‌ 


மரணமும்‌ 


பா. ராகவன்‌ 


சதாம்‌ ஹுசைன்‌ வாழ்வும்‌ இராக்கின்‌ மரணமும்‌ 
பா. ராகவன்‌ 


Copyright © 2020 by Pa Raghavan 


All rights reserved. No part of this publication may be reproduced, 
distributed, or transmitted in any form or by any means, including 
photocopying, recording, or other electronic or mechanical methods, without 
the prior written permission of the author, except in the case of brief 
quotations embodied in critical reviews and certain other noncommercial uses 
permitted by copyright law. 


Author’s Home Page: www.Writerpara.com 
Email: writerpara@gmail.com 


அணிவகுப்பு 


3. முதல்‌ புரட்சி 
4. டெமஸ்கஸ்‌ - பெய்ரூத்‌ - கெய்ரோ 
ட திலிருந்து மையத்துக்‌ 
0. தொப்பிக்கு மேல்‌ சி தொப்பிக்குள்‌ ரக்‌ 
7. கொஞ்சம்‌ எண்ணெய்‌, 
கொஞ்சம்‌ நெருப்பு 
8. எண்ணெய்‌ நாட்டுடைமை, 
ரக்‌ டைமை 
9. கனவின்‌ தொலைவு, 
பத்து வருடம்‌ 
10. யுத்த காண்டம்‌ 


12 $்தின்‌ சத்தம்‌ 

13. வேறு சதாம்‌ 

14. குவைத்‌ கூப்பிடுகிறது 
15. எண்ணெய்க்கு ரத்தம்‌ 


16. பாலைப்‌ புயல்‌ 
17. மிகப்பெரிய சூது 
18. உறவும்‌ பகையும்‌ 
19. இந்தக்‌ கண்ணில்‌ நீர்‌ வருமா? 
20. அவரா இவர்‌? 
21. நவம்பர்‌ ஐந்து 
பிற்சேர்க்கை 1 
இராக்‌ - மறுகட்டுமானம்‌ 
பிற்சேர்க்கை 2 
கால வரிசை 


பின்‌ இணைப்பு 3 


உதவிய நூல்கள்‌, இணையத்‌ களங்கள்‌ 


1. ஒரு தீர்ப்பு, ஓர்‌ ஈர்ப்பு 


சதாம்‌ உசேனைக்‌ குறித்து சிந்திக்கத்‌ தொடங்கும்போது, அவர்‌ 
மரணத்தை எதிர்நோக்கி இருக்கும்‌ தருணத்திலிருந்து ஆரம்பிப்பது 
கொஞ்சம்‌ பொருந்தாமல்தான்‌ இருக்கிறது. செய்த குற்றங்களுக்குக்‌ 
கணக்கு வழக்குகள்‌ சரியாகவே இருக்கின்றன. எதையும்‌ அத்தனை 
எளிதில்‌ யாரும்‌ மறுத்துவிட முடியாது. சதாம்‌ உள்பட. அரசன்‌ அன்று 
கொல்வான்‌, அமெரிக்கா நின்று கொல்லும்‌. ஆனால்‌, எல்லா சினிமா 
வில்லன்களைப்‌ போலவும்‌ நன்கு வாழ்ந்து அனுபவித்தபிறகு, எழுபது 
வயதில்தானே மரணக்‌ காண்டம்‌ வந்திருக்கிறது என்று நினைப்பது 
சற்றுக்‌ குரூரமானது. 

உண்மையில்‌ அவர்‌ மரணத்தின்‌ நண்பர்‌. அந்த நட்புக்கு வயது எழுபது 
வருடங்களும்‌ ஆறு மாதங்களும்‌. 

அப்போது அவர்‌ தாயின்‌ வயிற்றில்‌ சிசுவாக வசித்துக்கொண்டிருந்தார்‌. 
சோற்றுக்கு வழியில்லாத தாய்‌. இந்தக்‌ குழந்தை பிறந்தால்‌ வாழ்வதற்குச்‌ 
சிரமப்படப்‌ போகிறதே என்று அப்போதே அழித்துவிட நினைத்து, 
தன்னையும்‌ சேர்த்து அழித்துக்கொள்ள ஒரு தற்கொலை முயற்சி செய்த 
படிப்பறிவில்லாத ஏழைத்தாய்‌. 


அந்தக்கணம்‌ தொடங்கி சதாமின்‌ வாழ்வில்‌ பல தருணங்களில்‌ மரணம்‌ 
நெருங்கி நெருங்கி வந்து விலகிப்‌ போயிருக்கிறது. சட்டையில்‌ படியும்‌ 
தூசு போல. சில சமயம்‌ தட்டிவிட்டிருக்கிறார்‌. சில சமயம்‌ துவைத்துக்‌ 
காயப்போட்டுவிடுவார்‌. வேறு சில சந்தர்ப்பங்களில்‌ அது தானாகவே 
உதிர்ந்தும்‌ போயிருக்கிறது. 

இந்தமுறை அப்படிச்‌ சொல்வதற்கில்லை. தீர்ப்பு வெளியானதும்‌, 
“கடவுள்‌ சிறந்தவர்‌. இராக்‌ நீடூழி வாழட்டும்‌' என்று நீதி மன்றத்தில்‌ 
உணர்ச்சிவசப்பட்டு அவர்‌ குரல்‌ கொடுத்தபோது, சட்டையில்‌ படிந்த 
அந்தத்‌ தூசு கிளம்பி, வாய்‌ வழியே உள்ளே இறங்கி கழுத்தில்‌ போய்‌ 
தங்கிவிட்டதை உணர முடிந்துவிட்டது. 


கடவுள்‌ சிறந்தவராகவே இருக்கட்டும்‌. இராக்‌ நீடூழி வாழத்தான்‌ 
வேண்டும்‌. ஆனால்‌ 1982ல்‌ நிகழ்த்தப்பட்ட துஜைல்‌ (யுவ!) 
படுகொலைகளுக்கு, இருபத்தி நான்கு வருடங்கள்‌ கழித்து வந்து 


சேர்ந்திருக்கிற நீதி, வரும்போதாவது அமைதியாக 
வந்திருக்கவேண்டும்‌.தீர்ப்பு வெளியான மூன்று தினங்களுக்குள்‌ 
பாக்தாத்தில்‌ ஆங்காங்கே நிகழ்ந்த கலவரங்களில்‌ முப்பது பேர்‌ 
பலியாகிப்‌ போனார்கள்‌. டிசம்பர்‌ 13, 2003 அன்று திக்ரித்திலிருந்து 
சுமார்‌ பதினாறு கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ ஒரு குக்கிராமத்தில்‌ ஏதோ 
ஒரு வீட்டு ஓரத்தில்‌ இருந்த எலி வளை போன்ற பதுங்கு குழியில்‌ 
இருந்து சதாம்‌ வெளியே இழுத்து வரப்பட்ட கணத்திலிருந்து இன்று 
வரை நிகழ்ந்திருக்கும்‌ ஆயிரக்கணக்கான உயிர்ப்பலிகளுடன்‌ 


ஒப்பிடும்போது இந்த முப்பது ஒன்றுமில்லைதான்‌. 


நூற்று நாற்பத்தெட்டுக்கு இருபத்தி நான்கு வருடங்கள்‌. ஆயிரங்கள்‌ 
ப்ளஸ்‌ இந்த முப்பதுக்கு? 

யோசிக்கலாம்‌. யோசிக்கத்‌ தான்‌ வேண்டும்‌. இந்த மூன்று வருட சிறை 
வாழ்க்கையில்‌ சதாமும்‌ நிறைய யோசித்திருப்பார்‌. செய்தவை. செய்ய 
உத்தேசித்திருந்தவை. செய்ய முடியாமல்‌ போனவை. அவ்வப்போது 
விசாரணைக்கு நீதி மன்றம்‌ வந்து போன நேரம்‌ போக மிச்ச நேரத்தில்‌ 
வேறென்ன வேலை? 


உட்கார்ந்து, நெஞ்சுருகக்‌ குர்‌ ஆன்‌ படிக்கிற பக்திமான்‌ இல்லை அவர்‌. 
அவரது வாழ்க்கை அத்தியாயங்கள்‌ நகர்ந்த வேகத்துக்குக்‌ கடவுளால்‌ 
ஈடுகொடுக்க முடியவில்லை. எப்போதோ அவர்‌ ஒதுங்கிக்‌ 
கொண்டுவிட்டார்‌. மதம்‌? ம்ஹும்‌. பக்கத்து தேசமான ஈரானில்‌ ஓர்‌ 
இஸ்லாமியப்‌ புரட்சி நடந்து அயாதுல்லா கொமேனி ஆட்சிக்கு 
வந்தபோது, இராக்கில்‌ ஷரியத்துக்கான முக்கியத்துவத்தை முடக்கி 
வைத்தவர்‌ சதாம்‌. 


அவர்‌ ஒரு நவீனத்துவவாதியா என்பதில்‌ பலருக்கு அபிப்பிராய பேதம்‌ 
இருக்கலாம்‌. ஆனால்‌ நிச்சயமாக அடிப்படைவாதி அல்ல. வாழ்நாளில்‌ 
அவரளவுக்குக்‌ கனவு கண்டவர்கள்‌ இருக்கமுடியுமா என்று சரியாகச்‌ 
சொல்வது கஷ்டம்‌. தன்னைக்‌ குறித்த கனவுகள்‌. தன்‌ பதவியின்‌ உறுதித்‌ 
தன்மை குறித்த கனவுகள்‌. அப்புறம்‌ தன்னுடைய தேசத்தைப்‌ பற்றிய 
கனவுகள்‌. பெரும்பாலான மத்தியக்‌ கிழக்கு தேசங்கள்‌ அடிப்படைவாத 
மனோபாவத்தால்தான்‌ மேற்குலகின்‌ கேலிக்கும்‌ கிண்டலுக்கும்‌ தொடர்‌ 
தாக்குதல்களுக்கும்‌ ஆளாகின்றன என்பது அவரது கருத்து. 


சதாமுக்கு அமெரிக்க அரசைப்‌ பிடிக்காது. அமெரிக்க அதிபரை அறவே 
பிடிக்காது. அவர்களது வெளியுறவுக்‌ கொள்கைகள்‌ எல்லாம்‌ சதாமுக்கு 
வாந்தி வரவழைக்கும்‌ பதார்த்தங்கள்‌. 


அதனாலென்ன? அவருக்கு அமெரிக்கன்‌ ஸ்டைல்‌ பிடிக்கும்‌. 
அமெரிக்கத்‌ தொழில்‌ நுட்பங்களின்‌ பரம ரசிகர்‌ அவர்‌.குறிப்பாக 
எண்ணெய்‌ எடுக்கும்‌ இயந்திரங்கள்‌ விஷயத்திலும்‌ ராணுவத்‌ 
தளவாடங்கள்‌ விஷயத்திலும்‌ அமெரிக்கத்‌ தொழில்நுட்பத்தை 
அடித்துக்கொள்ளவே முடியாது என்பது சதாமின்‌ கருத்து. 


தன்னுடைய இந்தக்‌ கருத்தை எப்போதும்‌ வெளிப்படையாகவே 
சொல்லிவந்திருக்கிறார்‌. தன்னால்‌ முடிந்தவரை அமெரிக்கத்‌ 
தொழில்நுட்பத்தை இராக்குக்குக்‌ கொண்டுவந்து சேர்ப்பதில்‌ 
முனைப்பாக இருந்திருக்கிறார்‌.இரான்‌ - இராக்‌ யுத்தம்‌ முடிந்து குவைத்‌ 
யுத்தம்‌ ஆரம்பிக்கும்வரைக்கும்‌ அமெரிக்காவின்‌ தோளில்‌ 
கைபோட்டுக்கொண்டிருந்தவர்தானே? அந்தக்‌ கையைக்‌ கூட அப்போது 
அவர்‌ எடுக்கவில்லை. அமெரிக்கா தட்டிவிட்டது. 


நம்ப முடியுமா என்று ஒரு கணம்‌ யோசித்துப்‌ பாருங்கள்‌! குவைத்‌ மீது 
தான்‌ படையெடுத்தால்‌ அமெரிக்கா தன்னைத்‌ தட்டிக்கொடுக்கும்‌ என்று 
அப்பாவியாக நினைத்திருக்கிறார்‌ சதாம்‌! 


முன்னதாக இரான்‌ யுத்தத்தை ஒருவழியாக முடித்துக்கொண்டு, 
அன்பளிப்பாகப்‌ பெற்ற பெருந்தொகையின்‌ ருசி அவருக்கு அப்போது 
போயிருக்கவில்லை.* (* இரான்‌ - இராக்‌ யுத்தம்‌ எட்டாண்டு காலம்‌ 
நடைபெற்றது. இதில்‌ இரானுக்குப்‌ பெரிய பின்னடைவு என்பதில்‌ 
சந்தேகமில்லை. ஆனால்‌ இராக்‌ வெற்றி பெற்றதாகவும்‌ 
சொல்லமுடியாது. ஆயினும்‌ தான்‌ வெற்றி பெற்றதாகவே சதாம்‌ 
அறிவித்தார்‌. இந்த யுத்தத்தில்‌ இராக்கின்‌ பின்னணியில்‌ நின்று 
உதவியது, அமெரிக்கா. யுத்தம்‌ முடிந்தபிறகு சதாமுக்குத்‌ தனிப்பட்ட 
முறையில்‌ சுமார்‌ 65லிருந்து 100 பில்லியன்‌ டாலர்கள்‌ அமெரிக்க 
அரசால்‌ அன்பளிப்பாகத்‌ தரப்பட்டதாகத்‌ தெரியவந்தது. இத்தகவலை, 
சதாமின்‌ அரசியல்‌ ஆலோசகராகப்‌ பன்னிரண்டாண்டு காலம்‌ 
பணியாற்றிய சய்யீது கே. அபூரிஷ்‌ (58ம்‌ K. Aburish) 
உறுதிப்படுத்தியிருக்கிறார்‌. இவர்‌ சதாமின்‌ வாழ்க்கை வரலாற்று நூல்‌ 
ஒன்றையும்‌ எழுதியிருப்பவர்‌ - Saddam Hussein: The Politics of Revenge, 
Bloomsbury Pub., New York, U.S.A.) அதுதான்‌ அவரது பலவீனம்‌. 
உலகம்‌ தெரியாத வெறும்‌ முரட்டுக்காளை. அப்புறம்தான்‌ அவர்‌ 
பத்திரிகையாளர்களைச்‌ சந்திக்கும்போதெல்லாம்‌, “America's policy 
towards the Middle East is shortsighted’ என்று திரும்பத்திரும்பப்‌ புலம்ப 
ஆரம்பித்தார்‌. அந்த ஒரு விஷயம்‌ மட்டுமல்ல. ஆயிரத்தெட்டு 
விஷயங்கள்‌. குறிப்பாக இஸ்ரேல்‌. 


இதைக்‌ கேளுங்கள்‌. “அமெரிக்கா ஒரு முட்டாள்தேசம்‌. மத்தியக்‌ 
கிழக்கில்‌ இஸ்ரேலியர்களைவிட அரேபியர்கள்‌ அதிகம்‌. தவிரவும்‌ 
அரேபியர்கள்தான்‌ பணக்காரர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. யூதர்களைக்‌ 
கைகழுவி விட்டு, அரபுகளுடன்‌ நல்லுறவு வைத்துக்கொள்வதுதான்‌ 
அமெரிக்காவுக்கு நல்லது.” 


எப்படி இருக்கிறது கதை? இரும்பு மனிதர்‌ சதாமின்‌ படிப்பறிவுக்‌ 
குறைபாடு இப்படியெல்லாமும்‌ சமயத்தில்‌ வெளிப்பட்டிருக்கிறது. 
பாக்தாத்தில்‌ ஏதோ ஒரு பள்ளியில்‌ உயர்நிலைக்‌ கல்வி கற்றார்‌, 
ஜோர்டனுக்கு ஓடிப்போனபோது ஏதோ ஒரு கல்லூரியில்‌ ஒரு 
வருஷமோ, இரண்டு வருஷமோ படித்தார்‌ என்றெல்லாம்‌ வாழ்க்கைக்‌ 
குறிப்புகளில்‌ காணப்பட்டாலும்‌, சதாமின்‌ படிப்பறிவு மட்டுதான்‌. 


இல்லாவிட்டால்‌ அமெரிக்காவின்‌ மத்தியக்‌ கிழக்கு தொடர்பான 
கொள்கைகள்‌ எக்காலத்திலும்‌ மாறுதலுக்கு இடமில்லாதது என்பதை 
அவரால்‌ உணரமுடியாமல்‌ போயிருக்காது! 


அந்த விஷயத்தில்‌ அவர்‌ சந்தேகமில்லாமல்‌ ஓர்‌ அப்பாவி. ஆனால்‌ 
பேட்டிக்கு வரும்‌ நிருபர்கள்‌ இம்மாதிரியான 
மணிமொழிகளையெல்லாம்‌ கேட்டுவிட்டு முணுக்கென்று சிரித்துவிடக்‌ 
கூடாது. சீரியஸாகப்‌ பேசிக்கொண்டிருக்கும்‌ சதாம்‌ முகத்தில்‌ 
சட்டென்று ஒரு பாலைவன வெறுமை தென்பட்டு மறையும்‌. 
சம்பந்தப்பட்ட நிருபர்‌ ஒழுங்காக வீடுபோய்ச்‌ சேர இறைவன்‌ அவசியம்‌ 
உதவி செய்தாக வேண்டும்‌. 


ஆனால்‌ சதாம்‌ விஷயத்தில்‌ இதெல்லாம்‌ மிகச்‌ சிறிய சறுக்கல்கள்‌. அவர்‌ 
ஒரு பெரிய ஆளுமை. சந்தேகமே இல்லை. தன்னுடைய அனைத்துக்‌ 
குறைபாடுகளையும்‌ மீறி அவரால்‌ மத்தியக்‌ கிழக்கின்‌ “தெரிந்த ஒரே 
பெயராக'ப்‌ பலகாலம்‌ விளங்க முடிந்திருக்கிறது. ஏனைய முஸ்லிம்‌ 
தேசங்கள்‌ அனைத்தும்‌ முந்தைய நூற்றாண்டுகளை நோக்கி நடக்கத்‌ 
தொடங்கியிருந்த காலகட்டத்தில்‌ சதாம்‌ ஒருவர்தான்‌ தன்னுடைய 
தேசத்தை இருபதாம்‌ நூற்றாண்டை நோக்கி நடைபோடச்‌ சொன்னவர்‌. 


விதவிதமாகத்‌ தனக்குச்‌ சிலைகள்‌ செய்து மூலை மூலையாக வைத்து 
அழகு பார்க்க விரும்பினாரென்றாலும்‌ இராக்கெங்கும்‌ பள்ளி, 
கல்லூரிகள்‌ கட்டி, கட்டாயக்‌ கல்விக்கு அஸ்திவாரம்‌ போட்டவர்‌ 
அவர்தான்‌. சாலைகள்‌? ஆ! யுத்தங்கள்‌ தீவிரமடைவதற்கு முந்தைய 
சதாம்‌ காலத்து இராக்‌ சாலைகள்‌ எப்படி இருந்தன என்று விவரம்‌ 
தெரிந்த யாரையாவது கேட்டுப்பாருங்கள்‌. அமெரிக்கச்‌ சாலைகளுக்குச்‌ 


சவால்‌ விடும்‌ சாலைகள்‌ அவை. 


தட்டுப்பாடில்லாத குடிநீர்‌, சீரான பொது வினியோக முறை, கட்‌ ஆகாத 
கரெண்ட்‌, எல்லாவற்றுக்கும்‌ மேல்‌ எதிர்ப்பாளர்கள்‌ இல்லாத ஆட்சி. 


சர்வாதிகாரிதான்‌. எதிர்ப்பவர்கள்‌ அல்லது எதிர்ப்பார்கள்‌ என்று அவர்‌ 
நினைக்கக்‌ கூடியவர்கள்‌ யாரும்‌ மேற்கொண்டு உயிர்வாழ்ந்துவிட 
முடியாதுதான்‌. குடும்ப அரசியல்‌ செய்தவர்தான்‌. மகன்கள்‌, மாமன்‌, 
மச்சான்கள்‌, ஒன்று விட்ட, இரண்டுவிட்ட, மூன்று விட்ட உறவுகள்‌, 
சொந்த ஊர்க்காரர்கள்‌ என்று பார்த்துப்‌ பார்த்துப்‌ பதவி 
கொடுத்தவர்தான்‌. விவரம்‌ தெரிந்த ஆலோசகர்களை வெறும்‌ அலங்கார 
பொம்மைகளாக வைத்துக்கொண்டு, தன்னிஷ்டத்துக்கு முடிவுகள்‌ 
எடுத்தவர்தான்‌. எங்கெங்கிருந்தோ, எது எதற்கோ ஏராளமாக லஞ்சம்‌ 
வாங்கியவர்தான்‌. யுத்த வெறி பிடித்தவர்தான்‌. கொலைகாரர்தான்‌. 
படுபாவிதான்‌. 


ஆனாலும்‌ எகிப்தின்‌ நாசருக்கு அடுத்தபடியாக மத்தியக்‌ கிழக்கின்‌ 
மகத்தான அரசியல்‌ சக்தியாக வரக்கூடிய ஒரே தலைவர்‌ என்று 
ஒட்டுமொத்த உலகத்தாராலும்‌ ஒரு காலத்தில்‌ சொல்லப்பட்டவர்‌. 
மத்தியக்‌ கிழக்கின்‌ அத்தனை நாடுகளும்‌ தங்களை இஸ்லாமிய 
தேசங்கள்‌ என்று சொல்லிக்கொள்வதில்‌ பெருமைப்பட்டுக்‌ 
கொண்டிருந்தபோது, சதாம்‌ ஒருவர்தான்‌ இராக்கை ஒரு மதச்சார்பற்ற 
தேசம்‌ என்று பகிரங்கமாக அறிவித்தவர்‌.அமெரிக்க - சோவியத்‌ 
பனிப்போர்‌ காலத்தில்‌ இரு பெரும்‌ வல்லரசுகளையும்‌ சமாளிக்க 
முடியாமல்‌ உலகமே தவித்துக்கொண்டிருந்தபோது, இரண்டு 
நாடுகளையுமே சாமர்த்தியமாகத்‌ தன்னுடைய தோழமைப்‌ பட்டியலில்‌ 
வைத்திருக்கத்‌ தெரிந்தவர்‌. 

அமெரிக்க எதிர்ப்பு என்னும்‌ நிலைபாட்டை அவர்மீது அமெரிக்காவே 
வலுக்கட்டாயமாகத்‌ திணித்தபோது, சற்றும்‌ அயராமல்‌ இறுதிவரை ஓர்‌ 
ஆட்டம்‌ ஆடிப்பார்த்தவர்‌. 

அபாயகரமான ஆள்கொல்லி உயிரியல்‌ மற்றும்‌ வேதியல்‌ ஆயுதங்களை 
சதாம்‌ வைத்திருந்தார்‌ என்பது ஒளிவு மறைவே இல்லாத உண்மை. 
இரான்‌ யுத்தத்தின்போதும்‌ குர்த்‌ இனப்‌ படுகொலைகளின்போதும்‌ 
அவர்‌ அவற்றைப்‌ பயன்படுத்தியதற்கான கோடி சாட்சியங்கள்‌ 
கொட்டிக்கிடக்கின்றன. 


ஆனாலும்‌ ஒரு விசாரணை என்று உலகம்‌ அவருக்கு எதிராகத்‌ 


தயாரானபோது, ஒன்றுவிடாமல்‌ அழித்து ஒழித்துவிட்டு “பெப்பே' 
சொன்ன பிறவி அரசியல்வாதி அவர்‌. 


ஹீரோ அல்லது வில்லன்‌ என்கிற இரண்டு எல்லைகளுக்குப்‌ போய்‌ 
நிற்காமல்‌, சதாம்‌ என்கிற ஒரு சாதாரண மனிதர்‌ கருவாகி, உருவாகி, 
திரண்டு, எழுந்து நின்று இருபத்தி நான்கு ஆண்டு காலம்‌ ஒரு 
தேசத்தைக்‌ கட்டி ஆண்ட கதையை மட்டும்‌ தெரிந்துகொள்ள 
விரும்பினால்‌, அவரது வாழ்வில்‌ ஏகப்பட்ட செய்திகளைத்‌ தேடி எடுக்க 


இயலும்‌. 


நல்லதும்‌ கெட்டதுமாக. வியப்பூட்டுவதும்‌ வருத்தம்‌ தரத்தக்கதுமாக. 
குரூரமானதும்‌ பரிதாபத்துக்குரியதுமாக. பதைக்கச்‌ செய்வதும்‌ 
அடிவயிற்றைப்‌ பிசையச்‌ செய்வதுமாக. 


ஒரு சுவாரசியமான விஷயம்‌ தெரியுமா? பொதுவாக இஸ்லாமிய 
தேசங்களின்‌ அதிபர்களுக்கு கம்யூனிஸ்டுகளைப்‌ பிடிக்காது. எப்படி 
அமெரிக்கர்களைப்‌ பிடிக்காதோ, அதே மாதிரி. 


சந்தர்ப்ப சூழ்நிலையை ஒட்டி இது தொடர்பாகக்‌ கருத்து சொல்வதோ, 
சொல்லாமல்‌ இருப்பதோ இருக்கும்‌. ஆனால்‌ பிடிக்காது என்றால்‌ 
பிடிக்காதுதான்‌. 


இதிலும்‌ விசித்திரம்‌, சதாம்‌ உசேனின்‌ கனவு நாயகர்‌ ஒரு கம்யூனிஸ்ட்‌. 


அவர்‌ மிகவும்‌ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில்‌ முன்னேறியவர்‌. இவரும்‌ 
படாத கஷ்டங்கள்‌ இல்லை. அரசியலுக்கு வந்தபோது அவர்‌ நீண்ட 
நெடுங்காலம்‌ நம்பர்‌ 2வாகவே இருந்தார்‌. இவரும்‌ நம்பர்‌ 2 பதவியில்‌ 
கொட்டை போட்டவர்தான்‌. அவருக்கு ராணுவம்‌, காவல்‌ 
துறையினரைக்‌ காட்டிலும்‌ உளவுத்துறையினர்தான்‌ முக்கியம்‌. 
இவருக்கும்‌ அப்படியே. தன்னுடைய பாதுகாப்புக்குத்‌ தனியே ஒரு 
ராணுவத்தை வைத்துக்கொள்வது அவருடைய ஸ்டைல்‌. இவரது 
ஸ்டைலும்‌ அதுவேதான்‌. தன்னுடைய மெய்க்காப்பாளர்களை வெளி 
நாடுகளுக்கு அனுப்பி சிறப்புப்‌ பயிற்சிகள்‌ பெறச்‌ செய்வது அவருடைய 
பாணி. இவரும்‌ தன்னுடைய சிறப்புக்‌ காவலர்களைக்‌ கிழக்கு 
ஜெர்மனிக்கு அனுப்பிப்‌ பயிற்சி பெறவைத்தார்‌. அவருக்குக்‌ 
கடைசிவரை தன்னுடைய ராணுவத்தின்மீது ஓர்‌ அவநம்பிக்கை 
இருந்தது. இவருக்கும்‌ அதே அவநம்பிக்கை அப்படியே இருந்தது. 
தன்னுடைய ஆட்சி நிலைப்பதற்காக ஏகப்பட்ட அரசியல்‌ கொலைகளை 
ரகசியமாகச்‌ செய்தவர்‌ அவர்‌. இவரும்‌ அப்படியே அடியொற்றினார்‌. 


தயவு தாட்சண்யம்‌ என்கிற பேச்சுக்கே அவரிடம்‌ இடமில்லை. 
சொல்லவே வேண்டாம்‌, இவரிடமும்‌ அவ்வண்ணமே. 


யூகிப்பது பெரிய விஷயமல்ல. சதாம்‌ உசேன்‌ கடைசிவரை தன்னுடைய 
படுக்கை அறை புத்தக அலமாரியில்‌ ஸ்டாலின்‌ குறித்த புத்தகங்களை 
மட்டுமே வைத்து, வாசித்து வந்தார்‌. 


ஸ்டாலின்‌ எப்போது சதாமை ஈர்க்கத்‌ தொடங்கினார்‌ என்பது குறித்த 
உறுதியான தகவல்கள்‌ இல்லை. ஆனால்‌ அவர்‌ இராக்‌ அரசியலில்‌ ஒரு 
முக்கியப்‌ புள்ளி ஆவதற்கு வெகு காலம்‌ முன்னதாக, பாத்‌ கட்சியில்‌ 
சாதாரண உறுப்பினராக இருந்தபோதே தன்னுடைய நண்பர்களிடம்‌, 
“என்றாவது ஒரு நாள்‌ இந்த தேசத்தை நான்‌ ஸ்டாலினுடைய சோவியத்‌ 
போல்‌ ஆக்கிக்காட்டுகிறேன்‌ பார்‌' என்று சவால்‌ விட்டிருக்கிறார்‌. 


நண்பர்கள்‌ அதை அப்போது ஒரு பொருட்டாகக்‌ கருதியதில்லை. 
சிரித்தார்கள்‌. ஆனால்‌ சதாம்‌ மனத்தில்‌ அந்த எண்ணம்‌ ஒரு ஆசையாக 
விழுந்து, கனவாகச்‌ சுழன்று சுழன்று, புயலாக உருவெடுத்தபோது அவர்‌ 
ஒரு பரிபூரண அரசியல்வாதியாக, தன்‌ கனவை 
நனவாக்கிக்கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தவராக 
மாறிவிட்டிருந்தார்‌. 


ஒரு விஷயம்‌. நவீன இராக்கின்‌ அரசியல்‌ வரலாறு என்பது அநேகமாக 
சதாம்‌ உசேனின்‌ வாழ்க்கை வரலாறுதான்‌. சதாம்‌ என்றொரு மனிதர்‌ 
இராக்கில்‌ பிறக்காது போயிருந்தால்‌ இந்நேரம்‌ நாம்‌ அதைப்‌ பற்றிப்‌ 
பேசிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம்‌ நேர்ந்திருக்காது. 


2. கோழி திருடலாம்‌, 
முட்டை திருடலாம்‌! 


ஒரு சிறந்த பொறுக்கி ஆவதைத்‌ தவிர தன்னால்‌ வேறு எந்த விதமாகவும்‌ 
உருவாகிவிட முடியாது என்று சதாம்‌ நினைத்தபோது அவருக்கு வயது 
பத்து.சூழல்‌ அப்படித்தான்‌ இருந்தது. யாரையும்‌ குறை 
சொல்வதற்கில்லை. 


அவரது தாய்‌ தற்செயலாகத்தான்‌ அவருக்கு சதாம்‌ என்று பெயர்‌ 
வைத்தார்‌. எதிர்த்து நிற்பவன்‌, மோதலுக்குத்‌ தயாரானவன்‌ 
என்றெல்லாம்‌ அதற்கு அர்த்தம்‌ சொல்லலாம்‌. ஒருவேளை தன்னுடைய 
ஏழைமையைக்‌ கருத்தில்‌ கொண்டு, தன்‌ மகனாவது போராடி முன்னுக்கு 
வரட்டும்‌ என்று எண்ணி அந்தப்‌ பெயரை அவர்‌ வைத்திருக்கலாமோ 
என்னவோ? 


ஆனால்‌ சதாம்‌, தான்‌ வசித்த அல்‌ அவ்ஜா (A! Aja - திர்கித்‌ நகரை 
அடுத்த ஒரு குக்கிராமம்‌) பகுதியில்‌ ஓர்‌ இளம்‌ முரடனாகத்‌ தன்னை 
அடையாளப்படுத்திக்கொண்டு, வளர ஆரம்பித்தார்‌. பேசிக்கொண்டே 
இருக்கும்போது சட்டென்று கைநீட்டிவிடுவது அவரது அந்நாளைய 
ஸ்டைல்‌. இந்த விஷயத்தில்‌ வயது வித்தியாசங்கள்‌ பார்க்கமாட்டார்‌. 
தன்‌ வயதுப்‌ பையனாக இருந்தாலும்‌ சரி. தன்‌ தாய்‌ வயது ஆனவர்களாக 


இருந்தாலும்‌ சரி. 


சரியான உணவு இல்லாத காரணத்தால்‌ மார்பெலும்புகள்‌ தெரியும்படி 
மெலிந்திருப்பார்‌ அப்போதெல்லாம்‌. நிறைய கோபங்கள்‌ இருந்தன. தன்‌ 
மீது. வறுமையின்மீது. தான்‌ பிறப்பதற்கு முன்பே எங்கோ ஓடிப்போன 
தன்‌ தந்தையின்‌ மீது. வாழ வழியில்லாமல்‌ தன்‌ தாயைத்‌ 
தற்கொலைக்குத்‌ தூண்டிய விதியின்‌ மீது. அப்படியும்‌ உயிர்‌ போகாமல்‌ 
அவளும்‌ பிழைத்து, தன்னையும்‌ பிழைக்க வைத்து, அவல வாழ்க்கை 
வாழவைத்த இறைவன்‌ மீது.பத்து வயதுவரை சதாமைப்‌ 
பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்‌ சிந்தனையே அவரது தாய்க்கு 
எழவில்லை. மகன்‌ பள்ளிக்குப்‌ போய்விட்டால்‌ எப்படிச்‌ சாப்பிடுவது? 


வாழ்ந்தாக வேண்டியிருக்கிறது. எனவே, சாப்பிட்டாக 
வேண்டியிருக்கிறது. அவன்‌ எங்கே போகிறான்‌, என்ன வேலை 


செய்கிறான்‌ என்று தெரியவில்லை. ஆனால்‌ எப்படியோ மாலை 
வரும்போது இரண்டு வயிறுகளுக்குப்‌ போதுமான உணவுடன்‌ 
வந்துவிடுகிறான்‌. சில நாள்‌ முட்டைகளும்‌ கோழிகளும்‌ கூடக்‌ 
கொண்டுவருகிறான்‌. பாவம்‌, குழந்தை. என்ன கஷ்டப்படுகிறதோ 
என்று சதாமின்‌ தாய்‌ ஷுபா துல்‌ஃபா (51001௧ Thulfa)வுக்கு எப்போதும்‌ 
ஓர்‌ அனுதாபம்‌ உண்டு. 

கணவர்‌ ஓடிப்போய்‌, மூத்த மகனும்‌ கையோடு கேன்சரில்‌ இறந்து, 
தற்கொலைக்கு முயன்றும்‌ முடியாத நிலையில்‌ எஞ்சியிருந்த அவரது 
ஒரே நம்பிக்கை, சதாம்‌. வாழ்ந்தாக வேண்டியிருக்கிறது. 
வழித்துணைக்கு ஒருவன்‌. சதாமுக்கு இது நன்றாகப்‌ புரிந்திருந்தது. 
சாப்பிட்டாக வேண்டிய அவசியம்‌. ஆனால்‌ உழைத்துச்‌ சாப்பிட 
அவருக்கு அப்போது யாரும்‌ சொல்லித்தரவில்லை. அல்லது, 
சொல்லியும்‌ கேட்கவில்லையோ என்னவோ? சிறு சிறு திருட்டுகளின்‌ 
மூலம்‌ தனக்கும்‌ தன்‌ தாய்க்கும்‌ தேவையான உணவுப்பொருள்களைக்‌ 
கொண்டுவருவது அவரது வழக்கம்‌. 


பண்ணைகளில்‌ கோழிகள்‌ மற்றும்‌ முட்டைகளைத்‌ திருடுவார்‌. 
சாலையோர ஓட்டல்களில்‌ ரொட்டி திருடுவார்‌. எங்காவது சோள மாவு 
காயவைத்திருந்தால்‌ அப்படியே அள்ளி எடுத்துப்‌ பொட்டலம்‌ 
கட்டிக்கொண்டு வந்துவிடுவார்‌. ஆனால்‌ எந்தக்‌ கல்லாவிலும்‌ கை 
வைத்ததில்லை. “எங்களுக்கு உணவு இருந்தால்‌ போதும்‌. காசு எதற்கு?" 
என்று பின்னாளில்‌ ஒரு பேட்டியில்‌ சொல்லியிருக்கிறார்‌. 


அல்‌ அவ்ஜாவில்‌ பெரும்பாலும்‌ அன்றைக்கு சதாம்‌ வயதுப்‌ பையன்கள்‌ 
பள்ளி செல்வோராக இல்லை. ஒன்றாகக்‌ கூடி ஊர்‌ சுற்றுவது, கலாட்டா 
செய்வது, சந்தர்ப்பம்‌ வாய்த்தால்‌ அடிதடி ரகளை. வாயில்‌ இறைபடும்‌ 
கெட்ட வார்த்தைகள்‌. பத்து வயதில்தான்‌ சதாமுக்குப்‌ பள்ளிக்கூடம்‌ 
என்று ஓரிடம்‌ இருக்கிற விஷயம்‌ தெரியும்‌. படிப்பது என்றொரு செயல்‌ 
இருப்பதும்‌ தெரியும்‌. அதுவும்‌ கூட அவரது ஒன்று விட்ட சகோதரன்‌ 
ஒருவன்‌ பாக்தாத்தில்‌ படித்துக்கொண்டிருக்கிறான்‌ என்று 
கேள்விப்பட்டபோது. அம்மா, நான்‌ பள்ளிக்கூடத்துக்குப்‌ போய்‌ படிக்க 
வேண்டாமா?' நமக்கெல்லாம்‌ அது கட்டுப்படி ஆகாது மகனே. 


சரி என்று கோழி திருடப்‌ போய்விட்டார்‌ சதாம்‌. 
0 


அல்‌ அவ்ஜாவில்‌ சதாமின்‌ தாய்க்குத்‌ தெரிந்த சில பெண்கள்தான்‌ 


தொடர்ந்து அவரை வற்புறுத்திக்கொண்டிருந்தார்கள்‌. எத்தனைக்‌ காலம்‌ 
இப்படிக்‌ கஷ்ட ஜீவனம்‌ செய்வாய்‌? நீ ஏன்‌ ஒரு மறுமணம்‌ 
செய்துகொள்ளக்‌ கூடாது? உனக்கென்ன வயதா ஆகிவிட்டது? 
மறுமணம்‌ செய்துகொள்வதில்‌ தவறேதும்‌ இல்லை. தவிரவும்‌ 
நம்மிடையே இதற்கு நிறைய முன்னுதாரணப்‌ பெண்களும்‌ 
இருக்கிறார்கள்‌. 

ஷுபாவுக்கு என்ன பதில்‌ சொல்வதென்று முதலில்‌ புரியவில்லை. 
ஏழைமையை மட்டும்‌ கணக்கில்‌ கொண்டு பார்த்தால்‌, மறுமணம்‌ 
செய்துகொள்வது சற்றே ஆசுவாசம்‌ தரக்கூடியதுதான்‌. உணவுக்கு 
ஒருத்தன்‌ உத்தரவாதம்‌ தருபவனாகிவிடுவான்‌. 


ஆனால்‌ சதாமின்‌ எதிர்காலம்‌? 


அதைப்‌ பற்றித்தான்‌ அவர்‌ யோசித்தார்‌. மறுமணத்துக்குப்‌ பிறகு சதாம்‌ 
மட்டுமே தன்‌ குழந்தையாக இருப்பான்‌ என்று சொல்வதற்கில்லை. 
வருகிற கணவன்‌ தன்னைப்போலவே தன்‌ குழந்தையிடம்‌ அன்பு 
செலுத்துவானா என்றும்‌ சொல்வதற்கில்லை. 


“பைத்தியமே! சதாம்‌ பிறப்பதற்கு முன்பே அவனை அழித்துவிடப்‌ 
பார்த்தாயல்லவா? எப்படி அவன்‌ தப்பித்துப்‌ பிறந்து இன்றைக்கு உன்‌ 
முன்னால்‌ வளர்ந்து நிற்கிறான்‌! அவன்‌ கடவுளின்‌ குழந்தை. 
அவனைப்பற்றியா நீ கவலைப்படுகிறாய்‌?' 


பேசிப்‌ பேசித்தான்‌ கரைத்தார்கள்‌. எங்கோ தேடிப்பிடித்து இப்ராஹிம்‌ 
அல்‌ ஹஸன்‌ என்பவரை அழைத்துவந்து ஷுபாவுக்கு மறுமணம்‌ 
செய்துவைத்தார்கள்‌. நல்லவள்‌. கஷ்டப்படுகிறாள்‌. இனிமேலாவது 
நிம்மதியாக இருந்துவிட்டுப்‌ போ. இப்ராஹிம்‌, பணக்காரன்‌ 
இல்லாவிட்டாலும்‌ உன்னைப்‌ பட்டினியில்‌ வாட விடுபவன்‌ அல்ல. 


சதாமுக்குத்‌ தன்‌ தாயின்‌ திருமணம்‌ குறித்துப்‌ பெரிய அபிப்பிராயங்கள்‌ 
ஏதும்‌ அப்போது இருந்ததாகத்‌ தெரியவில்லை. இனிமேல்‌ கோழி திருட 
வேண்டாம்‌ என்று மட்டும்‌ நினைத்துக்கொண்டார்‌. 

கொஞ்சநாள்‌ பாக்தாத்தில்‌ உள்ள தன்‌ மாமனின்‌ வீட்டுக்குப்‌ 
போய்வரலாம்‌ என்று நினைத்தார்‌. ஒரு மாறுதலுக்காக. அல்லது ஊர்ப்‌ 
பெரியவர்கள்‌ யாராவது அப்படி அவருக்கு அறிவுரை 
சொல்லியிருக்கலாம்‌.சதாமின்‌ தாய்மாமன்‌ கைரல்லா துல்‌ஃபா, 
பாக்தாத்தில்‌ ஓரளவு மதிப்புக்குரிய, சுமாரான பெரிய மனிதராக 
வாழ்க்கை நடத்தி வந்தவர்‌. அவருக்கு ஒரு மகள்‌ உண்டு. பின்னாளில்‌ 


அவளைத்தான்‌ சதாம்‌ மணந்துகொண்டார்‌. கஷ்டப்படும்‌ தன்‌ 
தங்கையின்‌ மகனைக்‌ கொஞ்சநாள்‌ வைத்துக்கொள்வதில்‌ அவருக்குப்‌ 
பெரிய சிரமங்கள்‌ ஏதுமில்லை. 


ஆனால்‌ ரொம்ப முரடனாக இருக்கிறான்‌ என்று மட்டும்‌ நினைத்தார்‌. 
அதனால்‌ பரவாயில்லை, ஒரு பள்ளியில்‌ சேர்த்து, படிக்க அனுப்பினால்‌ 
சரியாகிவிடுவான்‌. “பள்ளிக்கூடத்துக்கா? நானா!' சதாமால்‌ முதலில்‌ 
நம்ப முடியவில்லை. 


அந்தக்‌ கணம்‌ அவர்‌ அடைந்த பரவசம்‌ கொஞ்சநஞ்சமல்ல. 
இத்தனைக்கும்‌ படிப்பின்‌ முக்கியத்துவம்‌ உணர்ந்த 
பையனாகவெல்லாம்‌ அவர்‌ இல்லை. பள்ளிக்கூடம்‌ என்பது வசதியான 
பையன்களுக்கான ஓர்‌ ஆடம்பர இடம்‌ என்பதாக மட்டுமே 


நினைத்திருந்தார்‌. 


மாமா அவருக்கு எல்லாவற்றையும்‌ புரியவைத்தார்‌. படிப்பின்‌ அவசியம்‌. 
பண்போடு நடந்துகொள்ளவேண்டியதன்‌ முக்கியத்துவம்‌. கெட்ட 
வார்த்தைகளைக்‌ களையவேண்டியதன்‌ அத்தியாவசியம்‌. “ஒழுங்காகப்‌ 
படி. ஒழுங்காக முன்னேறு. உனக்கு என்‌ பெண்ணையே கல்யாணம்‌ 


பண்ணிக்‌ கொடுக்கிறேன்‌." 


அப்படி ஒருத்தர்‌ அரவணைக்கக்‌ கிடைக்காது போயிருந்தால்‌ சதாம்‌ 
உசேன்‌ என்ன ஆகியிருக்கக்‌ கூடும்‌ என்று சொல்லமுடியாது. 


அது ஒரு புறமிருக்க, சில காலம்‌ மாமா வீட்டில்‌ இருந்துவிட்டு, தாயைப்‌ 
பார்க்க அல்‌ அவ்ஜாவுக்கு வந்தார்‌ சதாம்‌. புதிய தந்தை வேறு 
வந்திருக்கிறாரே. அட, இதென்ன! புதிதாக ஒரு சகோதரன்‌ வேறு! 


ஒன்றல்ல, ஷுபாவுக்கு அவரது இரண்டாவது கணவரின்‌ மூலம்‌ மூன்று 
வாரிசுகள்‌ பிறந்தன. மூன்றும்‌ ஆண்‌ குழந்தைகள்‌. பின்னாளில்‌ அவர்கள்‌ 
எல்லோருக்குமே சதாம்‌ நிறைய செய்திருக்கிறார்‌. ஆனால்‌, அந்த 
வயதில்‌ அவருக்குத்‌ தன்னுடைய புதிய தந்தையிடம்‌ அன்போ, 
அரவணைப்போ கிடைக்கவில்லை. 


இப்ராஹிமுக்கு சதாமைப்‌ பிடிக்கவில்லை. என்ன ஒரு பொறுக்கித்‌ 
தோற்றம்‌! தலைமுடியை ஒழுங்காக வாரமாட்டேனென்கிறான்‌. கிழிந்த 
சட்டை. அதிலும்‌ பட்டன்‌ போடுவதில்லை. வெடுக்‌ வெடுக்கென்று 
பேச்சு. உச்சரிப்பில்‌ தொனிக்கும்‌ சேரி வாசனை. மேலும்‌ தாய்‌ 
ஒருத்தியைத்‌ தவிர வேறு யாரைக்‌ கண்டாலுமே ஓர்‌ அலட்சியம்‌. 


இவை தவிரவும்‌ இப்ராஹிமின்‌ வெறுப்புக்கு வேறு காரணங்கள்‌ 
இருந்திருக்கக்‌ கூடும்‌. ஷுபாவை அவர்‌ மணந்தபோதே, அவருக்கு ஒரு 
மகன்‌ இருப்பது குறித்த அதிருப்தியை லேசாகத்‌ தெரிவித்தார்‌. அவன்‌ 
நிச்சயமாக பாக்தாதில்‌ மாமா வீட்டில்தான்‌ வளரப்போகிறான்‌ என்று 
சொல்லித்தான்‌ தெரிந்தவர்கள்‌ திருமணத்தையே நடத்தியிருந்தார்கள்‌. 
பிறகு எதற்காக அவன்‌ திரும்ப வந்திருக்கிறான்‌? 


இப்ராஹிம்‌, சதாமை நிறைய அடித்தார்‌. கண்டபடி பேசினார்‌. 
வார்த்தைக்கு வார்த்தை இழிவு படுத்தியே சந்தோஷப்பட்டார்‌. 


ஷுபாவால்‌ தம்‌ கணவரை ஒன்றும்‌ செய்யமுடியவில்லை. இது எத்தனை 
நாள்‌ தொடரப்போகிறதோ என்கிற கவலைதான்‌ அவருக்கு. என்ன 
இருந்தாலும்‌ சதாம்‌ அவரது உயிரின்‌ ஒரு பாதி. அதே உயிரின்‌ 
இன்னொரு பாதிதான்‌ இப்படிப்‌ படுத்தி எடுக்கிறது. என்ன 


செய்யலாம்‌? “மகனே, நீ மாமா வீட்டுக்கே போய்விடேன்‌?' 


சதாமுக்கும்‌ அங்கே இருக்கப்‌ பிடிக்கவில்லை என்பதைச்‌ 
சொல்லவேண்டும்‌. அவரால்‌ தன்‌ அம்மாவைத்‌ தன்‌ அம்மாவாக மட்டுமே 
பார்க்க முடிந்தது. இன்னொருத்தரின்‌ மனைவியாக அல்ல. “சரி அம்மா. 
நான்‌ கிளம்புகிறேன்‌. என்றாவது ஒரு நாள்‌ நானும்‌ பெரிய ஆளாகி 
வருவேன்‌. அப்போது உன்னை ராணி மாதிரி வைத்துக்கொள்கிறேன்‌' 
என்று சொல்லிவிட்டு பாக்தாத்துக்குத்‌ திரும்பிவிட்டார்‌. 


0 


கைரல்லா துல்‌ஃபா ஒரு காலத்தில்‌ இராக்‌ ராணுவத்தில்‌ வேலை 
பார்த்தவர்‌. ஓய்வு பெற்ற பிறகு ஒரு தேசியவாதியாகத்‌ தன்னை 
அடையாளப்படுத்திக்கொண்டு, உள்ளூரில்‌ பாத்‌ கட்சியுடன்‌ மிக 
நெருக்கமான தொடர்பு வைத்துக்கொண்டிருந்தவர்‌. 


பாத்‌ கட்சிக்கு (B௮'ath Party) அப்போது ஓரளவு புரட்சிகர இமேஜ்‌ 
இருந்தது. வளர்ந்துகொண்டிருந்த ஒரு கட்சி. மதச்சார்பற்ற, சோஷலிச 
சித்தாந்தத்தில்‌ நம்பிக்கையுள்ள, காலனிய ஆதிக்கத்தை எதிர்க்கிற, அரபு 
தேசங்களின்‌ மீது மேற்கத்திய நாடுகளுக்கு இருந்த ஈடுபாட்டைக்‌ 
கடுமையாகக்‌ கண்டிக்கிற ஒரு 18 - Arab இயக்கம்‌. 

இந்தக்‌ கட்சியின்‌ கூட்டங்களுக்கு ரெகுலராகப்‌ போவது, கட்சி 
முக்கியஸ்தர்களுடன்‌ நட்பு கொண்டு கலந்துரையாடுவது, 
போராட்டங்கள்‌ தொடர்பான ஆலோசனைகளில்‌ பங்குபெறுவது என்று 
கைரல்லா கொஞ்சம்‌ ஆர்வமுடன்‌ இருந்தார்‌. 


மாமா வீட்டுக்கு வாழவந்த சதாமுக்கும்‌ இந்தக்‌ கட்சி அரசியல்‌ 
விவகாரங்களில்‌ இயல்பாக ஆர்வம்‌ ஏற்படத்‌ தொடங்கியது. அடிக்கடி 
நிறைய கேள்விகள்‌ கேட்பார்‌. இராக்கின்‌ சமூக, அரசியல்‌ நிலைமைகள்‌ 
குறித்து மாமா பேசுவதையெல்லாம்‌ மிக உன்னிப்பாகக்‌ கவனிப்பார்‌. 
ஏன்‌ மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும்‌ என்பது குறித்து அடிக்கடிப்‌ 
பேசிப்‌ புரிந்துகொள்வார்‌. ரஷ்யப்‌ புரட்சி குறித்தும்‌ பிரெஞ்சுப்‌ புரட்சி 
குறித்தும்‌ சதாம்‌ தெரிந்துகொண்டது அவரது மாமாவிடமிருந்துதான்‌. 
ஒழுங்காகப்‌ பள்ளிக்கூடத்துக்கும்‌ போய்க்கொண்டு, சுமாராகப்‌ 


படித்துக்கொண்டு, இப்படிப்‌ பொது விஷயத்திலும்‌ ஆர்வம்‌ 
காட்டுகிறானே என்று கைரல்லாவுக்கும்‌ இதில்‌ சந்தோஷம்தான்‌. 


தன்‌ மருமகனையே தன்‌ மாணவனாகக்‌ கருதிக்கொண்டு, தனக்குத்‌ 
தெரிந்த அரசியலை சதாமுக்குச்‌ சொல்லிக்கொடுக்க 
ஆரம்பித்தார்‌.சதாமின்‌ வாழ்வில்‌ மிக முக்கியமான காலகட்டம்‌ இது. 
அரசியல்‌ அவரது வாழ்வில்‌ நுழைந்தது, அல்லது அவர்‌ அரசியலின்‌ 
வாசலைப்‌ போய்த்‌ தொட்டது இங்கேதான்‌ ஆரம்பிக்கிறது. 


ஒரு வகையில்‌ கைரல்லாதான்‌ சதாமின்‌ முதல்‌ அரசியல்‌ குரு. 
இரண்டாவது குருவுக்கு அவர்‌ இடம்‌ வைக்கவில்லை. ஆனால்‌ பாத்‌ 
கட்சியில்‌ அவர்‌ நுழைந்தது, ஒரு தொண்டராக அல்ல. மாறாக, அந்தக்‌ 
கட்சியின்‌ ராணுவப்‌ பிரிவின்‌ உறுப்பினராக. மாமாவின்‌ 


ஆசீர்வாதத்தோடு. 


என்னதான்‌ அரசியல்‌ கட்சி என்று சொல்லிக்கொண்டாலும்‌ புரட்சிக்கு 
ஆசைப்படாத மத்தியக்‌ கிழக்குக்‌ கட்சி ஏது? ஆயுதம்‌ தாங்கிய பிரிவு 
இல்லாமல்‌ புரட்சிதான்‌ ஏது? 


அவர்களுக்கெல்லாம்‌ அப்போது எகிப்தின்‌ அதிபர்‌ கமால்‌ அப்துர்‌ 
நாசர்தான்‌ கனவு நாயகன்‌. தலைவன்‌ என்றால்‌ நாசர்‌ போல்‌ 
இருக்கவேண்டும்‌. தேசமென்றால்‌ எகிப்து போல. எதற்கும்‌ அஞ்சாத 
நெஞ்சுரம்‌. பிரிட்டனே ஆனாலும்‌ எதிர்த்து நிற்கும்‌ துணிச்சல்‌. 
அரபுகளின்‌ வளத்தை அன்னியர்கள்‌ கொள்ளையடிக்க அனுமதிக்கக்‌ 
கூடாது என்கிற பேராண்மை. 


ஐம்பதுகளில்‌ தொடங்கி அடுத்த பதினைந்து, இருபதாண்டு காலத்துக்கு 
மத்தியக்‌ கிழக்கில்‌ உள்ள அத்தனை தேசங்களின்‌ இளைஞர்களுக்குமே 
நாசர்‌ ஜுரம்‌ மிகத்‌ தீவிரமாகப்‌ பிடித்திருந்தது. எகிப்தை அவர்‌ 
நவீனப்படுத்தியது, பிரிட்டன்‌ மற்றும்‌ பிரான்சுக்கு 'பெப்பே' 


சொல்லிவிட்டு சூயஸ்‌ கால்வாயை நாட்டுடைமை ஆக்கியது எல்லாம்‌ 
பேசிப்பேசிப்‌ புளகாங்கிதமடையும்‌ விஷயங்கள்‌. ஒரு மாபெரும்‌ 
நிலப்பரப்பின்‌ தன்னிகரற்ற தலைவராக அவரைப்‌ பார்த்தார்கள்‌. 
எகிப்துக்கு உள்ளேயும்‌ சரி, வெளியேயும்‌ சரி. அன்று பிறந்த 
பெரும்பாலான ஆண்‌ குழந்தைகளுக்கு நாசர்‌ என்று பெயர்‌ 
வைப்பதையே பெற்றோர்‌ விரும்பினர்‌. 


நாசரும்‌ புரட்சி செய்தவர்தான்‌. நாம்‌ ஏன்‌ செய்யக்கூடாது? நல்லது 
நடக்கவேண்டும்‌ என்றால்‌ புரட்சி அவசியம்‌. மிக மேலோட்டமான, மிக 
எளிமையான காரணமே அவர்களுக்குப்‌ போதுமானதாக இருந்தது. 
தூக்க ஓர்‌ ஆயுதம்‌. ஊக்க ஒரு பின்புலம்‌. போதாது? யதேஷ்டம்‌. 


சதாமுக்கும்‌ நாசரைப்‌ பிடித்திருந்தது. நாசரைப்‌ போலப்‌ புரட்சி செய்து 
தேசத்தில்‌ மறுமலர்ச்சி ஏற்படுத்த பாத்‌ கட்சியின்‌ ஒரு சிப்பாயாக முதலடி 
எடுத்து வைத்தது சரியே என்று அவர்‌ நினைத்தார்‌. ஆனால்‌ அப்போதே 
அவருக்கு ஆட்சியைப்‌ பிடிக்கும்‌ கனவெல்லாம்‌ இருந்ததாகத்‌ 
தெரியவில்லை. ஒரு புரட்சியின்‌ அடிமட்ட அங்கமாகவாவது 
இருக்கத்தான்‌ விரும்பினார்‌. நிஜ வாழ்வின்‌ அவலங்களை இந்தப்‌ 
புரட்சிகர சிந்தனைகளின்‌ மூலம்தான்‌ மறக்க முடியும்‌ என்று நினைத்தார்‌. 


யார்‌ கண்டது? ஒருவேளை நிஜமாகவே புரட்சி சாத்தியமாகலாம்‌. 
இராக்கின்‌ மன்னராட்சிக்கு ஒரு முடிவு ஏற்படலாம்‌. இங்கொன்றும்‌ 
அங்கொன்றுமாக உலகம்‌ முழுக்க நடந்துகொண்டிருப்பதுதானே? 


பத்து வயதுக்கு மேல்‌ பள்ளிக்குச்‌ செல்ல ஆரம்பித்த சதாம்‌, அடுத்த 
ஒன்பது வருடங்கள்‌ படிப்பை ஒழுங்காகத்தான்‌ 
தொடர்ந்துகொண்டிருந்தார்‌. 1957ம்‌ ஆண்டு தன்னுடைய இருபதாவது 
வயதில்‌ அவர்‌ பாத்‌ கட்சியில்‌ சேர்ந்தார்‌. படிப்பு அத்தோடு போயிற்று. 


அவர்‌ ஆவலுடன்‌ எதிர்பார்த்துக்கொண்டிருந்த புரட்சி, அதற்கு அடுத்த 
வருடம்‌ இராக்கில்‌ நிகழ்ந்தது. முன்னின்று நடத்தியவர்‌ ஜென்ரல்‌ 
அப்துல்‌ கரீம்‌ காசிம்‌ (General Abdul Karim Qassim). 


பாத்‌ கட்சியும்‌ சதாம்‌ உசேனும்‌ மிகுந்த ஆர்வமுடனும்‌ கவனமுடனும்‌ 
நடப்பதை உற்று கவனித்துக்கொண்டிருந்தார்கள்‌. 


3. முதல்‌ புரட்சி 


ஆசைப்பட்டது ராணுவத்‌ தளபதியாக இருந்தாலும்‌, அஸ்திவாரம்‌ 
அமைத்துக்‌ கொடுத்தவர்‌ மன்னர்‌ இரண்டாம்‌ ஃபைஸல்தான்‌ என்று 
சொன்னால்‌ சற்று வியப்பாக இருக்கக்‌ கூடும்‌. சரித்திரத்தின்‌ சில 
பக்கங்கள்‌ வியப்பூட்டுவதையே வழக்கமாகக்‌ கொண்டுவிடுகின்றன. 


இராக்கின்‌ முதல்‌ ராணுவப்‌ புரட்சியாளர்‌ என்கிற அந்தஸ்தைப்‌ பெறுகிற 
அப்துல்‌ கரீம்‌ காசிம்‌, அடிப்படையில்‌ ஒரு பள்ளி ஆசிரியர்‌. ஆயிரத்தித்‌ 
தொள்ளாயிரத்து முப்பதுகளில்‌ இராக்கின்‌ மதிப்புக்குரிய 
சிந்தனையாளர்களுள்‌ ஒருவர்‌. பெரிய புத்திசாலி என்கிற பிம்பம்‌ 
அவருக்கு இருந்தது. 


ஏனோ திடீரென்று ராணுவக்‌ கல்லூரியில்‌ சேர விண்ணப்பித்து, தனது 
ஆசிரியர்‌ பணியை அவர்‌ ராஜினாமா செய்தார்‌. மாணவராகி, ராணுவ 
இயல்‌ பயின்று 1934ம்‌ ஆண்டு இளநிலை லெஃப்டினண்டாக வெளியே 
வந்தார்‌. கையோடு மேல்‌ படிப்பையும்‌ முடித்து, பிரிட்டனுக்குப்‌ போய்‌ 
இன்னும்‌ ஏதோ ஒரு சிறகையும்‌ சொருகிக்கொண்டு ஊர்‌ வந்து 
சேர்ந்தார்‌. 


இராக்‌ ராணுவத்தில்‌ அவர்‌ இணைந்தபோது அவருக்கு வரவேற்பும்‌ 
நன்றாக இருந்தது; வாய்ப்புகளும்‌ நிறைய இருந்தன. மத்தியக்‌ கிழக்கில்‌ 
யுத்தங்கள்‌ இல்லாத காலம்தான்‌ ஏது? அப்துல்‌ கரீம்‌ காசிம்‌ 
பொறுப்புகளுக்கு வந்தபோதும்‌ அவருக்கு ஆங்கிலோ - இராக்‌ யுத்தம்‌, 
இஸ்ரேலுடனான 1948 யுத்தம்‌ என்று அடுத்தடுத்து நிறைய வேலைகள்‌ 
வந்தன. விரைவில்‌ தளபதி ஆகும்‌ அளவுக்கு அவருக்கு மதிப்பும்‌ 
செல்வாக்கும்‌ இருந்தன. 

1956-57 காலகட்டம்தான்‌ அவரது வாழ்வில்‌ ஒரு முக்கியத்‌ திருப்பத்தைக்‌ 
கொண்டுவந்தது. ஒட்டுமொத்த மத்தியக்‌ கிழக்கையும்‌ அச்சத்திலும்‌ 
ஆர்வத்திலும்‌ சுருட்டிவைத்திருந்த சூயஸ்‌ கால்வாய்‌ பிரச்னை 
படமெடுத்து ஆடிய நேரம்‌ அது. 

பிரிட்டன்‌ தொடங்கி அத்தனை ஐரோப்பிய தேசங்களும்‌ இந்தியப்‌ 
பெருங்கடலுக்குள்‌ தங்கள்‌ வர்த்தகக்‌ கப்பல்களை அனுப்புவதற்கு 
இருந்த ஒரே வழி சூயஸ்‌ கால்வாய்‌. எகிப்துக்கு வடக்கே இருக்கிற 


மத்திய தரைக்‌ கடலையும்‌ கிழக்கே இருக்கிற செங்கடலையும்‌ 
இணைக்கிற கால்வாய்‌. 


பெயருக்குத்‌ தான்‌ கால்வாய்‌. உண்மையில்‌ அது ஒரு பெரிய 
நதியேதான்‌. பிரம்மாண்டமான கப்பல்களெல்லாம்‌ அணிவகுத்துச்‌ 
செல்லும்‌ மாபெரும்‌ நீர்ப்‌ பாதை. எகிப்துக்குள்‌ இருக்கிற பாதை. 


இந்தப்‌ பாதை ஒழுங்காக இருந்தால்தான்‌ ஐரோப்பியக்‌ கப்பல்கள்‌ 
கிழக்குலகத்துக்கு வந்து போக முடியும்‌. இது மூடப்பட்டு விட்டால்‌, 
மூன்று தலைகளைச்‌ சுற்றித்தான்‌ மூக்கைத்‌ தொடவேண்டும்‌. அதாவது 
ஆப்பிரிக்கக்‌ கண்டம்‌ முழுவதையும்‌ சுற்றிக்கொண்டு தெற்கு 
அட்லாண்டிக்‌ கடல்‌ வழி மூலம்‌ இந்தியப்‌ பெருங்கடலுக்குள்‌ வந்து சேர 
வேண்டும்‌. ஒரு பயணத்துக்குள்ளாகவே கப்பல்‌ கேப்டன்கள்‌ கிழடு 
தட்டிப்‌ போய்விடுவார்கள்‌. 


ஆக, சூயஸ்‌ கால்வாய்‌ இல்லாது போனால்‌ ஐரோப்பாவின்‌ கடல்‌ 
வாணிபம்‌ செத்துவிடும்‌. 


நாசருக்கு அப்போது இஸ்ரேலுடன்‌ தான்‌ பிரதானமான பஞ்சாயத்துகள்‌ 
இருந்தன. எல்லைத்‌ தொல்லைகள்‌. ஊடுருவல்‌ உபத்திரவங்கள்‌. 
ஆக்கிரமிப்பு அக்கப்போர்கள்‌. இஸ்ரேலுக்கும்‌ சூயஸ்‌ இல்லாவிட்டால்‌ 
சூனியம்தான்‌ என்கிறபடியால்தான்‌ அந்த அதிரடி முடிவை அவர்‌ 
எடுத்தார்‌. 

ரொம்ப சுலபம்‌. நைல்‌ நதியின்‌ குறுக்கே ஓர்‌ அணை கட்டவேண்டியதன்‌ 
அவசியத்தை விளக்கி நீளமாக ஓர்‌ அறிக்கை வெளியிட்டுவிட்டு, சூயஸ்‌ 
கால்வாயை தேசியமயமாக்கிவிட்டார்‌. அங்கே ஆரம்பித்ததுதான்‌ 
பிரச்னை. பிரிட்டனுக்கு இஸ்ரேல்‌ வேண்டப்பட்ட தேசம்‌ என்பது 
மட்டும்‌ காரணமல்ல. சூயஸ்‌ கால்வாய்‌ எகிப்தின்‌ தனியுடைமை 
ஆகிவிடுகிற பட்சத்தில்‌ இஸ்ரேலுக்கு நேருகிற இழப்பைப்‌ போலப்‌ பல 
நூறு மடங்கு இழப்பு பிரிட்டனுக்கே உண்டு. பிரான்சுக்கு இன்னும்‌ கூட. 
அதனால்தான்‌ வரிந்து கட்டிக்கொண்டு யுத்தத்துக்கு வந்துவிட்டார்கள்‌. 


ஆனால்‌ எகிப்து - இஸ்ரேல்‌ - பிரிட்டன்‌ என்று மோதிக்கொண்டவர்கள்‌ 
வேறாக இருந்தாலும்‌, பாதிக்கப்படப்போகிறவர்கள்‌ பட்டியலில்‌ 
ஜோர்டன்‌ முதன்மையாக இருந்தது. எகிப்து அதிபர்‌ நாசர்‌, தன்னுடைய 
துருப்புகளை இஸ்ரேலுக்குள்‌ அனுப்பவும்‌ இன்னபிற வற்றுக்கும்‌ 
ஜோர்டன்‌ எல்லையை சகட்டுமேனிக்குப்‌ பயன்படுத்த 
ஆரம்பித்திருந்தார்‌. 


அவர்‌ புரட்சிக்காரர்‌. என்ன வேண்டுமானாலும்‌ செய்வார்‌. ஆனால்‌ 
ஜோர்டன்‌ மன்னருக்குத்தான்‌ தர்ம சங்கடம்‌. ஜோர்டனின்‌ மன்னர்‌ 
ஹுசைனுக்கு பிரிட்டன்‌ ரொம்ப வேண்டப்பட்ட தேசம்‌. அமெரிக்காவும்‌ 
அப்படியே. பிரான்சும்‌ அவ்வண்ணமே. மேற்கின்‌ நிழல்‌ இல்லாமல்‌ 
அவரால்‌ வாழமுடியாது. 

ஆகவே நல்லுறவுகள்‌ நாசமாகிவிடக்கூடாதே என்கிற கவலை அவரை 
வாட்டத்‌ தொடங்கியது. அதற்காக நாசரை எதிர்த்துப்‌ புதிதாக ஒரு 
யுத்தம்‌ தொடங்கும்‌ தெம்பெல்லாம்‌ அவருக்குக்‌ கிடையாது. ஒரு 
தற்காப்புக்காகத்‌ தன்னாலான ஆயத்தங்களைச்‌ 
செய்துவைத்துக்கொள்ள விரும்பினார்‌. 


அவர்‌ தம்பி உடையவர்‌. ஆகவே படைக்குப்‌ பிரச்னை இருக்காது என்று 
நினைத்துத்தான்‌ இராக்கின்‌ மன்னர்‌ இரண்டாம்‌ ஃபைசலை 
அவசரமாகத்‌ தொடர்புகொண்டார்‌. பைசல்‌ அவருக்கு ஒன்று விட்ட 
தம்பி. அண்ணனுக்கு ஒரு ஆபத்து என்றதும்‌ உடனடியாகத்‌ தமது 
நம்பிக்கைக்குரிய ராணுவத்‌ தளபதி அப்துல்‌ கரீம்‌ காசிம்‌ தலைமையில்‌ 
ஒரு படையை ஜோர்டனுக்குப்‌ போகும்படி உத்தரவிட்டார்‌. 


அங்கேதான்‌ ஆரம்பித்தது. ஜோர்டனுக்கு வந்து சேர்ந்த இராக்‌ 
படைக்குப்‌ பிரமாதமான வேலை எதுவும்‌ அங்கே இல்லை. எப்போதும்‌ 
ஆயத்த நிலையில்‌ இருக்கவேண்டிய அவசியம்‌ மட்டும்தான்‌. 
ஆயத்தம்தானே, அதற்கென்ன. 


அப்துல்‌ கரீம்‌ காசிம்‌ தனது படையினருடன்‌ மிக நெருக்கமாக அப்போது 
பழக ஆரம்பித்தார்‌. யார்‌ யார்‌ என்ன நினைக்கிறார்கள்‌, ஆட்சி குறித்து 
யாருக்கு என்ன அபிப்பிராயம்‌ இருக்கிறது, ராணுவத்தில்‌ எத்தனை 
பேருக்கு மன்னரைப்‌ பிடிக்கும்‌, எத்தனை பேர்‌ எதிர்ப்பு 
மனோபாவத்துடன்‌ இருக்கிறார்கள்‌ என்றெல்லாம்‌ மெல்ல மெல்ல 
பேசிப்பேசிப்‌ புரிந்துகொண்டார்‌. 


அடிப்படையில்‌ எல்லா தேசங்களிலுமே இருக்கும்‌ முடியாட்சி எதிர்ப்பு 
மனோபாவம்‌ இராக்‌ வீரர்களிடமும்‌ இருப்பது அவருக்குத்‌ தெரிந்தது. 
இனி செய்ய வேண்டியதெல்லாம்‌ ஒன்றுதான்‌. ஒரு புரட்சிக்கு 
வீரர்களைத்‌ தயார்படுத்துவது. 

அடுத்து வந்த நாள்களில்‌ அதுதான்‌ அவரது முக்கியப்‌ பணியாக 
இருந்தது. புரட்சி. ராணுவப்‌ புரட்சி. மன்னர்‌ ஆட்சியை ஒழித்துவிட்டு 


மக்களாட்சியைக்‌ கொண்டுவரும்‌ மகத்தான திருப்பணி. 


தனது ராணுவத்தில்‌ தமக்கு விசுவாசமாக நடந்துகொள்ளக்கூடிய 
நபர்களைத்‌ தனியே அடையாளம்‌ கண்டு முதலில்‌ பிரித்து எடுத்தார்‌. 
பிறகு, சொன்னால்‌ புரிந்துகொள்ளக்‌ கூடியவர்கள்‌ என்கிற 
இரண்டாவது வகையினர்‌. தேறாத கேஸ்கள்‌ குறித்து அவருக்குக்‌ 
கவலை இருக்கவில்லை. ஏனெனில்‌ கணிசமான ஆதரவாளர்கள்‌ 
அப்போதே அவருக்குச்‌ சேர்ந்துவிட்டிருந்தார்கள்‌. 

1957ம்‌ வருடம்‌ முழுவதும்‌ அவருக்கும்‌ படையினருக்கும்‌ 
ஜோர்டனிலேயே பொழுது கழிந்தது. அடுத்த வருடம்‌ இராக்‌ 
திரும்பியதும்‌, தக்க தருணத்தை எதிர்நோக்கி ஆயத்தங்கள்‌ செய்யத்‌ 
தொடங்கினார்‌. அப்போதுதான்‌ அந்தத்‌ தருணத்தை அரசாங்கமும்‌ 
மன்னருமே உருவாக்கிக்‌ கொடுத்தார்கள்‌. 


ராணுவத்‌ துருப்புகளை இடம்‌ மாற்றுவது என்பது மிகப்பெரிய ஒரு 
காரியம்‌. ஒரு வீடு காலி செய்து இன்னொரு இடத்துக்குப்‌ போவதற்கே 
எத்தனை பாடு! மாபெரும்‌ ராணுவத்தையும்‌ ராணுவத்‌ 
தளவாடங்களையும்‌ கனரக வாகனங்களையும்‌ சமயத்தில்‌ இம்மாதிரி 
இடமாற்ற வேண்டிய அவசியம்‌ நேரிடும்‌. சில சமயம்‌ பாதுகாப்பு 
காரணங்களுக்காக. சில சமயம்‌ பயிற்சிக்‌ காரணங்களுக்காக. வேறு சில 
சமயம்‌ நிர்வாக செளகரியங்களுக்காக. 


அப்படித்தான்‌ மன்னர்‌ இரண்டாம்‌ ஃபைசல்‌, தனது ராணுவத்தினரை 
ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்‌ மாறச்‌ சொல்லி அந்த 
வருடம்‌ ஜூலையில்‌ ஓர்‌ உத்தரவு பிறப்பித்தார்‌. 


சரியாகச்‌ சொல்வதென்றால்‌ அன்றைக்கு ஜூலை 14. பாக்தாத்துக்கு 
வடக்கே அதுவரை நிலைகொண்டிருந்த ஒரு பெரும்‌ படை, பாக்தாத்‌ 
நகரைக்‌ கடந்து தென்‌ மேற்கில்‌ வேறொரு இடத்துக்குச்‌ 
செல்லவேண்டும்‌ என்பது ஏற்பாடு. 


அப்படிப்‌ போகிறபோக்கில்‌ மன்னரை நகர்த்திவிட்டு ஆட்சியைக்‌ 
கைப்பற்றிவிடுவது என்று முடிவு செய்தார்‌ அப்துல்‌ கரீம்‌ காசிம்‌. 
தேவைப்பட்டால்‌ ஆயுதப்‌ பிரயோகம்‌. கூடுமானவரை அமைதியாகவே 
மன்னர்‌ குடும்பத்தினரைக்‌ கைது செய்து சிறைக்கு அனுப்பிவிடலாம்‌ 
என்பதுதான்‌ அவரது திட்டமாக இருந்தது. இதைப்பற்றித்‌ தமது 
முதன்மை அதிகாரிகளிடம்‌ அவர்‌ விளக்கமாகவே பேசியும்‌ இருந்தார்‌. 


ஆனால்‌ தகவல்‌ தொடர்பில்‌ ஏதோ சிக்கல்‌ ஏற்பட்டுவிட்டது. செய்வது 
ராணுவப்‌ புரட்சி என்கிற ஒற்றைச்‌ சொல்லை மட்டும்‌ மந்திரம்‌ போல 


உருப்போட்டுக்கொண்டிருந்த அவரது படையினர்‌, பாக்தாத்துக்குள்‌ 
நுழைந்ததுமே ஆயுதங்களைத்‌ தூக்கிக்கொண்டு அரண்மனையை 
முற்றுகையிட்டுவிட்டார்கள்‌. 


காலை மணி ஏழடித்துச்‌ சில நிமிடங்களே ஆகியிருந்தன. மன்னர்‌ 
ஃபைசலின்‌ அரண்மனையைச்‌ சுற்றி ராணுவம்‌ திரண்டு நின்றிருந்தது. 
துரதிருஷ்டவசமாக அவரது சொந்த செக்யூரிடி ஆபீசர்களும்‌ 
புரட்சியாளர்களின்‌ பக்கம்‌ இருந்தபடியால்‌ யாராலும்‌ எதுவும்‌ 
செய்யமுடியாமல்‌ ஆகிவிட்டது. 


அரண்மனைக்குள்‌ மன்னர்‌ குடும்பம்‌ முழுவதும்‌ இருந்தது. மன்னர்‌, 
இளவரசர்‌ அப்துல்‌ இலா, இளவரசி ஹியாம்‌, அப்துல்‌ இலாவின்‌ 
மனைவி நஃபீஸா, மகாராணி அபாதியா, அரசரின்‌ அத்தை ஒருவர்‌ 
மற்றும்‌ நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள்‌. 


அரண்மனைக்கு வெளியே ராணுவம்‌ திரண்டிருக்கிறது என்கிற தகவல்‌ 
மன்னருக்குக்‌ கிடைத்தபோது அவர்‌ முதலில்‌ சற்றே வியப்படைந்தார்‌. 
பாக்தாத்தைக்‌ கடந்து போகும்‌ ராணுவத்தினர்‌ மரியாதை செலுத்துவதன்‌ 
பொருட்டு வந்து கூடியிருக்கிறார்களா என்ன? 

அப்பாவியாகத்தான்‌ அவர்‌ தம்‌ குடும்பத்தினருடன்‌ அரண்மனை 
முற்றத்துக்கு வந்து நின்று வேடிக்கை பார்த்தார்‌. வெளியே 
ஆயுதங்களுடன்‌ சூழ்ந்திருக்கும்‌ வீரர்கள்‌. அனைவர்‌ முகங்களிலும்‌ 
படர்ந்திருக்கும்‌ இறுக்கம்‌. ஒரு சத்தமில்லை. அச்சமூட்டக்கூடிய நிசப்தம்‌. 
ம்ஹும்‌. என்னவோ சரியில்லையே? இது மரியாதை செலுத்த வந்த 
கூட்டம்‌ போல்‌ தெரியவில்லையே? 

மன்னர்‌ திரும்பினார்‌. 

'அசையாதீர்கள்‌. யாரும்‌ அசையக்‌ கூடாது. அத்தனை பேரும்‌ மதில்‌ 
சுவரையே பார்த்துக்கொண்டு நில்லுங்கள்‌' 

உத்தரவு வந்த திசையில்‌ பார்த்த மன்னர்‌ திகைத்துப்‌ போனார்‌. கேப்டன்‌ 
அப்துஸ்‌ சத்தார்‌ அல்லவா இவர்‌! போன வருடம்தானே இவருக்கு ஏதோ 
விருது கூடக்‌ கொடுத்தோம்‌? 

கேப்டன்‌ கையில்‌ ஒரு மெஷின்‌ கன்‌ இருந்தது. முகத்தில்‌ இரக்கம்‌ மட்டும்‌ 
சற்றும்‌ இல்லை. 


'என்ன செய்கிறீர்கள்‌ சத்தார்‌?” என்றார்‌ மன்னர்‌. 


அவர்‌ பேசவில்லை. குழப்பமும்‌ பயமும்‌ பதற்றமும்‌ நிறைந்த மன்னர்‌ 
குடும்பத்தினர்‌ அத்தனை பேரும்‌ என்ன செய்வதென்று புரியாமல்‌ 
சுவரைப்‌ பார்த்துக்கொண்டு கைதாக்கி நின்றுகொண்டிருந்தார்கள்‌. 


அப்போது அது நிகழ்ந்தது. ராணுவப்‌ புரட்சி 
நிகழ்ந்துகொண்டிருப்பதைப்‌ பற்றியோ, மன்னர்‌ பதவி விலகவேண்டும்‌ 
என்கிற தங்கள்‌ கோரிக்கையையோ தெரிவிக்காமல்‌ கண்ணை 
மூடிக்கொண்டு அத்தனை பேரையும்‌ அவர்‌ இயந்திரத்‌ துப்பாக்கியால்‌ 
சுட்டுத்‌ தள்ளினார்‌. 

மன்னர்‌ குடும்பம்‌ சற்றும்‌ எதிர்பாராத சம்பவம்‌ அது. ஒரு புரட்சிக்கான 
சாத்தியம்‌ இருக்கிறது என்பதைக்‌ கூட அவர்கள்‌ நினைத்துப்‌ 
பார்த்திருக்கவில்லை. இளவரசி ஹியாம்‌ தவிர வேறு யாரும்‌ 
பிழைக்கவில்லை. மருத்துவமனைக்கு எடுத்துச்‌ செல்லும்‌ வழியிலேயே 
பெரும்பாலானோர்‌ இறந்துவிட்டார்கள்‌. இளவரசி மட்டும்‌ உயிர்‌ 
பிழைத்து, சவூதி அரேபியாவுக்குத்‌ தப்பிச்‌ சென்றுவிட்டார்‌. அங்குதான்‌ 
அவரது பெற்றோர்‌ வசித்து வந்தார்கள்‌. கொஞ்சநாள்‌ அங்கே 
இருந்துவிட்டு, அங்கிருந்து எகிப்து சென்றுவிட்டார்‌. தனது கடைசிக்‌ 
காலம்‌ வரை அவர்‌ எகிப்தில்தான்‌ இருந்தார்‌. 


அப்துல்‌ கரீம்‌ காசிம்‌ இராக்கின்‌ மன்னராட்சியை ஒழித்தவர்‌ என்கிற 
பெயரையும்‌, கருணையற்ற மாபெரும்‌ கொலைகாரர்‌ என்கிற 
அவப்பெயரையும்‌ ஒருங்கே பெற்றுக்கொண்டு இராக்கை அன்று முதல்‌ 
ஆளத்தொடங்கினார்‌. 


உண்மையில்‌ மன்னர்‌ குடும்பத்தைக்‌ கொல்லச்‌ சொல்லி அவர்‌ 
உத்தரவிடவில்லை. அரண்மனைக்குள்‌ நுழைந்த அப்துஸ்‌ சத்தார்‌, 
அந்தக்‌ கணத்தில்‌ எடுத்த முடிவு அது. ஆனால்‌ இதையெல்லாம்‌ 
விளக்கிக்கொண்டிருக்க அவகாசமோ, அவசியமோ அவர்களுக்கு 
இல்லை. குற்ற உணர்ச்சி மேலோங்கிய நிலையில்‌ பின்னால்‌ அப்துஸ்‌ 
சத்தார்‌ தற்கொலை செய்துகொண்டு இறந்து போனார்‌ என்பதுதான்‌ 
அந்த அத்தியாயத்தின்‌ இறுதிக்‌ காட்சி. 

0 


இதில்‌ கவனிக்க வேண்டிய விஷயம்‌ ஒன்றுண்டு. ராணுவப்‌ புரட்சி 
செய்து ஆட்சிக்கு வந்தவர்‌ என்றாலும்‌ அப்துல்‌ கரீம்‌ காசிம்‌ இராக்கின்‌ 
அதிபராகத்‌ தன்னை நியமித்துக்‌ கொள்ளவில்லை. மாறாக, பிரதமர்‌ 
பதவியையே ஏற்றுக்கொண்டார்‌. ராணுவத்‌ துறையை கவனமாகத்‌ தன்‌ 


வசம்‌ வைத்துக்கொண்டார்‌. படுகொலை மற்றும்‌ தற்கொலை புகழ்‌ 
அப்துஸ்‌ சத்தாருக்கு உள்துறையும்‌ துணைப்‌ பிரதமர்‌ பதவியும்‌. 
காசிமின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ நிகழ்ந்தவற்றுள்‌ குறிப்பிட்டுச்‌ 
சொல்லவேண்டிய விஷயம்‌ ஒன்று இருக்கிறது. மேற்கத்தியத்‌ 
தொடர்புகளைப்‌ பெரும்பாலும்‌ குறைத்துக்கொண்டு, சோவியத்‌ 
யூனியன்‌ உடனான நட்பையும்‌ நெருக்கத்தையும்‌ அவர்‌ ஏற்படுத்தியதே 
அது. காசிம்‌ கம்யூனிஸ்ட்‌ அல்ல. ஆனாலும்‌ அவருக்கு சோவியத்‌ 
யூனியனைப்‌ பிடித்திருந்தது. அப்படிச்‌ சொல்வதைக்‌ காட்டிலும்‌ 
மேற்குலகை அவருக்குப்‌ பிடிக்கவில்லை என்பது இன்னும்‌ 
பொருத்தமாக இருக்கக்‌ கூடும்‌. 


பிரிட்டனுடன்‌ இராக்‌ அதுவரை கொண்டிருந்த பரஸ்பர ராணுவ 
உறவுகள்‌, பாதுகாப்பு தொடர்பாக இரு தேசங்களும்‌ 
செய்துகொண்டிருந்த ஒப்பந்தங்கள்‌ யாவும்‌ மூட்டை கட்டப்பட்டி 
டைக்ரீஸ்‌ ஆற்றில்‌ விட்டெறியப்பட்டன. மன்னர்‌ ஃபைசல்‌ இருந்த 
காலத்தில்‌, 1954-55ம்‌ ஆண்டுவாக்கில்‌ அமெரிக்காவுடன்‌ 
மேற்கொள்ளப்பட்டிருந்த ராணுவ ஒப்பந்தங்கள்‌ இனி செல்லாது என 
அறிவித்தார்‌ காசிம்‌. முந்தைய நல்லுறவு ஒப்பந்தங்களின்‌ 
அடிப்படையில்‌ இராக்கில்‌ வந்து குடியமர்ந்திருந்த பிரிட்டிஷ்‌ ராணுவப்‌ 
பிரிவு ஒன்றை உடனடியாக மூட்டை முடிச்சுகளைக்‌ கட்டிக்கொண்டு 
ஊர்‌ போய்ச்‌ சேரச்‌ சொல்லிவிட்டார்கள்‌. 


ஜூலை 26, 1958 அன்று ஓர்‌ இடைக்கால அரசியல்‌ அமைப்புச்‌ சட்டம்‌ 
இயற்றப்பட்டது. பொதுவான சிவில்‌ மற்றும்‌ கிரிமினல்‌ சட்டங்கள்‌ 
அறிமுகப்படுத்தன. முன்னதாக இனக்குமு ரீதியிலும்‌, தேசிய 
அடையாளங்களின்‌ அடிப்படையிலும்‌ ஷியா, சன்னி 
பிரிவினரிடையிலும்‌ மன்னர்‌ காலத்தில்‌ கடைப்பிடிக்கப்பட்டு வந்த 
வித்தியாசங்கள்‌ யாவும்‌ முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டன. அரசியல்‌ 
கைதிகள்‌ விடுதலை செய்யப்பட்டார்கள்‌. குர்த்‌ இனத்தவர்களுக்குச்‌ 
சிறப்புச்‌ சலுகைகள்‌ தரப்பட்டன. மன்னர்‌ காலத்தில்‌ 
வெளியேறிப்போன ஆயிரக்கணக்கான குர்த்‌ இன மக்கள்‌ திரும்ப 
வரலாம்‌, சுதந்தரமாக வாழலாம்‌ என்று வெற்றிலை பாக்கு வைத்து 
அமைக்கப்பட்டார்கள்‌. 

இதையெல்லாம்‌ விட முக்கியம்‌, அதுவரை இராக்கில்‌ தடை 
செய்யப்பட்டிருந்த கம்யூனிஸ்ட்‌ கட்சிக்குத்‌ தடையை விலக்கிவிட்டார்‌. 
அதே சமயம்‌ எந்தக்‌ கட்சியும்‌ ஆட்சிக்கு இடையூறு செய்ய முடியாதபடி 
மிக ஜாக்கிரதையாக ஓர்‌ இரும்புச்‌ சுவரையும்‌ எழுப்பிக்கொண்டார்‌. 


ஆனால்‌ எதிர்த்துக்‌ குரல்‌ கொடுக்காத கம்யூனிஸ்டுகள்‌ உண்டா 
உலகில்‌? தங்களுக்கு சுதந்தரம்‌ கொடுத்த காசிமை எதிர்த்தே இராக்‌ 
கம்யூனிஸ்டுகள்‌ போராட்டங்கள்‌ நடத்த ஆரம்பித்தார்கள்‌. குறிப்பாக 
குவைத்தை இராக்குடன்‌ இணைக்க வேண்டுமென்கிற காசிமின்‌ 
(நிறைவேறாத) செயல்திட்டத்துக்கு கம்யூனிஸ்டுகள்‌ கடும்‌ கண்டனம்‌ 
தெரிவித்தார்கள்‌. 


மட்டுமல்லாமல்‌ அரசின்‌ ஒவ்வொரு நடவடிக்கையையும்‌ விமரிசிக்கவும்‌ 
தொடங்கினார்கள்‌. ஒரு கட்டத்தில்‌, காசிமுக்கு வெறுப்பாகிவிட்டது. 
தன்னுடைய இயல்பு இதுதானா? அரவணைத்துக்கொண்டு போவதும்‌ 
அடங்கிப்‌ போவதுமா? ராணுவப்‌ புரட்சி செய்த அந்தக்‌ காசிம்‌ எங்கே 
என்று நிலைக்‌ கண்ணாடியின்‌ முன்பு நின்று தனக்குத்‌ தானே 


கேட்டுக்கொண்டார்‌. 


ஒன்று சொல்லவேண்டும்‌. இராக்‌ கம்யூனிஸ்டுகளைப்‌ போல்‌ 
வக்கணையாக வேறு யாராலும்‌ பேசமுடியாது. எந்தத்‌ தரப்பின்‌ சார்பில்‌ 
நிற்கச்‌ சொன்னாலும்‌ அந்தத்‌ தரப்பின்‌ நியாயம்தான்‌ உலகப்‌ 
பொதுவான நியாயம்‌ என்பதைப்‌ போல்‌ பேசுவதில்‌ அவர்களுக்கு நிகரே 
சொல்லமுடியாது. 


அதிகம்‌ படிப்பறிவில்லாத இராக்‌ மக்களை கம்யூனிஸ்டுகளின்‌ 
தெருமுனைப்‌ பேச்சுகள்‌ மிகவும்‌ கவர்ந்தன. மெல்ல மெல்லத்‌ தங்கள்‌ 
பிரதமர்‌ சரியில்லை என்கிற எண்ணம்‌ அவர்களுக்குள்‌ வேர்‌ விடத்‌ 
தொடங்கியது. 


0 


இந்தச்‌ சமயத்தைத்தான்‌ பாத்‌ கட்சி தங்களுக்குச்‌ சாதகமாகப்‌ 
பயன்படுத்திக்கொள்ள முடிவு செய்தது. மிகத்‌ தீவிரமான பிரசாரம்‌. 
அனல்‌ பறக்கும்‌ அறிக்கைகள்‌. கம்யூனிஸ்டுகளே கதி கலங்குமளவுக்கு 
அரசின்‌ அவல ஆட்சி குறித்த ஆவேசப்‌ பேச்சுகள்‌. 


என்ன நடக்கிறது தேசத்தில்‌ என்றே யாருக்கும்‌ புரியவில்லை. ஒரு 
பக்கம்‌ கம்யூனிஸ்டுகள்‌. இன்னொரு பக்கம்‌ பாத்‌ கட்சியினர்‌. இந்த 
இரண்டு மேளத்துக்கு இடையில்‌ அரசின்‌ குரல்‌ மிகவும்‌ பலவீனமாகவே 
ஒலித்தது. 


மிகவும்‌ குழம்பிய ஒரு தருணத்தில்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ மீது மிகத்‌ 


தீவிரமான அடக்குமுறையைக்‌ கட்டவிழ்த்துவிட்டார்‌ காசிம்‌. 


அவரது சர்வீஸில்‌ செய்த மிகப்பெரிய தவறு அது. மக்களின்‌ 
முழுமையான அதிருப்திக்கு உடனடியாக அவரும்‌ அவரது அரசும்‌ 
ஆளானது. இந்த அனுதாப அலையைத்‌ தங்களுக்குச்‌ சாதகமாகப்‌ 
பயன்படுத்திக்கொள்ள இராக்‌ கம்யூனிஸ்டுகளுக்குத்‌ தெரியவில்லை. 
சரி, நாம்‌ விளையாடிப்‌ பார்க்கலாம்‌ என்று பாத்‌ கட்சி முடிவு செய்தது. 
முதல்‌ காரியமாக அப்துல்‌ கரீம்‌ காசிமைக்‌ கொல்வதற்கு ஒரு திட்டம்‌ 
தீட்டினார்கள்‌. 


செயல்படுத்தும்‌ குழுவில்‌ சதாம்‌ உசேன்‌ இடம்பெற்றிருந்தார்‌. 


4. டெமஸ்கஸ்‌ - பெய்ரூத்‌ - கெய்ரோ 


தன்‌ இயல்பில்‌ சதாம்‌ ஒரு முரடனாகத்தான்‌ இருந்திருக்கிறார்‌. தொட்டில்‌ 
காலம்‌ முடிந்தபின்‌ உருவான பழக்கம்‌. முட்டை திருடியதால்‌ 
முரடனானார்‌ என்று சொல்வதற்கில்லை. அவர்‌ வளர்ந்த சூழல்‌ அவரை 
அப்படி ஆக்கியிருக்கிறது. 


பாத்‌ கட்சியின்‌ ராணுவத்தில்‌ இணைவதற்கு முன்னால்‌ அவர்‌ ஒருமுறை 
சிறை சென்றிருக்கிறார்‌. ஆறு மாத சிறைத்‌ தண்டனை அது. பள்ளியில்‌ 
படித்துக்கொண்டிருந்த போதே கட்சி சார்பில்‌ நடைபெற்ற ஒரு 
மறியலில்‌ கலந்து கொண்டு கலாட்டா செய்த குற்றம்‌. 


சதாமுக்கு அந்தச்‌ சிறை தண்டனை ஒரு பெரிய விஷயமாக இல்லை. 
ஆறு மாதம்‌ உள்ளே கிடந்த அளவுக்குத்‌ தாம்‌ பெரிதாக எதையுமே 
செய்யவில்லையே, குறைந்தது ஒரு மண்டையையாவது 
உடைத்திருக்கலாமே என்று தான்‌ நினைத்தார்‌. 


மாமா சொன்னார்‌. கட்சிப்‌ பணி செய்வது தப்பில்லை. படிப்பை 


விட்டுவிடாதே. 


ஆகவே, சிறையிலிருந்து வெளியே வந்ததும்‌ மீண்டும்‌ படிப்பைத்‌ தான்‌ 
தொடர்ந்தார்‌. ஆனால்‌ பாத்தின்‌ முழுநேரச்‌ சிப்பாயாக ஆனபிறகு 
படிப்பில்‌ அவருக்குச்‌ சுத்தமாக ஆர்வம்‌ இல்லாமல்‌ போய்விட்டது. 
எப்போதும்‌ பரபரப்பு. எப்போதும்‌ ஆர்வக்‌ கொந்தளிப்பு. எந்தக்‌ கணமும்‌ 
புரட்சி வந்துவிடும்‌ என்றுதான்‌ அவர்‌ எதிர்பார்த்தார்‌. 


காசிம்‌ புரட்சி செய்து ஆட்சியைப்‌ பிடித்த காலகட்டத்தைக்‌ கூர்ந்து 
கவனித்ததன்‌ பயனாக சதாம்‌ புரிந்துகொண்ட விஷயம்‌ இதுதான்‌. 
புரட்சி செய்யவேண்டுமானால்‌ மிகச்‌ சிறந்த வீரனாக வேண்டும்‌. 
புரட்சியின்‌ விளைவாகக்‌ கிடைக்கும்‌ ஆட்சி நிலைக்க வேண்டுமானால்‌, 
தேசத்தை அடக்கியாளத்‌ தெரிந்திருக்க வேண்டும்‌. கட்சிகளை வாலாட்ட 


விடக்கூடாது. 


இந்த எண்ணம்‌ உறுதிப்பட்ட பிறகு அவர்‌ ஒரு கணத்தையும்‌ 
வீணாக்கவில்லை. எப்போதும்‌ ஆயுதப்‌ பயிற்சிகளில்‌ 
ஈடுபட்டபடியேதான்‌ இருப்பார்‌. உடலுறுதி நடவடிக்கைகளில்‌ மிகுந்த 
ஆர்வம்‌ காட்டினார்‌. நீண்ட தூர ஓட்டம்‌. உயரம்‌ தாண்டுதல்‌. நீளம்‌ 


தாண்டுதல்‌. தூக்கத்தைக்‌ கட்டுப்படுத்துதல்‌. பசியை அடக்கி ஆளுதல்‌. 
நீச்சல்‌ பயிற்சி. சுமை தூக்கும்‌ பயிற்சி. நூறு கிலோ மணல்‌ மூட்டையைத்‌ 
தோளில்‌ சுமந்தபடி ஒரு கிலோமீட்டர்‌ தூரத்துக்கு மைதானத்தைச்‌ சுற்றி 
வருவது அவரது அந்நாளைய தினசரி நடவடிக்கைகளுள்‌ ஒன்று. 


சதாம்‌ அளவுக்குக்‌ கடுமையாக உமைக்கக்கூடியவர்களை விரல்‌ விட்டு 
எண்ணிவிடலாம்‌. தன்னுடைய இருபதாவது வயதில்‌ அவர்‌ ஆரம்பித்த 
அந்த வழக்கத்தை இந்த எழுபதாவது வயதிலும்‌ அவர்‌ நிறுத்தியதாகத்‌ 
தெரியவில்லை. 


இடைவெளியே விடாமல்‌ தொடர்ந்து பதினெட்டு மணி நேரம்‌ 
உழைப்பது என்பது சதாமின்‌ ஸ்டைல்‌. அந்தப்‌ பதினெட்டு மணி 
நேரத்தில்‌ என்னென்ன செய்யவேண்டும்‌ என்பதை முந்தைய நாள்‌ இரவு 
படுக்கப்‌ போகும்‌ முன்னர்‌ விறுவிறுவென்று எழுதிப்‌ பார்த்துவிடுவார்‌. 
எழுதிய வரிசையும்‌ மாறாது. ஒவ்வொரு பணிக்காக அவர்‌ நிர்ணயிக்கும்‌ 
கால அளவிலும்‌ கூடுதல்‌ குறைவு ஏற்படாது. 


அதிபராக இருந்த காலத்தில்‌ யாருக்காவது பேட்டி என்று நேரம்‌ 
ஒதுக்கினாரென்றால்‌, நிருபர்கள்‌ தீர்ந்தார்கள்‌. சதாம்‌ மூன்று மணிக்கு 
வரச்‌ சொல்லியிருப்பார்‌. பத்திரிகையாளர்கள்‌ 2.59க்குப்‌ போனால்‌ சதாம்‌ 
இருக்கமாட்டார்‌. சரி, வரவில்லை போலிருக்கிறது என்று ஒரு கணம்‌ 
வெளியே போய்விட்டு 3.01க்கு உள்ளே வந்து பார்த்தால்‌, அவர்‌ 
வந்துவிட்டுப்‌ போயிருப்பார்‌. 


இதில்‌ ஒரு துளி மிகையும்‌ இல்லை. சொன்ன நேரத்தில்‌ ஒரு வினாடி 
கூட அவருக்கு மாறிவிடக்‌ கூடாது. அத்தனை பெரிய 
பர்பெக்ஷனிஸ்டாகத்தான்‌ அவர்‌ இருந்திருக்கிறார்‌. 


அவருடைய இன்னொரு முக்கியமான குணம்‌, எந்த வேலைக்கும்‌ 
சுணங்கமாட்டார்‌ என்பது. அதிபராவதற்கு முன்னர்‌, இராக்கின்‌ துணை 
அதிபராக அவர்‌ இருந்த காலத்தில்‌ அவர்‌ செய்து வந்த பணிகளைப்‌ 
பார்த்தால்‌ சிரிப்புத்தான்‌ வரும்‌. 


ஒரு சமயம்‌ நகர சுத்திகரிப்புத்‌ தொழிலாளர்கள்‌ குறித்த நேரத்தில்‌ 
வேலைக்கு வருவதில்லை, குப்பை அள்ளிப்‌ போடும்‌ விஷயத்தில்‌ 
மிகவும்‌ ஏமாற்றுகிறார்கள்‌, கண்ட இடத்தில்‌ குப்பைகளைக்‌ கொட்டி 
எரிக்கிறார்கள்‌ என்று பாக்தாத்‌ முனிசிபல்‌ அலுவலகத்துக்குத்‌ 
தொடர்ந்து பல புகார்கள்‌ வந்துகொண்டிருந்தன. 


எத்தனையோ விசாரணைகள்‌ நடத்திவிட்டார்கள்‌, கமிட்டி போட்டுப்‌ 


பார்த்துவிட்டார்கள்‌, இன்ஸ்பெக்ஷன்‌ அது இது என்று சாத்தியமான 
அத்தனை நடவடிக்கைகளையும்‌ மேற்கொண்டுவிட்டார்கள்‌. பலன்‌ தான்‌ 
இல்லை. 


அப்போதைய இராக்‌ அதிபராக இருந்த அகமது பக்ர்‌, ஒரு 
பகலுணவின்போது வருத்தமுடன்‌ சதாமிடம்‌ இது குறித்துப்‌ 
பேசிக்கொண்டிருந்தார்‌. 'என்ன செய்தால்‌ இந்த முனிசிபல்‌ ஊழியர்கள்‌ 
ஒழுங்காவார்கள்‌ என்றே தெரியவில்லை. நாம்‌ என்ன சம்பளம்‌ 
கொடுக்காமலா இருக்கிறோம்‌? ஆனாலும்‌ ஏன்‌ வேலையில்‌ சுணக்கம்‌ 
காட்டுகிறார்கள்‌? அவர்களை மேற்பார்வையிடும்‌ சூபர்வைசர்கள்‌ 
அலுவலகத்தில்‌ நாற்காலியை விட்டு நகருவதேயில்லை' என்று 
வருத்தப்பட்டுக்கொண்டார்‌. 


சதாம்‌ அப்போது பதிலேதும்‌ பேசவில்லை. ஆனால்‌ மறுநாள்‌ காலை 
நான்கு மணிக்கு அவர்‌ பாக்தாத்‌ வீதிகளுக்கு வந்துவிட்டார்‌. அவர்‌ 
கையில்‌ ஒரு துடைப்பம்‌ இருந்தது. குப்பை அள்ளும்‌ முறம்‌ ஒன்றும்‌ 
இருந்தது. 


சாலை ஓரம்‌ அரைத்‌ தூக்கத்தில்‌ அமர்ந்தபடி கதை பேசிக்கொண்டிருந்த 
துப்புறவுத்‌ தொழிலாளர்களுக்கு இருட்டில்‌ சதாமை அடையாளம்‌ 
தெரியவில்லை. யாரோ புதுசு என்று நினைத்தார்கள்‌. சதாம்‌ 
அவர்களிடம்‌ நேரே சென்று தன்‌ அடையாள அட்டையை எடுத்துக்‌ 


காட்டினார்‌. 


'என்‌ பெயர்‌ சதாம்‌ உசேன்‌. இந்த தேசத்தின்‌ துணை அதிபர்‌. உங்களுக்கு 
வேலையில்‌ உதவி செய்வதற்காக வந்திருக்கிறேன்‌' என்று சொன்னார்‌. 


அலறிச்‌ சுருட்டிக்கொண்டு எழுந்து ஓடினார்கள்‌ அவர்கள்‌. 


இது வெறும்‌ ஸ்டண்ட்‌ அல்ல. அன்று தொடங்கி, அடுத்த ஒரு மாத 
காலத்துக்கு ஒருநாள்‌ விடாமல்‌ சதாம்‌ அதிகாலை நகரசுத்தித்‌ 
தொழிலாளர்களுடன்‌ வந்துவிடுவார்‌. சூபர்வைசர்கள்‌ அலுவலகத்தில்‌ 
தாங்கட்டும்‌; நான்‌ உங்களுடன்‌ இருக்கிறேன்‌ என்பார்‌. அவர்களுடன்‌ 
தேநீர்‌ அருந்துவார்‌. ஒரு கட்டத்தில்‌ 'நம்ம ஃப்ரெண்ட்‌ சதாம்‌ இன்னும்‌ 
வரலியே?' என்று அந்தத்‌ தொழிலாளர்களே தேடும்‌ அளவுக்கு 
அவர்களுடனான நெருக்கத்தை அதிகரித்துவிட்டார்‌ சதாம்‌. 


விளைவு, பாக்தாத்‌ நகரில்‌ எந்த மூலையில்‌ போய்த்‌ தேடினாலும்‌ 
அப்போது ஒரு குப்பை கூட அகப்படாது! 


எழுபதுகளின்‌ தொடக்கத்தில்‌ அவர்‌ பாத்‌ கட்சி உறுப்பினராக 
இருந்தபோதிலிருந்தே இப்படித்தான்‌ இருந்திருக்கிறார்‌. கட்சி ஒதுக்கும்‌ 
பணிகளில்‌ எதை எதையெல்லாம்‌ மற்றவர்கள்‌ ஏற்கத்‌ 
தயங்குகிறார்களோ, வெறுக்கிறார்களோ, விலகி ஓடுகிறார்களோ, 
அதையெல்லாம்‌ ஆர்வமுடன்‌ கேட்டு வாங்கிப்‌ பொறுப்பாகச்‌ செய்வார்‌ 
சதாம்‌. 


பின்னாளில்‌ ஒரு பேட்டியில்‌, 'எனக்கு அப்போது முறையான படிப்பு 
கிடையாது. யாரும்‌ எனக்கு வேலை தரவும்‌ மாட்டார்கள்‌. கிடைக்கும்‌ 
வேலை எதையாவது நான்‌ மறுப்பேனானால்‌, எனக்கு நானே துரோகம்‌ 
செய்பவன்‌ ஆகிவிடமாட்டேனா?' என்று சொல்லியிருக்கிறார்‌. 


'மிகப்பெரிய கனவுகளைச்‌ சுமந்துகொண்டு திரிபவன்‌ நான்‌. எந்த ஒரு 
வாய்ப்பையும்‌ நிராகரிக்கக்‌ கூடிய தகுதி எனக்கில்லை. நான்‌ 
எதையாவது நிராகரித்தால்‌, உலகம்‌ என்னை நிராகரித்துவிடும்‌' - 
இதுவும்‌ அவர்‌ ஒரு பேட்டியில்‌ சொன்னதுதான்‌. 


இந்த எண்ணம்தான்‌ அவரைப்‌ பள்ளிக்கூட மாணவராக இருந்தபோதே 
கட்சி நடத்திய ஆர்ப்பாட்டத்தில்‌ கலந்துகொண்டு சிறை செல்லத்‌ 
தூண்டியது. இதே எண்ணம்தான்‌, பிரதமரைக்‌ கொல்லத்‌ திட்டம்‌ தீட்டி, 
அதில்‌ அவரையும்‌ ஒரு முக்கிய உறுப்பினராகச்‌ சேர்த்தபோது, 
தயங்காமல்‌ ஈடுபட வைத்தது. 

0 

இராக்‌ பிரதமர்‌ அப்துல்‌ கரீம்‌ காசிமைக்‌ கொல்வது என்னும்‌ திட்டம்‌ பாத்‌ 
கட்சிக்கு முதலில்‌ தோன்றியதா, அல்லது சி.ஐ.ஏ.வின்‌ எண்ணமா 
என்பது குறித்த உறுதியான தகவல்‌ ஏதும்‌ கிடையாது. 

ஆனால்‌, இந்தத்‌ திட்டம்‌, கொலை முயற்சியின்‌ பின்னணியில்‌ அமெரிக்க 
உளவுத்‌ துறை இருந்தது என்பது மறுக்கமுடியாத உண்மை. 

இதற்கான காரணங்கள்‌ மிகவும்‌ எளிமையானவை. அப்துல்‌ கரீம்‌ காசிம்‌ 
அமெரிக்க எதிர்ப்பாளர்‌. அமெரிக்காவுடனான அரசியல்‌ உறவுகளை 
பகிரங்கமாக முறித்துக்கொண்டு, சோவியத்‌ யூனியனுடன்‌ தோழமை 
கொண்டவர்‌. தவிரவும்‌ இராக்‌ ராணுவத்துக்கு சோவியத்‌ 
யூனியனிடமிருந்து ஆயுதங்கள்‌ வாங்கும்‌ பேச்சுவார்த்தையிலும்‌ 
அப்போது ஈடுபட்டிருந்தார்‌. 

சி.ஐ.ஏ.வுக்கு இந்தக்‌ காரணங்களே அதிகம்‌. காசிமை ஒழித்துக்கட்ட 


அவர்கள்‌ முகூர்த்தம்‌ பார்த்துக்கொண்டிருந்தபோதுதான்‌, இராக்கில்‌ 
பாத்‌ கட்சியின்‌ செல்வாக்கு மேலோங்கி வருவதை கவனித்தார்கள்‌. 
நவீனத்துவக்‌ கொழுந்துகள்‌ என்று முடிவு கட்டி அவர்களை 
அரவணைத்துப்‌ போஷிக்க முடிவு செய்தது சி.ஐ.ஏ. 


அப்துல்‌ கரீம்‌ காசிமைக்‌ கொல்ல வேண்டும்‌. பாத்‌ கட்சி இந்தத்‌ 
திட்டத்தைக்‌ கையில்‌ எடுத்துக்கொண்டு செய்யத்‌ தயாரானால்‌, அவர்கள்‌ 
ஆட்சியமைக்க சி.ஐ.ஏ. உதவும்‌. இதுதான்‌ ஒப்பந்தம்‌. தவிரவும்‌ 
திட்டத்தைச்‌ செயல்படுத்துவதற்குத்‌ தேவையான அத்தனை 
உதவிகளையும்‌ சி.ஐ.ஏவே செய்து தரும்‌. 


யோசனை ஒப்புதலானதும்‌ சி.ஐ.ஏவின்‌ இராக்‌ பிரிவு அதிகாரிகளும்‌ 
ராணுவ அதிகாரிகளும்‌ ஆள்களைத்‌ தேர்ந்தெடுக்க வந்து சேர்ந்தார்கள்‌. 


ஆறு பேர்‌ கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்தக்‌ குழுவில்‌ 
ஒருவராகத்தான்‌ சதாம்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌. இருபத்திரண்டு வயதே 
ஆன சதாம்‌. 


அவர்களுக்குத்‌ துல்லியமாகக்‌ குறிபார்த்துச்‌ சுடுவதற்கான பயிற்சி 
அளிக்கப்பட்டது. தேவையான ஆயுதங்கள்‌ வழங்கப்பட்டன. 
அக்டோபர்‌ 7, 1959 அன்று காசிமைத்‌ தீர்த்துக்கட்டுவது என்று நாள்‌ 
குறித்துவிட்டு, பிரதமரின்‌ நடவடிக்கைகளை, போக்குவரத்துகளை 
நோட்டம்‌ பார்ப்பதற்காக, பாக்தாத்‌ நகரில்‌ ஆறு வெவ்வேறு இடங்களில்‌ 
அப்பார்ட்மெண்ட்‌ வாடகைக்கு எடுக்கப்பட்டு ஆறு பேரையும்‌ 
தனித்தனியே தங்கவைத்தார்கள்‌. 


சதாமுக்கு ஒதுக்கப்பட்ட அபார்ட்மெண்ட்‌, அல்‌ ரஷீத்‌ தெருவில்‌ 
அமைந்திருந்தது. ராணுவ அமைச்சக அலுவலகம்‌ அமைந்திருந்த 
இடத்துக்கு நேர்‌ எதிரே அமைந்த அபார்ட்மெண்ட்‌ அது. காசிம்‌ ராணுவ 
அமைச்சரும்‌ கூட என்பதால்‌ தினசரி ஒரு முறையாவது அந்த 
அலுவலகத்துக்கு வந்து போவது வழக்கம்‌. 


சதாம்‌ சமர்த்தாகத்‌ தனக்குக்‌ கொடுக்கப்பட்ட துப்பாக்கி உள்ளிட்ட 
ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு, ஒரு வாரம்‌, பத்து நாள்‌ தங்குவதற்குத்‌ 
தேவையான துணி மணிகளையும்‌ உணவுப்‌ பொருள்களையும்‌ 
சேகரித்துக்கொண்டு அந்த அபார்ட்மெண்டுக்குக்‌ குடிவந்துவிட்டார்‌. 


கேப்டன்‌ அப்துல்‌ மக்கத்‌ ஃபரீத்‌ (Capt. Abdel Maquid Farid) என்பவரால்‌ 
ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அபார்ட்மெண்ட்‌ அது. அங்கே தங்கிய 
தினங்களில்‌ சதாமின்‌ செலவுகளை கவனித்துக்கொண்டவரும்‌ 


அவர்தான்‌. இராக்கில்‌ உள்ள எகிப்து தூதரகத்தில்‌ 
பணியாற்றிக்கொண்டிருந்த அதிகாரி இவர்‌. 


ஃபரீதைப்‌ போல்‌ பல்வேறு நபர்கள்‌ அந்த ஆறு பேர்‌ குழுவினருக்குப்‌ 
பல்வேறு வகையில்‌ உதவிகள்‌ செய்தார்கள்‌. அத்தனை பேரும்‌ 
சி.ஐ.ஏவால்‌ ஏற்பாடு செய்யப்பட்டவர்கள்‌. 


சதாமுக்கு மிகவும்‌ பரபரப்பாகவும்‌ படபடப்பாகவும்‌ இருந்தது. 
மிகப்பெரிய காரியம்‌. நல்லபடியாக நடந்துமுடிந்தால்‌ தேசத்தின்‌ 
தலையெழுத்தே மாறப்போகிறது. தவிரவும்‌ ஒரு உள்ளூர்ப்‌ 
பொறுக்கியாக இருந்தவனுக்குப்‌ புது வாழ்வும்‌ கூட. கட்சியில்‌ 
செல்வாக்கு, அமெரிக்க உளவுத்துறையின்‌ கவனம்‌ மற்றும்‌ கவனிப்பு. 


குறிப்பிட்ட தினத்தில்‌ ஆறு பேரில்‌ யாருக்கு சந்தர்ப்பம்‌ கிடைத்தாலும்‌ 
காசிமைக்‌ கொன்றுவிடலாம்‌ என்று உத்தரவு. அந்த வாய்ப்பு தனக்கே 
கிடைக்க வேண்டும்‌ என்று சதாம்‌ விரும்பினார்‌. 


அந்த நாள்‌ வந்தது. நண்பர்கள்‌ ஆறு பேரும்‌ ஆயுதங்களுடன்‌ தயாராக 
இருந்தார்கள்‌. அப்துல்‌ கரீம்‌ காசிமின்‌ கார்‌, அலுவலகத்துக்குள்‌ நுழைய 
இருந்த கணம்‌. அப்போதுதான்‌ சுட வேண்டும்‌ என்பதில்லை. திரும்பி 
வரும்போதும்‌ சுடலாம்‌. வேறு இடத்திலும்‌ சுடலாம்‌. முழு நாளில்‌ 
எப்போது வாகான சந்தர்ப்பம்‌ கிடைக்கிறதோ, அப்போது வேலையை 
முடிக்கலாம்‌. 


ஆனால்‌ பதற்றத்தில்‌ இருந்த சதாமால்‌ பொறுக்க முடியவில்லை. 
பிரதமரின்‌ காரைப்‌ பார்த்ததுமே சுடத்‌ தொடங்கிவிட்டார்‌. குறி பிசகி, 
முதலில்‌ காசிமின்‌ கார்‌ டிரைவரை குண்டு சென்று தாக்கியது. அவர்‌ 


உயிரை விட்டார்‌. 


அதற்குள்‌ செக்யூரிடி ஆபீசர்கள்‌ சுதாரித்துக்கொண்டு திருப்பிச்‌ சுட 
ஆரம்பித்தார்கள்‌. 

நிலவரம்‌ மோசமாவதை சதாம்‌ கோஷ்டி உணர்ந்துகொண்டது. 
அத்தனை பேரும்‌ துப்பாக்கியால்‌ சுடுவதும்‌, கிரனேடு குச்சிகளை 
வீசுவதுமாக, நிமிஷத்தில்‌ பிராந்தியத்தையே ரணகளப்‌ 


படுத்திவிட்டார்கள்‌. 


சதாமின்‌ ஒரு குண்டு அப்துல்‌ கரீம்‌ காசிமின்‌ தோள்பட்டையில்‌ போய்‌ 
தைத்தது. அது நெஞ்சுக்குக்‌ குறிவைக்கப்பட்ட குண்டு. 


காசிம்‌ மேற்கொண்டு காயப்படாமல்‌ அவரது செக்யூரிடிகள்‌ அரண்‌ 
அமைத்துக்கொண்டு தாக்குதலைத்‌ தீவிரப்படுத்த, சதாமின்‌ ஒரு காலில்‌ 
குண்டு பாய்ந்தது. 

மிகவும்‌ திட்டமிடப்பட்டு, சர்வ கவனமாக மேற்கொள்ளப்பட்ட கொலை 
முயற்சி. ஆனால்‌ நம்பமுடியாத அளவுக்கு அபத்தமான முயற்சியாகப்‌ 
போய்விட்டது. சதாம்‌ கோஷ்டியில்‌ ஒருவன்‌ இறந்துபோனான்‌. 
மற்றவர்கள்‌ ஆளுக்கொரு திசையில்‌ தப்பித்து ஓடினார்கள்‌. 


சதாம்‌ தன்‌ நண்பன்‌ ஒருவனின்‌ உதவியுடன்‌ தன்‌ சொந்தப்‌ 
பேட்டையான திக்ரித்துக்குத்‌ தப்பித்துப்‌ போனார்‌. தங்கும்‌ உத்தேசத்தில்‌ 
அல்ல. எங்கு செல்வதானாலும்‌ அங்கிருந்து போவதுதான்‌ தனக்குப்‌ 
பாதுகாப்பு என்று அவர்‌ நினைத்தார்‌. 

அப்படியே ஒருமுறை அம்மாவையும்‌ பார்த்துவிட்டுப்‌ போகலாமே. 


இதற்குள்‌ முயற்சி தோல்வியடைந்துவிட்டதைத்‌ தெரிந்துகொண்ட 
சி.ஐ.ஏ., சதாம்‌ கோஷ்டியினரைக்‌ காப்பாற்றும்‌ முயற்சியில்‌ தீவிரமாக 
இறங்கினார்கள்‌. யார்‌ ஒருவரும்‌ மாட்டிக்கொள்ளக்‌ கூடாது. 
விசாரணையில்‌ அவர்கள்‌ பேசத்‌ தொடங்கிவிட்டால்‌ மிகப்பெரிய 
பிரச்னைகள்‌ வரக்கூடும்‌. 


சதாம்‌ திக்ரித்துக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்த விவரம்‌ தெரிந்ததும்‌ சி.ஐ.ஏ., 
உளவாளிகளில்‌ சிலர்‌ அவர்‌ அங்கிருந்து சிரியாவுக்குப்‌ போவதற்கான 
ஏற்பாடுகளைத்‌ துரிதமாகச்‌ செய்ய ஆரம்பித்தார்கள்‌. விமானப்‌ பயணம்‌ 
சாத்தியமில்லை. தரை வழிதான்‌. அதுவும்‌ நேரடியாக ஒரே பாதையில்‌ 
ஒரே பயணமாகவும்‌ செல்ல முடியாது. போலீஸ்‌ பிரச்னை வரும்‌. 


ஜீப்‌, கார்‌, மோட்டார்‌ சைக்கிள்‌, வேன்‌, லாரி என்று பல்வேறு 
வாகனங்களில்‌ அவர்‌ இரவு பகலாகப்‌ பயணம்‌ செய்யவேண்டியிருந்தது. 
பாக்தாத்திலிருந்து புறப்பட்டு அல்‌ டக்காதம்‌, ருத்பா சாலையைப்‌ 
பிடித்துவிட்டால்‌ கண்ணை மூடிக்கொண்டு போய்‌ டெமஸ்கஸில்‌ 
முட்டிக்கொள்ளலாம்‌. 

ஆனால்‌ சதாமை அவர்கள்‌ பல்வேறு சுற்று வழிகளில்தான்‌ அழைத்துப்‌ 
போனார்கள்‌. சிரியாவின்‌ எல்லையைத்‌ தொடும்வரை அவர்‌ மூச்சைப்‌ 
பிடித்துக்கொண்டு வாகனத்தின்‌ அடியில்தான்‌ படுத்துக்கொண்டிருக்க 
வேண்டியிருந்தது. 

ஒரு வழியாக டெமஸ்கஸாக்கு அவர்‌ வந்து சேர ஏழு தினங்கள்‌ ஆயின. 


அங்கே காத்திருந்த எகிப்திய உளவுத்‌ துறையினர்‌ (அப்போது 
சி.ஐ.ஏவின்‌ நெருங்கிய நண்பர்கள்‌ இவர்கள்‌) சதாமை பத்திரமாக 
லெபனானுக்கு அழைத்துப்‌ போய்‌ பெய்ரூத்தில்‌ ஓர்‌ ஒதுக்குப்புறமான 
இடத்தில்‌ அப்பார்ட்மெண்ட்‌ ஒன்றை வாடகைக்குப்‌ பிடித்துத்‌ 


தங்கவைத்தார்கள்‌. 


பாஸ்போர்ட்‌ கிடையாது. விசா கிடையாது. பணம்‌ சல்லிக்காசு 
கிடையாது. பசிக்கிறதா என்று கேட்க ஒரு நாதி கிடையாது. 
மாற்றிக்கொள்ள இன்னொரு உடுப்பு கிடையாது. ஆனால்‌ தேச எல்லை 
கடந்து இன்னொரு நாட்டைத்‌ தொட்டு அங்கிருந்து வேறொரு 
தேசத்தின்‌ தலைநகருக்கு வந்து ஏதோ ஓரிடத்தில்‌ பத்திரமாக 
இருக்கிறோம்‌ என்கிற உணர்வு சதாமுக்குச்‌ சிலிர்ப்பூட்டியது. 


திடீரென்று அவரது அபார்ட்மெண்டுக்கு ஒரு டாக்டர்‌ வந்தார்‌. குண்டடி 
பட்ட காலுக்கு வைத்தியம்‌ செய்துவிட்டுக்‌ காசு ஏதும்‌ கேட்காமல்‌ 
போனார்‌. இன்னொரு ஆள்‌ வந்து, சதாமுக்கு சாப்பிட என்ன பிடிக்கும்‌ 
என்று கேட்டு எழுதிக்கொண்டு போய்‌ வாங்கிவந்து அபார்ட்மெண்டின்‌ 
சமையல்‌ அறையில்‌ அடுக்கிவைத்துவிட்டுப்‌ போனான்‌. அதே மாதிரியே 


அவருக்கான உடைகள்‌ வந்துசேர்ந்தன. 


சதாம்‌ கனவுகளில்‌ மிதக்க ஆரம்பித்தார்‌. சி.ஐ.ஏ. என்பது எப்பேர்ப்பட்‌। 
சக்தி மிக்க இயக்கம்‌! எங்கே, என்ன நடக்கிறது, யார்‌ 
உத்தரவிடுகிறார்கள்‌ என்பதே தெரியாமல்‌, வேண்டியது, உரிய 
நேரத்தில்‌ நடந்துவிடுகிறது. ஒரு கொலை முயற்சியில்‌ மகத்தான 
தோல்வி கண்டிருக்கிறேன்‌. தூக்கிப்‌ போட்டு மிதிக்காமல்‌ இப்படிக்‌ 
கோழி அடைகாப்பது போலக்‌ கூட்டிக்கொண்டு வந்து 
காப்பாற்றுகிறார்கள்‌. எதற்காக இதெல்லாம்‌? நான்‌ அத்தனை 
முக்கியமானவனா? 


'ஆமாம்‌' என்றார்‌ அந்த சி.ஐ.ஏ.அதிகாரி. அந்தக்‌ கொலை முயற்சித்‌ 
திட்டத்துக்கான பயிற்சிகள்‌ நடந்துகொண்டிருந்த நாள்களில்‌, தேர்வான 
ஆறு பேரில்‌ சதாம்‌ அவர்களை மிகவும்‌ கவர்ந்திருக்கிறார்‌. ஒரு முயற்சி 
தோற்றால்‌ என்ன? சந்தர்ப்பங்களா இல்லை? 


'சதாம்‌, உன்னிடம்‌ வீரம்‌ இருக்கிறது. ஆற்றல்‌ இருக்கிறது. உன்னால்‌ 
எதை வேண்டுமானாலும்‌ செய்து முடிக்க முடியும்‌. ஆனால்‌ கொஞ்சம்‌ 
அவசரப்படுகிறாய்‌. அந்தக்‌ குணத்தை மட்டும்‌ மாற்றிக்கொள்‌' என்று 
அவர்‌ சொன்னார்‌. 


சதாம்‌ பதில்‌ பேசாமல்‌ கேட்டுக்கொண்டார்‌. 

'இராக்கில்‌ ஆட்சி மாற்றம்‌ நடக்க வேண்டுமில்லையா ?' 
'கட்டாயமாக.' 

'பாத்‌ கட்சி ஆட்சியைப்‌ பிடிக்கவேண்டுமில்லையா?' 


'ஆம்‌. உறுதியாக.' 


'அதற்கு உன்‌ பங்கு அவசியம்‌ இருக்கவேண்டும்‌ என்று விரும்புகிறாய்‌ 
அல்லவா ?' 


'இதில்‌ என்ன சந்தேகம்‌? நான்‌ அதற்காகத்தான்‌ இருக்கிறேன்‌.' 


'அப்படியானால்‌ நான்‌ சொல்வதைக்‌ கேள்‌. நீ கொஞ்சம்‌ சிறப்புப்‌ 
பயிற்சிகள்‌ எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. 


விரைவில்‌ பெய்ரூத்திலேயே சதாமுக்கான சி.ஐ.ஏவின்‌ சிறப்புப்‌ 
பயிற்சிகள்‌ ஆரம்பமாயின. ஒரு சில மாதங்கள்‌ வேறு சிந்தனையே 
இல்லாமல்‌ அவர்‌ பயிற்சிகளில்‌ ஈடுபட்டார்‌. ஆயுதப்‌ பயிற்சிகள்‌. 
ராஜதந்திர வகுப்புகள்‌. எப்படிப்‌ பேசவேண்டும்‌, எப்படி 
நடந்துகொள்ளவேண்டும்‌, ஆள்களை எப்படி எடைபோடவேண்டும்‌, 
எப்படி விழிப்புணர்வுடன்‌ செயலாற்றவேண்டும்‌ என்று 
என்னென்னவோ சொல்லிக்கொடுத்தார்கள்‌. எங்கெங்கிருந்து 
ரகசியங்கள்‌ பிறக்கின்றன, அவற்றை எப்படிக்‌ கைப்பற்றுவது, 
வசப்படுத்துவது, ஒற்றறிவது என்று ஒரு மூளைக்குள்‌ திணிக்கக்‌ கூடிய 
சகலமானவற்றையும்‌ திணித்து, அவரைக்‌ கெய்ரோவுக்கு (எகிப்தின்‌ 
தலைநகர்‌) அனுப்பினார்கள்‌. 


'இப்போதைக்கு நீ இராக்‌ திரும்பவேண்டாம்‌. கெய்ரோவில்‌ 
கொஞ்சநாள்‌ வசித்துக்கொண்டிரு. நீ இராக்‌ திரும்ப வேண்டிய 
சமயத்தில்‌ நாங்களே உன்னை அங்கே அழைத்துச்‌ சென்று விடுகிறோம்‌' 


என்று சொல்லிவிட்டுக்‌ காணாமல்‌ போனார்கள்‌. 
0 


கெய்ரோவில்‌ பணக்காரர்கள்‌ மட்டுமே வாழும்‌ பகுதியான டக்கி (Dukky) 
என்கிற இடத்தில்‌ சதாமுக்கு ஒரு அபார்மெண்ட்‌ ஏற்பாடு 
செய்யப்பட்டது. வேலை என்று ஏதுமில்லை. செலவுக்கு சி.ஐ.ஏ. பணம்‌ 
கொடுத்தது. பொழுது போகாத சதாம்‌ இண்டியானா கஃபே என்கிற 


அல்ட்ரா மாடர்ன்‌ க்ளப்‌ ஒன்றில்‌ சேர்ந்துகொண்டு டொமினோ 
விளையாட ஆரம்பித்தார்‌. 


சலித்துப்‌ போகும்வரை விளையாட்டு. அப்புறம்‌ கொஞ்சம்‌ ஊர்‌ சுற்றல்‌. 
மாலை வேளைகளில்‌ கெய்ரோவில்‌ இருக்கும்‌ அமெரிக்க தூதரகத்துக்கு 
வந்துவிடுவார்‌. அங்கே வரக்கூடிய சி.ஐ.ஏ. ஆபீசர்களான மைல்ஸ்‌ 
கூப்லண்ட்‌ (Miles Copeland), ஜிம்‌ ஈஷல்பெர்கர்‌ (110 Eichelberger) 
போன்றவர்களுடன்‌ உட்கார்ந்து ஜாலியாக அரட்டை அடிப்பார்‌. 


சதாமை அவர்கள்‌ உண்மையில்‌ ஒரு ரவுடி விடலையாகத்தான்‌ 
பார்த்தார்கள்‌. எதற்காக இந்த இளைஞனுக்காகத்‌ தங்கள்‌ அமைப்பு 
இத்தனை செலவு செய்கிறது என்று அவர்களுக்குப்‌ புரியவில்லை. ஒரு 
தோல்வியடைந்த கொலை முயற்சியில்‌ சம்பந்தப்பட்டவன்‌ என்பதைத்‌ 
தவிர சதாமைக்‌ குறித்து அவர்களுக்கு வேறு அபிப்பிராயம்‌ இல்லை. 
ஆனாலும்‌ மேலிடத்து உத்தரவின்படி சதாமுக்கு அவர்கள்‌ 'கம்பெனி' 
கொடுக்க வேண்டியிருந்தது. 


ஆனால்‌ சதாம்‌ தனக்குள்‌ மிகவும்‌ மாறிக்கொண்டிருந்தார்‌. அது வெளியே 
இருப்பவர்களுக்குத்‌ தெரியாது. அவருக்குள்‌ இருந்த திக்ரித்‌ பொறுக்கி 
என்றைக்கோ இறந்திருந்தான்‌. ஒரு புரட்சியின்‌ அங்கமாக இருக்க 
வேண்டும்‌ என்று அதுநாள்‌ வரை எண்ணிக்கொண்டிருந்த சதாம்‌, 
அப்போதிலிருந்து, ஒரு புரட்சியின்‌ மையப்புள்ளியாகத்‌ தான்‌ 
விளங்கவேண்டும்‌ என்று எண்ண ஆரம்பித்திருந்தார்‌. அவரது பேச்சின்‌ 
தொனி மாறிவிட்டிருந்தது. முன்னைப்‌ போல்‌ கெட்டவார்த்தைகள்‌ 
இப்போதெல்லாம்‌ வெளிவருவதில்லை. சுத்தமான அரபு மொழி பேசத்‌ 
தொடங்கியிருந்தார்‌. இரவுகளில்‌ நிறையப்‌ படிக்கவும்‌ ஆரம்பித்தார்‌. 
ஏராளமாகச்‌ சிந்தித்தார்‌. எதிர்காலத்துக்கான ஆண்டு வாரி 
செயல்திட்டங்களை உட்கார்ந்து எழுதிவைத்தார்‌. தன்னை மேலும்‌ 
மேலும்‌ எப்படியெல்லாம்‌ செதுக்கி ஒழுங்கு படுத்தவேண்டும்‌ என்பது 
குறித்து மிகத்‌ தீவிரமாக யோசித்தார்‌. 

கிடைக்கும்‌ எந்த வாய்ப்பையும்‌ நிராகரிப்பதோ, இழப்பதோ தன்‌ 
தகுதிக்கு ஒவ்வாது என்கிற அவரது பழைய சித்தாந்தம்தான்‌. 
சி.ஐ.ஏ.வின்‌ கருணைப்‌ பார்வையில்‌ இப்போது தாம்‌ இருக்கிறோம்‌. 
அதிகபட்சம்‌ இதை எப்படிப்‌ பயன்படுத்திக்கொள்ளலாம்‌ என்பதில்‌ 
மட்டும்தான்‌ கவனம்‌. 


0 


இதற்கிடையில்‌ இராக்கில்‌ காணாமல்‌ போன சதாம்‌ உசேனுக்கு அப்துல்‌ 
கரீம்‌ காசிம்‌ கொலை முயற்சி வழக்கில்‌ மரண தண்டனை 
விதிக்கப்பட்டிருந்தது. உடனடியாக எக்காரணம்‌ கொண்டும்‌ அவர்‌ 
இராக்‌ போகமுடியாத சூழல்‌. தேசத்தின்‌ எல்லையில்‌ கால்‌ வைத்தால்‌ 
கைது செய்துவிடுவார்கள்‌. 


ஆகவே, கெய்ரோவிலேயே இருப்பதைத்‌ தவிர வேறு வழியில்லை 
என்றானது அவருக்கு. ஆனால்‌ அங்கிருந்தபடியே தனது பாத்‌ கட்சி 
நண்பர்களுடன்‌ அவர்‌ விடாது தொலைபேசியில்‌ தொடர்புகொண்டு 
நிலவரம்‌ கேட்டுக்கொண்டிருந்தார்‌. 


அவர்களுக்கும்‌ அப்போது சதாம்‌ மீது ஒரு தனிப்பற்றுதலும்‌ 
வியப்புணர்வும்‌ ஏற்பட்டிருந்தது. சி.ஐ.ஏ.வின்‌ கவனிப்பு குறித்தெல்லாம்‌ 
சதாம்‌ விளக்கியபோது, வாய்பிளந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள்‌. 
சதாம்‌ திரும்பி வரும்போது கண்டிப்பாக ஒரு புரட்சி நடந்தே தீரும்‌ என்று 
வாக்களித்தார்கள்‌. 

ஆனால்‌ அத்தனை நாள்‌ காத்திருக்கத்‌ தேவை இருக்கவில்லை. சதாம்‌ 
வருவதற்குள்ளாகவே இராக்கில்‌ இன்னொரு புரட்சி நடந்துவிட்டது. 
அடுத்தப்‌ புரட்சிக்குள்‌ அவசியம்‌ உன்னை ஊருக்கு அழைத்துச்‌ 
சென்றுவிடுவோம்‌ என்று சதாமிடம்‌ வாக்களித்த சி.ஐ.ஏ. அதை 
மறந்துவிட்டு, சதாம்‌ இல்லாமலேயே அங்கே ஒரு புரட்சிக்குப்‌ 


பிள்ளையார்‌ சுழி போட்டது. 


அது நடந்தது, 1963ம்‌ வருடம்‌. 


௦. ஓரத்திலிருந்து மையத்துக்கு 


எப்போதும்‌ டொமினோ ஆடி போரடித்த காரணத்தால்‌, கெய்ரோ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ சதாம்‌ சட்டம்‌ படிக்கச்‌ சேர்ந்த தருணம்‌ அது. 
சேர்த்து விட்ட சி.ஐ.ஏ. ஆபீசர்கள்‌, அப்போது கூட அவரிடம்‌ இராக்கில்‌ 
இன்னொரு புரட்சிக்கு நேரம்‌ குறிக்கப்பட்டுவிட்ட விஷயத்தைத்‌ 
தெரிவிக்கவில்லை. குறிப்பிட்ட காரணம்‌ எதுவுமில்லை. மேலிட 
உத்தரவு கிடைக்கவில்லை போலிருக்கிறது. 


ஆனால்‌ பாத்‌ கட்சி நண்பர்களுடன்‌ தொடர்ந்து தொடர்பில்‌ இருந்த 
காரணத்தால்‌ சதாம்‌ ஒரு மாதிரி, நடக்கப்போகிற விஷயங்களை 
மோப்பம்‌ பிடித்திருந்தார்‌. ஊருக்குப்‌ போகும்‌ உத்வேகம்‌ இருந்தது. 
ஆனால்‌ போய்‌ இறங்கியதும்‌ கைதாகக்‌ கூடிய அபாயம்‌ அவரைத்‌ 
தடுத்தது. 


அப்போது காப்பாற்றிய சி.ஐ.ஏ.வுக்கு இப்போது காப்பாற்ற நேரம்‌ 
இருக்குமா என்று சொல்வதற்கில்லை. மத்தியக்‌ கிழக்கில்‌ உத்தியோகம்‌ 
பார்க்கும்‌ சி.ஐ.ஏ. அதிகாரிகளின்‌ பாடு, கூட்டணி அரசின்‌ பிரதமர்‌ 
போல எப்போதும்‌ திண்டாட்டத்துக்குரியது. 


எந்த நாட்டில்‌ எப்போது ஆட்சிக்‌ கவிழ்ப்பு நிகழும்‌ என்று 
சொல்லமுடியாது. கவிழ்ப்பவர்‌ அமெரிக்க ஆதரவாளரா, எதிர்ப்பாளரா 
என்று தெரியாது. முந்தைய ஒப்பந்தங்களுக்கு மரியாதை கொடுப்பவரா, 
தூக்கிக்‌ கடாசுபவரா என்று தெரியாது. ஒரு தொட்டி புண்ணாக்கு 
கரைக்கிற நேரத்தில்‌ புரட்சி நடத்திவிடுவார்கள்‌. புதிய அரசு. புதிய 


கொள்கைகள்‌. 


எல்லாம்‌ இருக்கத்தான்‌ செய்யும்‌. ஆனால்‌ எண்ணெய்‌ விளையும்‌ 
பூமியல்லவா. தீப்பொறி ஏதும்‌ கிளம்பிவிட்டால்‌, நஷ்டம்‌ அவர்களுக்கு 
அல்ல. அமெரிக்காவுக்குத்தான்‌. 


அமெரிக்காவுக்கு மத்தியக்‌ கிழக்கு தேசங்களின்‌ மீது இருக்கும்‌ அக்கறை 
அல்லது ஆர்வத்துக்கு ஒரே காரணம்தான்‌. எண்ணெய்‌. இந்த எண்ணெய்‌ 
என்கிற வஸ்து, அந்தந்த தேசங்களுடன்‌ இருக்கும்‌ நல்லுறவைப்‌ 
பொறுத்தே ஒழுங்காகக்‌ கிடைக்கும்‌. எண்ணெய்ப்‌ பணம்‌ என்பது 
எண்ணித்‌ தீராத விஷயம்‌. கற்பனைக்கு அப்பாற்பட்ட கடவுள்‌ மாதிரி 


அது. 


நாமெல்லாம்‌ உபயோகத்துக்குப்‌ பெட்ரோலியம்‌ இறக்குமதி 
செய்கிறோம்‌. அதற்காகப்‌ பாடுபடுகிறோம்‌. சர்வதேசச்‌ சந்தையில்‌ கச்சா 
எண்ணெய்‌ விலை உயரும்போதெல்லாம்‌ ஆட்டோக்களையும்‌ 
ஆட்சியாளர்களையும்‌ சபித்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌. 


அமெரிக்காவுக்கு அந்தக்‌ கவலை கிடையாது. அது, அந்தப்‌ 
பெட்ரோலியக்‌ கிணறுகளின்‌ மீது கண்‌ வைத்திருக்கும்‌ தேசம்‌. 
எண்ணெய்‌ வாங்க அல்ல, எண்ணெய்‌ எடுக்கும்‌ கனவு அது. ஒரு பத்து 
வருஷ ஒப்பந்தம்‌ போட்டு ஒரே ஒரு பெரிய எண்ணெய்க்‌ கிணறைக்‌ 
குத்தகை எடுத்துவிட்டால்‌, அடுத்தப்‌ பத்து வருஷத்துக்கு ஒரு தேசமே 


உட்கார்ந்து சாப்பிடலாம்‌. 


மத்தியக்‌ கிழக்கின்‌ பல தேசங்களில்‌ இப்படி அமெரிக்கக்‌ குத்தகைக்‌ 
கிணறுகள்‌ உண்டு. அவர்கள்‌ ஆள்‌ கொண்டு வருவார்கள்‌. 
இயந்திரங்களைக்‌ கொண்டுவருவார்கள்‌. எண்ணெய்‌ எடுத்துத்‌ 
தாங்களே விற்றுக்‌ காசும்‌ கொடுப்பார்கள்‌. கமிஷனிலேயே கஜானாவை 
நிரப்பிவிட முடியும்‌. 


தொழில்‌ நுட்பத்திலும்‌ மனித வளத்திலும்‌ மிகவும்‌ பின்‌ தங்கியிருக்கும்‌ 
பெரும்பாலான மத்தியக்‌ கிழக்கு தேசங்கள்‌, தங்கள்‌ நிலங்களில்‌ 
அமெரிக்காவை உழச்‌ செய்துதான்‌ இன்றுவரை 
சாப்பிட்டுக்கொண்டிருக்கின்றன. ஏராளமான அமெரிக்க எண்ணெய்‌ 
நிறுவனங்கள்‌ மத்தியக்‌ கிழக்கின்‌ பல தேசங்களில்‌ கடைவிரித்துக்‌ 
கொள்முதல்‌ செய்துகொண்டிருக்கின்றன. பல அமெரிக்க 
அதிபர்களுக்கே சொந்தமான எண்ணெய்க்‌ கிணறுகள்‌ உண்டு. 


இதெல்லாம்‌ எப்படிச்‌ சாத்தியமாகிறதென்றால்‌, முன்சொன்ன 
நல்லுறவுதான்‌ காரணம்‌. அமெரிக்கா நேசக்கரம்‌ நீட்டினால்‌ உடனே 
பிடித்துக்கொண்டு விடவேண்டும்‌. அப்போது பிரச்னை இருக்காது. 
முரண்டு பிடித்தால்‌, அவர்கள்‌ வேறு கரம்‌ தேடத்‌ தொடங்கிவிடுவார்கள்‌. 


வேறு கரம்‌ என்றால்‌ வேறு தேசம்‌ என்று பொருள்‌ அல்ல. வேறு ஆட்சி 
என்று அர்த்தம்‌. தனக்கு செளகரியமான ஆட்சியாளர்கள்‌ மட்டுமே 
மத்தியக்‌ கிழக்கு தேசங்களில்‌ இருக்கவேண்டும்‌ என்பதுதான்‌ 
அமெரிக்காவின்‌ மத்தியக்‌ கிழக்கு சார்ந்த ஒரே வெளியுறவுக்‌ கொள்கை. 


சவூதி அரேபியாவை எடுத்துக்கொள்ளுங்கள்‌. என்றைக்காவது 
அமெரிக்கா அந்த தேசத்துடன்‌ சண்டை போட்டிருக்கிறதா? காரணம்‌, 


சவூதி மன்னர்‌ வம்சத்தவர்கள்‌ அமெரிக்காவின்‌ ஆயுள்‌ சந்தா 
விசுவாசிகள்‌. குவைத்‌? ம்ஹும்‌. சதாம்‌ அடித்தபோது ஆதிமூலமே என்று 
அழைத்ததற்கு ஓடிவந்த நன்றிக்கடனை இன்றுவரை 
தீர்த்துக்கொண்டிருக்கும்‌ தேசம்‌. ஜோர்டன்‌ மன்னரும்‌ அப்படித்தான்‌. 
அமெரிக்க விசுவாசி. 


இதுவே லெபனானை எடுத்துக்கொள்ளுங்கள்‌. இன்றைக்கு வரைக்கும்‌ 
இஸ்ரேல்‌ மூலம்‌ அங்கே ஏதாவது தகராறு செய்துகொண்டேதான்‌ 
இருப்பார்கள்‌. ஏனென்றால்‌ அங்கே ஹிஸ்புல்லா இருக்கிறது. 


ஈரானை எடுத்துக்கொண்டால்‌, அயாதுல்லா கொமேனிக்குப்‌ பிறகு, 
அந்த இஸ்லாமியப்‌ புரட்சிக்குப்‌ பிறகு அமெரிக்கா அங்கே 
நல்லெண்ணெய்‌, கடலெண்ணெய்‌ கூட வாங்க முடியவில்லை. ஆகவே 
அமெரிக்காவின்‌ பார்வையில்‌ இரான்‌ ஒரு சாத்தான்‌ தேசம்‌. இரான்‌ - 
இராக்‌ யுத்தத்துக்குப்‌ பிறகு சதாம்‌ உசேன்‌ மிகத்தீவிர அமெரிக்க 
எதிர்ப்பாளர்‌ ஆகிவிட்டபடியால்‌, அங்கும்‌ வியாபாரம்‌ முடங்கிப்‌ போய்‌ 
அந்த தேசத்தையே உருக்குலைக்கும்‌ அளவுக்குப்‌ போனது அமெரிக்கா. 


எண்ணெயே இல்லாத ஆப்கனிஸ்தானிலும்‌ அமெரிக்கா 
வேட்டையாடியதற்குச்‌ சில பைப்‌ லைன்‌ கனவுகள்தான்‌ முக்கியக்‌ 
காரணம்‌. 


0 


இத்தனை இருக்கிறபடியால்தான்‌ சி.ஐ.ஏ.வின்‌ மத்தியக்‌ கிழக்குப்‌ பிரிவு 
எப்போதும்‌ கண்ணில்‌ விளக்கெண்ணெய்‌ அல்ல; பெட்ரோலே 
விட்டுக்கொண்டு விழித்திருக்கிறது. ஓர்‌ ஆட்சி மாற்றத்துக்கான 
செலவுகள்‌ அவர்களுக்குப்‌ பொருட்டல்ல. ஆனால்‌ அது நினைத்தபடி 
சரியாக அமைந்தாக வேண்டும்‌. அமெரிக்காவின்‌ எண்ணெய்‌ 
பிசினஸாக்கு எந்த இடத்திலும்‌ எந்தப்‌ பிரச்னையும்‌ இல்லாமல்‌ பாதை 
அமைத்துக்‌ கொடுக்க வேண்டும்‌. 


இராக்‌ விஷயத்தில்‌ சி.ஐ.ஏவின்‌ முயற்சிகள்‌, ஐம்பதுகளின்‌ 
தொடக்கத்திலிருந்தே பல்வேறு தளங்களில்‌ இருந்துவந்தது. மன்னர்‌ 
ஃபைசலின்‌ கணக்கை அப்துல்‌ கரீம்‌ காசிம்‌ பைசல்‌ பண்ணி 


அனுப்பியதிலிருந்து அவர்களுக்கு இராக்‌ ஒரு பிரச்னைக்குரிய தேசம்‌. 


சி.ஐ.ஏ. எதிர்பார்ப்பது என்ன? சாதகமான ஒரு வலது சாரி அரசு. வலது 
சாரியாக இல்லாது போனாலும்‌ இடது சாரிகளின்‌ பக்கம்‌ சாயாத 
அரசாக இருப்பது முக்கியம்‌. அமெரிக்காவுக்கு வால்‌ பிடிக்க வேண்டும்‌. 


வர்த்தகத்துக்குத்‌ தடையேதும்‌ இருக்கக்‌ கூடாது. பதிலுக்கு என்ன 
வேண்டுமானாலும்‌ செய்யலாம்‌. அது பிரச்னையில்லை. 


அப்துல்‌ கரீம்‌ காசிமின்‌ சோவியத்‌ தொடர்புகள்தான்‌ அவர்களுக்குப்‌ 
பெரிய பிரச்னை. பனிப்போர்‌ காலம்‌ அல்லவா? வர்த்தகப்‌ பிரச்னைகள்‌ 


ஒருபுறம்‌ என்றால்‌, பிரஸ்டீஜ்‌ பிரச்னை இன்னும்‌ பெரிது. 


ஒழித்து விடுவது என்று முடிவு செய்துதான்‌ முதலில்‌ அந்தக்‌ கொலை 
முயற்சி நடவடிக்கையில்‌ ஈடுபட்டார்கள்‌. சரிப்படவில்லை. எனவே 
இம்முறை நேரடிப்‌ புரட்சி. அதுவும்‌ ஒரு குறிப்பிட்ட இயக்கம்‌ நடத்தும்‌ 
புரட்சியாக அல்லாமல்‌, ஒரு கூட்டணிப்‌ புரட்சிக்கு ஏற்பாடு செய்ய 
நினைத்தது சி.ஐ.ஏ. 

இந்தப்‌ பக்கம்‌ பாத்‌ கட்சியுடன்‌ தொடர்ந்து 
ஆலோசித்துக்கொண்டிருந்தார்கள்‌. அந்தப்‌ பக்கம்‌ இராக்‌ 
ராணுவத்திலேயே ஒரு புல்லுருவி கோஷ்டியை உருவாக்கும்‌ பணியும்‌ 
தீவிரமாக நடந்துகொண்டிருந்தது. இவை தவிர உள்ளூர்‌ ரவுடிகள்‌, 
முன்னாள்‌ கிரிமினல்கள்‌, ஓய்வு பெற்ற காவல்‌ அதிகாரிகள்‌, ராணுவ 
அதிகாரிகள்‌ என்று ஏராளமான தனித்தனிக்‌ குழுக்களை உருவாக்கி, ஒரு 
புரட்சிக்கான விதையை அவர்களிடம்‌ ஊன்றி, பயிற்சி அளிக்கத்‌ 
தொடங்கியது சி.ஐ.ஏ. 


புரட்சி நடைபெற வேண்டும்‌. அதுவும்‌ வெற்றிகரமாக. புரட்சிக்குப்‌ பிறகு 
அமையும்‌ ஆட்சியை யார்‌ தலைமை ஏற்பார்கள்‌ என்பதை சி.ஐ.ஏ. முடிவு 
செய்யும்‌. ஆனால்‌ சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு கோஷ்டிக்கும்‌ அனுகூலம்‌ 
இருக்கும்படிப்‌ பார்த்துக்கொள்ளப்படும்‌. 

கூட்டணி சித்தாந்தம்தான்‌. வேறு வழியில்லை என்று முடிவு செய்தது 
சி.ஐ.ஏ. ஏனெனில்‌ பாத்‌ கட்சியை மட்டும்‌ நம்பிப்‌ பயனில்லை என்று 
அவர்கள்‌ நினைத்தார்கள்‌. பாத்‌ கட்சியின்‌ ராணுவத்துக்குப்‌ போதிய 
அனுபவம்‌ இல்லை. ஒரு புரட்சியை நடத்தத்‌ தேவையான பலம்‌ இல்லை. 
சரியான ராணுவ வழிகாட்டிகள்‌ அக்கட்சியில்‌ இல்லை. பல முன்னாள்‌ 
ராணுவத்தினர்‌ இருந்தபோதும்‌, நவீன யுகத்துக்கு ஏற்ற அணுகுமுறை 
அவர்களுக்குத்‌ தெரியவில்லை என்று நினைத்தது சி.ஐ.ஏ. 


பேசிப்பேசி இந்தக்‌ கூட்டணிப்‌ புரட்சிக்கு அவர்களை ஒப்புக்கொள்ளச்‌ 


செய்தார்கள்‌. 


திட்டம்‌ இதுதான்‌. இராக்‌ ராணுவத்தின்‌ ஒரு பகுதியினர்‌, புரட்சியை 
முன்னின்று நடத்துவார்கள்‌. பாத்‌ கட்சியும்‌ உதிரிப்‌ பாதகர்களடங்கிய 


இன்னொரு கோஷ்டியும்‌ அவர்களுக்கு ஆதரவாக அணி வகுக்க 
வேண்டும்‌. புரட்சி வெற்றி பெற்றால்‌, தலைமை ஏற்றுப்‌ புரட்சியை 
நடத்தவிருக்கும்‌ தளபதி அப்துல்‌ ரகுமான்‌ ஆரிஃப்‌, அதிபராகலாம்‌. 
அமைச்சரவையில்‌ பாத்‌ கட்சி இடம்பெறும்‌. பிற உதிரிகளுக்குத்‌ 
தகுதிக்கேற்ற பதவி அல்லது பணம்‌ வழங்கப்படும்‌. 


0 


சொன்ன சொல்லை சி.ஐ.ஏ. காப்பாற்றிவிட்டது. பிப்ரவரி 9, 1963 அன்று 
புரட்சி நடந்தது. காசிமைத்‌ தூக்கிக்‌ கடாசிவிட்டு அப்துல்‌ ரகுமான்‌ 
ஆரிஃப்‌ அதிபர்‌ ஆனார்‌. பாத்‌ கட்சியினர்‌ முதல்‌ முறையாக 


அமைச்சரவைக்குப்‌ போனார்கள்‌. 


அந்த வருடத்தை இராக்‌ எந்நாளும்‌ மறக்காது. உண்மையிலேயே ஒரு 
சிறந்த ஆட்சியைக்‌ கொடுத்த காசிமை இழந்த வருத்தம்‌ அவர்களுக்கு 
அடுத்த வருடத்திலிருந்துதான்‌ உறைக்க ஆரம்பித்தது. புரட்சிக்குப்‌ பின்‌ 
கைது செய்யப்பட்ட காசிமைச்‌ சிறையில்‌ அடைத்து, ஆனவரைக்கும்‌ 
சித்திரவதை செய்தார்கள்‌. பெயருக்கு விசாரணை என்று கொஞ்சநாள்‌ 
கடத்திவிட்டு, அவரைத்‌ தூக்கிலிட்டார்கள்‌. 


உலகம்‌ அதிர்ந்தது. ஆனால்‌ எகிப்து, அமெரிக்கா, பிரிட்டன்‌ போன்ற 
தேசங்கள்‌ இதை ஆதரித்தன. அவர்‌ என்ன குற்றம்‌ செய்தார்‌, எதற்காக 
இந்தத்‌ தண்டனை என்றே யாரும்‌ சரியாகச்‌ சொல்லவில்லை. 
கம்யூனிஸ்டுகளை ஆதரித்தது தவிர அவர்‌ வேறொன்றும்‌ பெரிதாகச்‌ 
செய்துவிடவில்லை. 


இராக்கின்‌ புதிய ஆட்சியாளர்களுக்குச்‌ சந்தோஷம்‌ பிடிபடவில்லை. 
குறிப்பாக பாத்‌ கட்சியினருக்கு. எத்தனை வருடக்‌ கனவு! ஓர்‌ அரசியல்‌ 
இயக்கமாக, ராணுவ இயக்கமாக இத்தனை நாள்‌ அவர்கள்‌ மக்கள்‌ 
மத்தியில்‌ வளர்த்துவந்த பிம்பத்தைப்‌ பெரிதாக்கிக்கொள்ளவும்‌ 
இராக்கின்‌ எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமாக உயரவும்‌ என்னென்ன 
செய்யலாம்‌ என்று செயல்திட்டம்‌ வகுத்தார்கள்‌. 

முதல்‌ கட்டமாக பாத்‌ கட்சிக்குப்‌ 'பெருமை' தேடித்தந்த தொண்டர்களை 
கெளரவிக்க முடிவு செய்தார்கள்‌. கட்சியின்‌ வளர்ச்சியில்‌ ஒவ்வொரு 
கட்டத்திலும்‌ பங்காற்றிய அத்தனை பேரையும்‌ கவனமாக நினைவு 
கூர்ந்து பதவிகள்‌ அளித்தார்கள்‌. 


சதாம்‌ இல்லாமலா? 


புரட்சியின்போது கூப்பிடாத சி.ஐ.ஏ. இப்போது அவரை இராக்‌ 
வரச்சொல்லி உத்தரவு கொடுத்தது. சதாம்‌ துடித்துக்கொண்டிருந்தார்‌. 
தமது எதிர்காலத்தைக்‌ குறித்த ஒரு திட்டவட்ட முடிவுக்கு அவர்‌ 
வந்திருந்தார்‌. அதிரடி நடவடிக்கைகள்தான்‌. பாத்‌ கட்சிதான்‌. எந்த ஒரு 
சந்தர்ப்பம்‌ கிடைத்தாலும்‌ விட்டுவிடாமல்‌, அதிலிருந்து அதிகபட்ச 
சாதகங்களை உருவாக்கிக்கொண்டுவிட வேண்டும்‌. கட்சியின்‌ 
மேல்மட்டத்‌ தலைவர்களின்‌ அடிபணிந்து நடக்க வேண்டும்‌. 
அடித்தட்டுத்‌ தொண்டர்களின்‌ தோளில்‌ கைபோட்டுப்‌ பழகவேண்டும்‌. 
சரியான தளபதி என்று தலைவர்கள்‌ நினைக்க வேண்டும்‌. நிகரற்ற 
தலைவன்‌ என்று இவர்கள்‌ கருதவேண்டும்‌. 


உற்சாகமுடன்‌ அவர்‌ பாக்தாத்‌ வந்து சேர்ந்தார்‌. தனக்கு மரண 
தண்டனை விதித்த காசிம்‌ எங்கோ சிறையில்‌ வாடிக்கொண்டிருக்கிறார்‌ 
என்கிற எண்ணம்தான்‌ அவருக்கு முதலில்‌ தோன்றியது. நல்லது. அவரது 
ஆன்மா சீக்கிரம்‌ சாந்தியடையக்‌ கடவது. 


பாத்‌ கட்சியினர்‌ சதாமை மிகுந்த உற்சாகமுடன்‌ வரவேற்றார்கள்‌. ஐந்து 
வருடங்களுக்குப்‌ பிறகு பார்க்கிற தோழர்கள்‌. சதாம்‌ 
மாறிவிட்டிருப்பதாகத்தான்‌ அத்தனை பேரும்‌ சொன்னார்கள்‌. எப்படி 
உனக்கு இப்படியொரு கம்பீரம்‌ வந்து சேர்ந்தது? அனைவரும்‌ 
இதையேதான்‌ கேட்டார்கள்‌. 


அது தானாக வந்ததல்ல. சதாம்‌ திட்டமிட்டு, கவனமாக 
வளர்த்துக்கொண்டது. நடை உடை பாவனைகள்‌, பேச்சு, புன்‌ சிரிப்பு, 
கண்ணசைவு அத்தனையிலும்‌ ஒரு கம்பீரம்‌. இருபத்தியேழு வயது 
இளைஞர்களுக்குப்‌ பெரும்பாலும்‌ அத்தனை பெரிய மனுஷத்தனம்‌ 
வராது. தனது ஆளுமையின்‌ மேம்பாட்டுக்காக சதாம்‌ உழைத்த 
உழைப்பு அப்படிப்பட்டது. தவிரவும்‌ அவர்‌ படித்த பல அரசியல்‌ 
தலைவர்களின்‌ வாழ்க்கை வரலாறுகள்‌, அவரையறியாமல்‌ அவரது 
குணத்தில்‌ பல ரசாயன மாறுதல்களைச்‌ செய்திருந்தன. மனத்துக்குள்‌ 
அவர்‌ தன்னையொரு ராணுவ வீரராகவும்‌ ராஜதந்திரியாகவும்‌ மட்டுமே 
நினைக்கத்‌ தொடங்கியிருந்தார்‌. வெறும்‌ சதாம்‌ அல்ல அவர்‌. விடலை 
சதாமும்‌ அல்ல. இனி கல்லெறியும்‌ பணிகளிலும்‌ கலவரத்‌ 
திருவிழாக்களிலும்‌ பங்கேற்கும்‌ உத்தேசம்‌ அவருக்கு இல்லை. செய்வது 
எதுவானாலும்‌ பெரிதாகத்தான்‌ இருக்கவேண்டும்‌. மிகப்‌ பெரிதாக. 
அச்சமூட்டக்‌ கூடியதாக. வியப்பூட்டக்கூடியதாக. ஆரவாரம்‌ 
செய்யத்தக்கதாக. 


ஒருபுறம்‌ சதாமே வளர்த்துக்கொண்டிருந்த திறமைகள்‌. மறுபுறம்‌, சி.ஐ.ஏ. 


அதிகாரிகள்‌ அவருக்கு அளித்த நற்சான்றிதழ்‌. பாத்‌ கட்சித்‌ தலைமை 
சதாமுக்கு மிகப்‌ பெரிய பொறுப்பு ஒன்றை அளிக்கத்‌ தயாராக இருந்தது. 


கட்சியின்‌ உளவுத்‌ துறையான அல்‌ ஜிஹாஸ்‌ அல்‌ காஸின்‌ (41-Jiஙகz க!- 
Khas) தலைவர்‌ பதவி. 


பாத்‌ கட்சிக்கு இப்படியொரு உளவுப்‌ பிரிவு தேவை என்பதை எடுத்துச்‌ 
சொல்லி, அதன்‌ செயல்‌ திட்டங்களையும்‌ வகுத்துக்‌ கொடுத்ததில்‌ 
சி.ஐ.ஏவின்‌ பங்கு குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்குப்‌ புரட்சி நடந்து, 
ஆட்சி மாற்றம்‌ ஏற்பட்டது மட்டும்‌ போதுமானதாக இல்லை. இராக்கில்‌ 
மிச்சம்‌ மீதி இருக்கும்‌ கம்யூனிஸ்டுகளை மொத்தமாக அழித்துவிட 


விரும்பினார்கள்‌. 


அழிப்பது என்றால்‌, கலைப்பதோ, ஊரைவிட்டு விரட்டுவதோ அல்ல. 
ஒழிப்பது. இல்லாமல்‌ செய்வது. ஒரு சொல்லில்‌ சொல்வதெனில்‌, 
கொலை. சதாம்‌ போன்ற எதற்கும்‌ தயங்காத ஒரு முரட்டுக்‌ 
காளையால்தான்‌ இத்தகைய காரியத்தைச்‌ சிறப்பாகச்‌ செய்யமுடியும்‌ 
என்று அவர்கள்‌ நினைத்தார்கள்‌. சதாம்‌ ஒரு நல்ல கருவி. சுட்டிக்‌ 
காட்டிவிட்டால்‌ போதும்‌. சுட்டுப்‌ பொசுக்கிவிடும்‌ இயந்திரத்‌ துப்பாக்கி. 
இப்படித்தான்‌ அவர்கள்‌ நினைத்தார்கள்‌. 

ஆனால்‌ அந்தத்‌ துப்பாக்கிக்குச்‌ சிந்திக்கவும்‌ தெரியும்‌ என்பதை அவர்கள்‌ 
சிந்தித்திருக்கவில்லை. 

0 


புதிய ஆட்சி உருவானதும்‌ சி.ஐ.ஏ. மிகத்‌ தீவிரமாகத்‌ தனது 
செயல்திட்டங்களை வகுத்து, நடைமுறைக்குக்‌ கொண்டுவர 
ஆரம்பித்தது. இராக்கிய ராணுவத்தைக்‌ கூப்பிட்டுப்‌ பேசினார்கள்‌. 
ராணுவத்தை என்றால்‌, ராணுவத்தின்‌ தலைமையை. அதிபர்‌ உள்ளிட்‌! 
முதன்மைப்‌ பிரதிநிதிகளை. 


ஆட்சிக்கு வந்த ஜோரில்‌ பழைய எதிரிகள்‌ விஷயத்தில்‌ அலட்சியம்‌ 
காட்டக்கூடாது என்பதை நினைவுபடுத்தினார்கள்‌. ஒரு 
பிரம்மாண்டமான திட்டத்துக்கான ப்ளூ ப்ரிண்டை வரைந்தார்கள்‌. 


அதன்படி இராக்குக்கான சி.ஐ.ஏ.வின்‌ கிளை அப்போது முதல்‌ 
குவைத்துக்குக்‌ குடிபோய்விடும்‌. அதாவது, இராக்கின்‌ காலருகே 
உட்கார்ந்திருக்கும்‌. அங்கே ஒரு கண்ட்ரோல்‌ ரூம்‌ அமைக்கப்படும்‌. 
முற்றிலும்‌ மின்னணு சாதங்களால்‌ ஆன கண்ட்ரோல்‌ ரூம்‌. அத்தனை 


அதி நவீன தகவல்‌ தொடர்புக்‌ கருவிகளும்‌ அங்கே இருக்கும்‌. 
சாட்டிலைட்‌ தொடர்புகள்‌ உண்டு. அங்கே இருந்தபடி இராக்‌ அரசுக்கு 
எதிராகச்‌ செயல்படுபவர்கள்‌, செயல்படக்கூடியவர்கள்‌ என்று 
சந்தேகப்படத்தக்கவர்கள்‌ அத்தனை பேரையும்‌ அவர்கள்‌ அடையாளம்‌ 
காட்டுவார்கள்‌. இராக்‌ அரசுக்காக அக்கம்பக்கத்தில்‌ ஒற்றறியும்‌ 
வேலையையும்‌ சி.ஐ.ஏவே செய்யும்‌. இன்னாரைத்‌ தீர்த்துக்‌ கட்டலாம்‌ 
என்று சொல்வதுடன்‌ அவர்களின்‌ பணிமுடிவடைந்துவிடும்‌. தீர்க்க 
வேண்டிய பொறுப்பு, இராக்‌ ராணுவம்‌ மற்றும்‌ பாத்‌ கட்சியின்‌ உளவுத்‌ 
துறையைச்‌ சார்ந்தது. 


இராக்‌ அதிபர்‌ பதில்‌ பேசாமல்‌ ஒப்புக்கொண்டார்‌. பாத்‌ கட்சியின்‌ 
உளவுத்துறைத்‌ தலைவரான சதாமோ, எங்கே நான்‌ கொல்லவேண்டிய 
முதல்‌ பட்டியல்‌ என்று கேட்டார்‌. 


நம்பித்தான்‌ ஆகவேண்டும்‌. பதவி ஏற்றுக்கொண்ட மிகக்‌ கொஞ்ச 


காலத்துக்குள்ளாக சதாம்‌ அப்படித்‌ தீர்த்துக்கட்டிய இராக்‌ 
கம்யூனிஸ்டுகளின்‌ எண்ணிக்கை ஐயாயிரம்‌. 


சி.ஐ.ஏ.வே இந்த வேகத்தைச்‌ சற்றும்‌ எதிர்பார்க்கவில்லை. இவரைப்‌ 
போல ஒவ்வொரு இராக்கியரும்‌ இருந்தால்‌ தேவலை என்றுதான்‌ 
நினைத்தார்கள்‌. விளைவு, சதாமைத்‌ தலைமேல்‌ வைத்துக்கொண்டு 
கொண்டாட ஆரம்பித்தார்கள்‌. கட்சிக்குள்ளும்‌ சதாமின்‌ செல்வாக்கு 
ராட்சச வேகத்தில்‌ வளர்ந்தது. இளைஞர்களின்‌ ஆதர்சக்‌ கதாநாயகனாக 
அவர்‌ இருந்தார்‌. அதிகம்‌ பேசாத சதாம்‌. செயலில்‌ முழு வேகம்‌ காட்டும்‌ 
சதாம்‌. ஓர்‌ உதவி என்று அழைத்தால்‌, உயிரைக்‌ கொடுக்கவும்‌ தயங்காத 
சதாம்‌. கோபம்‌ என்று வரும்போது கொலை செய்யவும்‌ அஞ்சாத சதாம்‌. 
இட்ட கட்டளை எதுவானாலும்‌, பதில்‌ பேசாமல்‌ செய்து முடிக்கும்‌ 
போராளி சதாம்‌. 


சந்தேகமில்லாமல்‌ தன்னுடைய முப்பதாவது வயதுக்குள்ளாகவே ஒரு 
தலைவனுக்குரிய சகல குணாதிசயங்களையும்‌ அவர்‌ 
பெற்றுவிட்டிருந்தார்‌. 


ஆனால்‌ அதிபர்‌ அப்துல்‌ சலாம்‌ ஆரிஃபுக்குக்‌ கொஞ்ச காலத்துக்குள்ளாக 
பாத்‌ கட்சியுடன்‌ பிணக்கு ஏற்பட்டுவிட்டது. இவர்கள்‌ 
ஒத்துவரமாட்டார்கள்‌ என்று ஏனோ அவருக்குத்‌ தோன்றிவிட்டது. மிக 
முக்கியக்‌ காரணம்‌, பாத்‌ கட்சிக்கு மக்கள்‌ மத்தியில்‌ 
மேலோங்கிக்கொண்டிருந்த செல்வாக்கு. என்னதான்‌ ஆரிஃப்‌ அதிபர்‌ 
என்றாலும்‌ மக்கள்‌ செல்வாக்கு என்பது அவருக்கு அவ்வளவாகக்‌ 


கிடையாது. ஆனால்‌, அமைச்சரவையில்‌ சில உறுப்பினர்களை 
வைத்திருந்த பாத்‌ கட்சிக்கு மூலைக்கு மூலை கொடி பிடிக்கவும்‌ தடி 
பிடிக்கவும்‌ ஆள்கள்‌ இருந்தார்கள்‌. 

என்றைக்கு இருந்தாலும்‌ இந்தக்‌ கட்சியால்‌ தனக்கு ஆபத்து வரக்கூடும்‌ 
என்று ஆரிஃப்‌ நினைத்தார்‌. கொஞ்சம்‌ கொஞ்சமாக அமைச்சரவையில்‌ 
பாத்‌ கட்சியினருக்கு இருந்த முக்கியத்துவத்தைக்‌ குறைக்கும்‌ 
நடவடிக்கைகளை மேற்கொள்ளத்‌ தொடங்கி, ஒரு கட்டத்தில்‌ பாத்‌ 
அமைச்சர்கள்‌ அத்தனை பேரையுமே வீட்டுக்கு அனுப்பினார்‌. 


இது சடாரென்று தேசம்‌ முழுவதும்‌ மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படக்‌ 
காரணமானது. சதாம்‌ உசேன்‌ கோபத்தின்‌ உச்சிக்குச்‌ சென்றார்‌. 
அதிபரையும்‌ அவரது சகாக்களையும்‌ கேள்விகளால்‌ துளைக்கும்‌ மிகக்‌ 
காட்டமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டார்‌. கட்சியின்‌ மேல்மட்டக்‌ 
கூட்டம்‌ ஒன்று கூடியபோது, பகிரங்கமாக அதிபரைப்‌ பதவி நீக்கம்‌ 
செய்யவேண்டும்‌ என்று முழங்கினார்‌. 


பார்த்துக்கொண்டு சும்மா இருப்பாரா ஆரிஃப்‌? 1964ம்‌ ஆண்டு சதாம்‌ 
உசேனைக்‌ கைது செய்து சிறையில்‌ தள்ளியது இராக்‌ அரசாங்கம்‌. 


கட்சியினர்‌ கொந்தளித்தனர்‌. மக்கள்‌ கொதித்துப்‌ போனார்கள்‌. சதாம்‌ 
யார்‌, அதுகாறும்‌ என்ன செய்துகொண்டிருந்தார்‌, எதற்காக அவருக்காக 
நாம்‌ பரிவு கொள்கிறோம்‌ என்றெல்லாம்‌ அவர்கள்‌ யோசித்துப்‌ 
பார்க்கவில்லை. மாறாக ஒரு வளரும்‌ அரசியல்வாதியை முடக்கி வைக்க 
நினைக்கும்‌ அரசாங்கத்தை அவர்களுக்கு உடனடியாகப்‌ பிடிக்காமல்‌ 
போய்விட்டது. 


கேவலம்‌, சிறைவாசம்‌! சதாமுக்கு அதெல்லாம்‌ ஒரு பொருட்டா என்ன? 
ஆனால்‌, எந்தக்‌ கஷ்டமும்‌ படாமல்‌ கிடைத்த அந்த திடீர்ப்‌ புகழும்‌ 
ஆதரவாளர்‌ பலமும்‌ அவருக்குப்‌ பிடித்திருந்தது. என்றால்‌ இதை மேலும்‌ 
அதிகரிக்கலாமே? 


மூன்றாண்டு காலம்‌ அவர்‌ சிறைக்குள்‌ இருந்தார்‌. வெளியே ஆரிஃபின்‌ 
அராஜக ஆட்சி தறிகெட்டு ஓடிக்கொண்டிருந்தது. சி.ஐ.ஏவுக்கே என்ன 
நடக்கிறது என்று அத்தனை துல்லியமாகப்‌ புரியவில்லை. ஆரிஃப்‌, 
அமெரிக்க அரசுக்கு எதிராக எந்த நடவடிக்கையிலும்‌ அதுவரை 
இறங்கவில்லை என்பதால்‌, நடப்பதெல்லாம்‌ உள்கட்சி - உள்‌ ஆட்சிக்‌ 
குழப்பங்கள்தான்‌; இதில்‌ தாங்கள்‌ தலையிடத்‌ தேவையில்லை என்று 
நினைத்தார்கள்‌. 


அதே சமயம்‌ சதாமின்‌ வளரும்‌ செல்வாக்கை கவனமாகக்‌ 
குறித்துக்கொண்டே வந்தார்கள்‌. என்றைக்காவது ஒருநாள்‌ இந்த 
இளைஞன்‌ இராக்கை ஆள்வான்‌ என்று அப்போதே நினைத்தார்கள்‌. 
அது எப்போது என்பதுதான்‌ சஸ்பென்ஸாக இருந்தது. 


0 


மூன்றாண்டு காலம்‌. 64ல்‌ சிறைக்குச்‌ சென்ற சதாம்‌ 67ல்‌ வெளியே 
வந்தார்‌. அதுவும்‌ விடுதலை ஆகி அல்ல. தப்பித்து! 

சதாம்‌ தப்பித்துவிட்டார்‌ என்கிற தகவல்‌ வெளியே வந்ததும்‌ 
இராக்கியர்கள்‌ அவரை மாபெரும்‌ சாகசக்காரராகப்‌ பார்த்தார்கள்‌. 
தங்களுக்கு கதிமோட்சம்‌ அளிப்பதற்காகவே வந்து சேர்ந்திருக்கும்‌ தேவ 
தூதனாகவும்‌ கருதினார்கள்‌. 

அரசாங்கம்‌ எப்படியாவது சதாமைப்‌ பிடித்துவிட வேண்டும்‌ என்பதில்‌ 
முழு மூச்சாக இறங்கியது. இராக்‌ முழுவதும்‌ சல்லடை போட்டுத்‌ 
தேடினார்கள்‌. அவரது பூர்வீக பூமியான திக்ரித்தில்‌ நிரந்தரமாக ஒரு 
தனிப்படையே கூடாரம்‌ அடித்துத்‌ தங்கியது. பாக்தாத்திலும்‌ 
வெளியிலும்‌ பாத்‌ கட்சி அலுவலகங்கள்‌ மிகக்‌ கவனமாகக்‌ 
கண்காணிக்கப்பட்டன. சதாம்‌ நாட்டை விட்டு 
வெளியேறிவிடாதபடியும்‌ எல்லைகளில்‌ காவல்‌ பலப்படுத்தப்பட்ட்டது. 


சதாம்‌ சற்றும்‌ அலட்டிக்கொள்ளவேயில்லை. அவர்‌ 
பாக்தாத்திலேயேதான்‌ இருந்தார்‌. ஒவ்வொரு நாளும்‌ நகரில்‌ ஒவ்வொரு 
வீட்டில்‌ அவர்‌ தங்கினார்‌. நகரவாசிகள்‌ அத்தனை பேரும்‌ அவரைத்‌ 
தங்கள்‌ குடும்பத்தில்‌ ஒருவராகக்‌ கருதி சோறு போட்டுத்‌ 
தங்கவைத்தார்கள்‌. இதில்‌ வியப்புக்குரிய அம்சம்‌, அப்படி அவர்‌ தங்கிய 
பல வீடுகள்‌, இராக்‌ காவல்‌ மற்றும்‌ ராணுவ அதிகாரிகளுடையவை. 


பாத்‌ கட்சி மேலிடமும்‌ சும்மா இருக்கவில்லை. அவர்‌ தப்பித்த 
தினத்திலேயே அடுத்தப்‌ புரட்சிக்கு ஆயத்தம்‌ செய்ய 
ஆரம்பித்துவிட்டார்கள்‌. மிகவும்‌ ரகசியமாக சதாம்‌ தங்கியிருக்கும்‌ 
வீடுகளுக்கே கட்சித்‌ தலைவர்கள்‌ வருவார்கள்‌. அங்கேயே விடிய விடிய 
ஆலோசனைகள்‌ நடக்கும்‌. சந்தேகத்துக்கு இடமின்றி, சதாம்தான்‌ 
அந்தக்‌ கட்சியின்‌ எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம்‌ என்றாகிப்‌ போனது. 


ஆனால்‌ சதாம்‌ அவசரப்படவேயில்லை. அவரது பொறுமையும்‌ 


காத்திருக்கும்‌ குணமும்‌ நம்பமுடியாத அளவுக்கு இருந்தது. 1968ம்‌ 
ஆண்டு அகமது ஹஸன்‌ அல்‌ பக்ர்‌ தலைமையில்‌ நடைபெற்ற மிக எளிய 


புரட்சியில்‌ அவர்‌ ஹஸன்‌ அல்‌ பக்ரின்‌ வலக்கரமாக மட்டுமே 
விளங்கினார்‌. நம்பிக்கைக்குரிய தளபதி. 


பிரமாதமான ரத்த சேதம்‌ கூட இல்லாமல்‌ அம்முறை பாத்‌ கட்சி எளிதாக 
ஆட்சியைப்‌ பிடித்தது. சி.ஐ.ஏ, குவைத்தில்‌ உட்கார்ந்தபடி அட்சதை 
தாவியது. 


அகமது ஹஸன்‌ அல்‌ பக்ர்‌ இராக்கின்‌ அதிபராக அறிவிக்கப்பட்டார்‌. 
அதிபர்‌ பொறுப்பேற்ற உடன்‌ ஹஸன்‌, சதாமைத்‌ தன்னுடைய துணை 
அதிபராக நியமித்து அறிவித்தார்‌. 'இந்த மகத்தான வெற்றிக்கு மூல 
முதற்காரணமாக விளங்கியதற்காக இந்தச்‌ சிறு பரிசு' என்று அவர்‌ 


சொன்னார்‌. 


சதாம்‌ தலைவணங்கி அந்தப்‌ பரிசை ஏற்றார்‌. முப்பத்தியொரு வயதில்‌ 
கிடைத்த பரிசு. 

அடுத்தப்‌ பத்து வருடங்களில்‌ துணை அதிபராக இராக்கில்‌ அவர்‌ செய்த 
காரியங்கள்‌ சந்தேகத்துக்கு இடமின்றி சரித்திரத்தில்‌ இடம்பெற 
வேண்டியவை. ஒன்று சொல்லவேண்டும்‌. பெயர்தான்‌ துணை அதிபர்‌. 
ஆனால்‌ பதவிக்கு வந்த மிகச்‌ சில காலத்துக்குள்ளாகவே சதாம்தான்‌ 
செயல்‌ அதிபர்‌ என்று இராக்‌ மக்களே சொல்லும்‌ அளவுக்கு அவர்‌ 
தேசத்தையும்‌ அதிபரையும்‌ தன்வயப்படுத்தியிருந்தார்‌! 


0. தொப்பிக்கு மேல்‌ சிறகு, 
தொப்பிக்குள்‌ இராக்‌ 


அவர்‌ பெயர்‌ தாஹிர்‌ யாஹியா. ஹஸன்‌ அல்‌ பக்ர்‌ தலைமையிலான 
பாத்‌ கட்சியினரின்‌ புரட்சிக்குப்‌ பின்‌, முந்தைய ஆட்சியில்‌ மிச்சமிருந்த 
அதிகாரிகளுள்‌ ஒருவர்‌. அதிகாரி என்றால்‌ கொஞ்சம்‌ முக்கியமான 
அதிகாரிதான்‌. அவர்‌ வகித்துவந்த பதவியின்‌ பெயர்‌ பிரதம மந்திரி. 


புரட்சிக்குப்‌ பிறகு ஏற்பட்ட ஹஸன்‌ பக்ர்‌ தலைமையிலான அரசு 
முழுவதையுமே துணை அதிபர்‌ சதாம்தான்‌ அப்போது வழி 
நடத்திக்கொண்டிருந்தார்‌. அதிபரின்‌ உத்தரவுகள்‌ அவர்‌ மூலமே வந்தன. 
திட்ட அறிவிப்புகள்‌, சட்ட மாற்றங்கள்‌, விட்ட குறை தொட்டகுறை 
நடவடிக்கைகள்‌ அனைத்துக்கும்‌ அவர்தான்‌ வரிந்து கட்டிக்கொண்டு 
முன்னால்‌ நின்றார்‌. சுருக்கமாகச்‌ சொல்வதென்றால்‌ ஆட்சியின்‌ 
மேஸ்திரி. 


அப்பேர்ப்பட்ட சதாம்‌ உசேன்‌ புரட்சி நடந்து ஒரு பதினைந்து இருபது 
நாள்‌ கழித்து, திடீரென்று ஒருநாள்‌ அந்தப்‌ பழைய அப்பாவிப்‌ பிரதமரின்‌ 
அலுவலகத்துக்கு வந்து நின்றார்‌. அச்சத்துடன்‌ அவர்‌ எழுந்து நிற்க, 
சட்டென்று தன்‌ பாக்கெட்டிலிருந்து ஒரு கைத்துப்பாக்கியை எடுத்து 
அவர்‌ நெற்றிப்‌ பொட்டில்‌ வைத்தார்‌ சதாம்‌. 


பிரதமர்‌ வெலவெலத்துப்‌ போய்விட்டார்‌. 


'நீங்கள்‌ இப்போது என்னுடன்‌ ஏர்போர்ட்‌ வரப்போகிறீர்கள்‌. இந்த 
நாட்டைவிட்டு வெளியேறப்‌ போகிறீர்கள்‌.' என்றார்‌ சதாம்‌. 

'ஐயா கொஞ்சம்‌ தயவு காட்டுங்கள்‌. நான்‌ குடும்பஸ்தன்‌. மனைவி, 
குழந்தைகள்‌ எல்லாம்‌ இருக்கிறார்கள்‌.' 

'அப்படியா? நல்லது. நீங்கள்‌ சொல்பேச்சு கேட்டு ஒழுங்காக 


நடந்துகொள்ளும்வரை அவர்களுக்கு எந்தச்‌ சேதமும்‌ ஏற்படாது. 
வருகிறீர்களா? எனக்கு நேரமாகிறது." 


அதற்குமேல்‌ பேசுவதற்குத்‌ தனக்கு அனுமதி இல்லை என்று அந்தப்‌ 
பிரதமருக்குப்‌ புரிந்துவிட்டது. நெற்றிப்‌ பொட்டில்‌ துப்பாக்கி முனை. 


அப்படியே சதாமுடன்‌ வந்து அவர்‌ ஜீப்பில்‌ ஏறினார்‌. ஜீப்‌ நேரே 
ஏர்போர்ட்‌ போனது. அங்கே ஒரு விமானம்‌ காத்திருந்தது. 
ஏறிக்கொண்டார்‌. 

'இந்த விமானம்‌ எங்கே போகிறதோ, அங்கே போய்‌ நீங்கள்‌ 
இறங்கிக்கொள்ளலாம்‌. குட்‌ லக்‌.' என்று சதாம்‌ சொன்னார்‌. 
அவருடைய நல்லதிர்ஷ்டம்‌ அடுத்த ஒரு வருடத்துக்குத்‌ தான்‌ 
மிச்சமிருந்தது. லண்டன்‌ நகரில்‌ ஒரு ஹோட்டல்‌ வாசலில்‌ வைத்து 
அடுத்த ஆண்டே அவர்‌ சுட்டுக்‌ கொல்லப்பட்டுவிட்டார்‌. 


'எதிரியாக இருக்கலாம்‌ என்று நாம்‌ நினைக்கக்‌ கூடியவர்கள்‌ யாரும்‌ 
உயிருடன்‌ இருக்கக்‌ கூடாது' என்பதுதான்‌ பதவி ஏற்றதும்‌ ஹஸன்‌ அல்‌ 
பக்ர்‌ சதாமிடம்‌ சொன்ன வார்த்தைகள்‌. 


சதாமின்‌ அகராதியில்‌ இரக்கம்‌ என்றொரு பதம்‌ கிடையாது. அடுத்தவர்‌ 
அபிப்பிராயங்களுக்கு இடம்‌ கிடையாது. துணை அதிபராக 
இருந்தபோது அதிபருக்கு மட்டும்‌ கொஞ்சம்‌ காது கொடுப்பார்‌. 
பெரும்பாலும்‌ அவரே முடிவெடுத்துச்‌ செய்துவிட்டு, அதிபருக்கு 
அறிவிப்பதுதான்‌ வழக்கம்‌. 


ஹஸனுக்கும்‌ அது போதுமானதாக இருந்தது. அவர்‌ சதாமின்‌ 
வேகத்தையும்‌ துணிச்சலையும்‌ ரசிக்கக்‌ கூடியவராக இருந்தார்‌. சதாம்‌ 
ஒரு ராணுவ வீரர்‌ இல்லை என்றபோதும்‌, ஒரு ராணுவ வீரனுக்குரிய 
லட்சணங்கள்‌ அனைத்தும்‌ அவரிடம்‌ இருந்ததை அந்த முன்னாள்‌ 
ராணுவ ஜென்ரல்‌ மிகவும்‌ விரும்பினார்‌. தவிரவும்‌ சதாமின்‌ இளமை 
மிடுக்கு. சொல்வதற்கு முன்னால்‌ செய்து முடிக்கும்‌ பேராற்றல்‌. 
போதாது? அதிகம்‌. 


அதையெல்லாம்‌ விட முக்கியம்‌, எந்த வேலையையும்‌ அவர்‌ 
தன்னுடையது இல்லை என்று கருதியதே இல்லை. புரட்சிகர 
அரசாங்கம்‌ அமைந்ததும்‌ தேச நலனுக்காக நியமிக்கப்பட்ட அத்தனை 
கமிட்டிகளையும்‌ சதாம்‌ தனியாளாகக்‌ கட்டி ஆண்டுவந்தார்‌. அவரளவில்‌ 
அவரே அதிகாரி. அவரே ஊழியர்‌. உளவுத்‌ துறை. உள்துறை. ராணுவத்‌ 
துறை. பாதுகாப்புத்துறை. வெளியுறவு. பொதுப்பணித்துறை. ஒவ்வொரு 
துறைக்கும்‌ நூற்றுக்கணக்கில்‌ ஊழியர்களும்‌ அதிகாரிகளும்‌ 
இருந்தார்கள்‌. ஆனாலும்‌ முதல்‌ நபராக சதாமே இருந்தார்‌. 


எத்தனை சுமைகளைத்‌ தூக்கிவைத்தாலும்‌ தாங்கக்கூடிய தோள்தான்‌ 
இது என்று அதிபர்‌ நினைத்தார்‌. சதாம்‌, நீங்கள்‌ எப்போது 


தூங்குகிறீர்கள்‌? என்று பல சமயம்‌ அவர்‌ வியப்புடன்‌ கேட்டிருக்கிறார்‌. 
'யாரும்‌ கவனிக்காதபோது மட்டும்‌' என்று சதாம்‌ பதில்‌ சொல்வார்‌. 


உண்மையிலேயே அவர்‌ வேலை வெறியராக இருந்தார்‌. சற்றும்‌ 
சலித்துக்கொள்ளாமல்‌ உழைத்துக்கொண்டே இருந்திருக்கிறார்‌. 
பதினெட்டு மணி நேரம்‌. பத்தொன்பது மணி நேரம்‌. இருபது மணி 
நேரம்‌. தம்‌ குடும்பத்தினருக்கு அவர்‌ அளித்த நேரம்‌, ஒரு நாளைக்கு 
நாற்பத்தைந்து நிமிடங்கள்‌. அதுவும்‌ அதிகாலை இரண்டு மணி முதல்‌ 


இரண்டே முக்கால்‌ வரை. 


சதாமுக்கு இரண்டு மகன்களும்‌ மூன்று மகள்களும்‌ உண்டு. நள்ளிரவு 
தாண்டித்தான்‌ அப்பா தங்களைக்‌ கொஞ்ச வருவார்‌ என்பதனால்‌ இரவு 
முன்னதாகவே படுத்து உறங்கி, ஒரு மணிக்கு அலாரம்‌ வைத்து எழுந்து 
குளித்துவிட்டு, ஃப்ரெஷ்ஷாகக்‌ காத்திருக்கும்‌ குழந்தைகள்‌. அந்த 
நாற்பத்தைந்து நிமிடங்களிலும்‌ முப்பது நிமிடங்கள்‌ குழந்தைகளுக்கு; 
பதினைந்து நிமிடம்‌ மனைவிக்கு என்று பிரித்துக்‌ கொடுத்திருந்தார்‌ 


சதாம்‌. 


சதாமின்‌ மனைவி சாஜிதா தல்‌ஃபா, முன்பே பார்த்தபடி அவரது மாமன்‌ 
மகள்‌. தன்னுடைய ஏழாவது வயதிலேயே, சதாமுக்குத்தான்‌ 
மனைவியாவாள்‌ என்று அவரது தந்தையால்‌ தீர்மானிக்கப்பட்டவர்‌. 
சதாமுக்கு அப்போது ஐந்து வயது. 1957ல்‌ சதாம்‌ எகிப்தில்‌ இருந்த 
காலத்தில்‌ அவர்களுக்குத்‌ திருமணம்‌ நடந்தது. எங்கே, எப்படி என்பது 
குறித்த விவரங்கள்‌ கிடையாது. 


தம்‌ கணவர்‌ தேசத்துக்காக நேர்ந்துவிடப்பட்டவர்‌ என்கிற 
உணர்ச்சிதான்‌ அந்தப்‌ பெண்மணிக்கு எப்போதும்‌. ஆகவே தனக்கென 
ஒதுக்கப்பட்ட பதினைந்து நிமிடங்களே அவருக்குப்‌ போதுமானதாக 
இருந்தது. 

உண்மையில்‌ அந்தக்‌ காலகட்டத்தில்‌ நேர்ந்துவிடப்பட்டவர்‌ 
போலத்தான்‌ இருந்திருக்கிறார்‌ சதாம்‌. புதிதாக அமைந்த ஆட்சிக்கு 
ஏகப்பட்ட அழுத்தங்களும்‌ நெருக்கடிகளும்‌ இருந்தன. உள்‌ 
கட்டுமானமே சின்னாபின்னமாகிக்‌ கிடந்த தேசத்தில்‌, எந்தப்‌ 
புனரமைப்பு நடவடிக்கை மேற்கொண்டாலும்‌ ஆதியிலிருந்து 
தொடங்கவேண்டிய அவசியம்‌ இருந்தது. 


குறிப்பாக ராணுவத்துறை. இராக்‌ ராணுவத்தின்‌ வசம்‌ இருந்த 
ஆயுதங்கள்‌ அனைத்தும்‌ மிகப்‌ புராதனமானவை. நவீன யுகத்தின்‌ 


தேவைகளுக்கு ஈடுகொடுக்க லாயக்கற்றவை. தவிரவும்‌ ராணுவ 
வீரர்களின்‌ போர்ப்பயிற்சியும்‌ சிலாகிக்கும்படி இல்லை. அத்தனை 
பேரும்‌ காட்டான்களாக இருந்தார்கள்‌. அவர்களுக்கு வியூகங்கள்‌ குறித்த 
பிரக்ஞை இல்லை. நவீன போர்க்கலை உத்திகளில்‌ பயிற்சி இல்லை. 
கண்மூடித்தனமாகத்‌ தாக்கத்‌ தெரியும்‌. விழுந்தால்‌ மாங்காய்‌. அல்லது 
மனித உயிர்‌. 


சதாம்‌ இதனை மாற்ற விரும்பினார்‌. அவர்‌ முறையான போர்ப்பயிற்சி 
பெற்று ராணுவத்தில்‌ பணியாற்றியவர்‌ இல்லை. ஆனாலும்‌ தன்னால்‌ 
இராக்‌ ராணுவத்தை ஒழுங்குபடுத்த முடியும்‌ என்று மனப்பூர்வமாக 
நம்பினார்‌. அதிபரிடம்‌ பேசி, வலுக்கட்டாயமாகத்‌ தன்னை ராணுவத்‌ 
தளபதியாகவும்‌ நியமித்துக்‌ கொண்டார்‌. மிடுக்கான ராணுவ உடை 
அப்போதிலிருந்து அவரது மேனியை அலங்கரிக்கத்‌ தொடங்கியது. 
நான்கு நட்சத்திரங்கள்‌ பொறிக்கப்பட்ட பதவியின்‌ சின்னம்‌ அவரது 
மேல்‌ சட்டையின்‌ நெஞ்சுப்‌ பகுதியில்‌ ஒளிர்ந்தது. 


இது நடந்ததுமே அவர்‌ ராணுவத்‌ தளவாடங்கள்‌ வாங்கும்‌ விஷயத்தில்‌ 
மும்முரமாகிவிட்டார்‌. 


இராக்குக்கு அப்போது இந்த விஷயத்தில்‌ ஒரு தர்மசங்கடம்‌ இருந்தது. 
பாத்‌ கட்சியும்‌ சரி, அதிபர்‌ பக்ரும்‌ சரி, சதாமும்‌ சரி. அமெரிக்காவின்‌ 
ஆள்கள்‌. அவர்களின்‌ பரிபூரண ஆசி பெற்றவர்கள்‌. ஆனால்‌ ஆயுதம்‌ 
வாங்குகிற விஷயத்தில்‌ அமெரிக்கா அப்போது அவர்களுக்கு உதவத்‌ 
தயாராக இல்லை. 


இராக்‌ என்றில்லை. இஸ்ரேல்‌ தவிர, எந்த ஒரு மத்தியக்‌ கிழக்கு 
தேசத்துக்குமே புதிதாக ஆயுதங்கள்‌ விற்பதில்லை என்று அமெரிக்கா 
முடிவு செய்திருந்தது. எப்போதும்‌ அடித்துக்கொள்ளும்‌ 
இயல்புள்ளவர்கள்‌. மீண்டும்‌ மீண்டும்‌ பிராந்தியத்தின்‌ அமைதி 
குலைந்துகொண்டே இருக்கிறது. எதற்கு இவர்களுக்கு நவீன ஆயுதம்‌? 
கிடக்கட்டும்‌ என்று முடிவு செய்துவிட்டது அமெரிக்கா. 


சதாம்‌ இது தொடர்பாக அமெரிக்க அதிகாரிகளுடன்‌ பலமுறை 
பேசிப்பார்த்தார்‌. அமெரிக்கா இறங்கிவரும்‌ வழியாகக்‌ காணோம்‌. 
ஆகவே, அவர்‌ ஒரு முடிவெடுத்து, சோவியத்‌ ரஷ்யாவிடம்‌ ஆயுதம்‌ 
வாங்கலாம்‌ என்று தீர்மானித்தார்‌. 

இது கண்டிப்பாக ஆபத்துதான்‌. சந்தேகமே இல்லை. சோவியத்துடன்‌ 
எந்தவிதமான உறவு வைத்துக்கொண்டிருந்தாலும்‌ அமெரிக்காவுக்குப்‌ 


பிடிக்காமல்‌ போய்விடும்‌ என்பது வெளிப்படை. ஆனாலும்‌ தன்னால்‌ 
சமாளிக்க முடியும்‌ என்று சதாம்‌ நம்பினார்‌. அதிபருக்கும்‌ அந்த 
நம்பிக்கையைச்‌ சொல்லிவிட்டு, ஆயுதம்‌ வாங்குவது தொடர்பாகப்‌ 
பேச்சுவார்த்தை நடத்த சோவியத்‌ ரஷ்யாவுக்குக்‌ கிளம்பிப்‌ போனார்‌. 


பதவியேற்றபிறகு சதாம்‌ மேற்கொண்ட முதல்‌ வெளிநாட்டுப்‌ பயணம்‌ 
அது. லியோனித்‌ பிரஷ்னேவ்‌ அப்போது சோவியத்தின்‌ தலைவராக 
இருந்தார்‌. பனிப்போரின்‌ மிகத்தீவிர காலகட்டம்‌. நியூட்டனின்‌ 
மூன்றாவது விதியை சோவியத்‌ விஷயத்தில்‌ அமெரிக்கா மிகத்‌ 
தீவிரமாகக்‌ கடைபிடித்துக்கொண்டிருந்த நேரமும்‌ கூட. 
அமெரிக்காவின்‌ ஆதரவுடன்‌ ஆட்சிக்கு வந்த இராக்‌ அரசின்‌ துணை 
அதிபர்‌, துணிச்சலுடன்‌ தங்களிடம்‌ ஆயுதம்‌ வாங்க வந்தது குறித்து 
அவர்களுக்குப்‌ பரம சந்தோஷமே. 


என்னென்ன ஆயுதங்கள்‌, என்ன விலைக்குத்‌ தருவது என்று அவர்கள்‌ 
உட்கார்ந்து பேசினார்கள்‌. சோவியத்தின்‌ பல்வேறு அதிகாரிகளுடன்‌ 
சதாம்‌ ஒண்டியாளாக நாள்‌ கணக்கில்‌ உட்கார்ந்து ஆலோசித்தார்‌. ஆயுத 
ஒப்பந்தங்களில்‌ அவரே கையெழுத்திட்டார்‌. ஆயுதங்கள்‌ வந்து 
சேர்ந்தன. 


இது அவருக்கு வேறொரு லாபத்தையும்‌ கொண்டுவந்து சேர்த்தது. 
இராக்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்சி, சதாமின்‌ திடீர்‌ சோவியத்‌ உறவால்‌ சற்றுக்‌ 
குழப்பமடைந்தார்கள்‌. ஆட்சியை விமரிசிப்பதை நிறுத்திவைத்தார்கள்‌. 


மெளனமாக கவனிக்க ஆரம்பித்தார்கள்‌. 


எதுவும்‌ தவறாகத்‌ தெரியவில்லை. எல்லாம்‌ சரியாகத்தான்‌ இருந்தது. 
அமெரிக்காகூட எப்படி வாய்மூடி இருக்கிறது? புரியவில்லை. சதாமும்‌ 
கம்யூனிஸ்ட்கள்‌ மீதான எந்த ரகசியத்‌ தாக்குதலையும்‌ உத்தேசித்ததாகத்‌ 
தெரியவில்லை. திடீரென்று அவர்‌ கம்யூனிச ஆதரவாளராகிவிட்டாரா 
என்ன? 


அவர்களுக்கு சதாமின்‌ நடவடிக்கைகள்‌ புரியவில்லை என்பதுதான்‌ 
உண்மை. சதாம்‌, சோவியத்‌ பயணம்‌ மேற்கொண்டவுடனேயே 
அமெரிக்காவுக்குக்‌ கடிதம்‌ எழுதிவிட்டார்‌. இராக்குக்கு ஆயுதங்கள்‌ 
அவசியம்‌ வேண்டும்‌. அமெரிக்காவால்‌ தரமுடியாத பட்சத்தில்‌ அது 
கிடைக்கும்‌ இடத்தில்‌ வாங்கிக்கொள்வதைத்‌ தவிர வேறு வழியில்லை. 
ஆனால்‌ அது அமெரிக்க உறவுக்கு எந்த பங்கமும்‌ விளைவிக்காதிருக்க 
அவரே உத்தரவாதம்‌. நாங்கள்‌ அவர்களிடம்‌ ஆயுதம்தான்‌ 
வாங்குகிறோம்‌. ஆனால்‌ எண்ணெய்‌ விஷயத்தில்‌ உங்களுக்குத்தானே 


பெரிய அளவில்‌ உதவுகிறோம்‌? 


எங்கே அடித்தால்‌ வாய்திறக்க மாட்டார்கள்‌ என்பது அவருக்குத்‌ 
தெரியும்‌. மத்தியக்‌ கிழக்கின்‌ மூன்றாவது பெரிய எண்ணெய்‌ உற்பத்தி 
ஸ்தானம்‌ இராக்தான்‌ என்பதை முழு விழிப்புணர்வுடன்‌ சதாம்‌ 
அறிந்திருந்தார்‌. எந்தப்‌ பிரச்னை வந்தாலும்‌ இறுதி அஸ்திரமாக 
எண்ணெய்‌ தேய்த்துக்‌ குளிப்பாட்டிவிடலாம்‌ என்பதே அவரது 
சித்தாந்தம்‌. இது தொடர்பாக, மிகத்‌ தெளிவான - திட்டவட்டமான 
கணக்குகள்‌ அவருக்கு இருந்தன. அதிபருடன்‌ பல சந்தர்ப்பங்களில்‌ 
உட்கார்ந்து பேசி அதைப்‌ புரியவைத்திருக்கிறார்‌. அமெரிக்க உறவின்‌ 
அடிப்படை எண்ணெய்‌. அதேபோல யாருடன்‌ உறவு 
தேவைப்பட்டாலும்‌ அதே எண்ணெய்‌ உதவும்‌. 


செய்யவேண்டியதெல்லாம்‌ ஒன்றுதான்‌. உலகின்‌ தலைசிறந்த 
கம்பெனிகள்‌ இராக்‌ கிணறுகளுக்கு வந்து வேலை செய்யவேண்டும்‌. 


உடனடியாக அவர்‌ தன்னுடைய முதன்மை வர்த்தகம்‌ மற்றும்‌ 
வெளியுறவு ஆலோசகரை அழைத்து உத்தரவிட்டார்‌. நீ என்ன 
செய்வாயோ எனக்குத்‌ தெரியாது. உலகின்‌ தலைசிறந்த கம்பெனிகள்‌ 
இங்கே வந்து வேலைசெய்ய வேண்டும்‌. உயர்தொழில்நுட்பம்‌ 
வேண்டும்‌. சாத்தியமுள்ள அதிகபட்ச எண்ணெயை நாம்‌ எடுத்தாக 
வேண்டும்‌. 

அந்த அதிகாரி கள ஆய்வு மேற்கொண்டார்‌. அதே பணியில்‌ வேறு பல 
அதிகாரிகளும்‌ ஈடுபட்டார்கள்‌. இறுதியில்‌ சய்யீது அபூரிஷ்‌ என்கிற 
அதிகாரி பன்னிரண்டு பக்க அறிக்கை ஒன்றை சதாமுக்கு 
அனுப்பிவைத்தார்‌. 


'கஷ்டம்‌. மிகவும்‌ கஷ்டம்‌. இராக்கில்‌ இப்போது வேலை பார்க்கும்‌ 
நிறுவனங்கள்‌ எல்லாம்‌ தலைசிறந்தவை என்று சொல்லமுடியாது. 
தலைசிறந்த நிறுவனங்கள்‌ இங்கே வரத்‌ தயங்குகின்றன. அரசியல்‌ 
உறுதித்தன்மை இங்கே இல்லாதது அவர்களுக்கு அச்சமூட்டுகிறது. 
தவிரவும்‌ அதிகாரவர்க்கத்தின்‌ இடையூறுகள்‌ இருக்கும்‌ என்று 
அஞ்சுகிறார்கள்‌. சுதந்தரமாகப்‌ பணியாற்றமுடியாத நிலையில்‌ 
இராக்கை யாரும்‌ விரும்புவதாகத்‌ தெரியவில்லை." 


உண்மையில்‌ இப்படியொரு அறிக்கை தருவதற்கு மிகப்பெரிய தைரியம்‌ 
வேண்டும்‌. அதுவும்‌ சதாமிடம்‌. ஆனாலும்‌ அந்த அதிகாரி எதையும்‌ 


ஒளிக்காமல்‌ உண்மையைச்‌ சொன்னார்‌. 


சதாம்‌ சிந்தித்தார்‌. அந்த அதிகாரியை அழைத்துப்‌ பேசினார்‌. 


'நீங்கள்‌ சொல்வது புரிகிறது. ஒப்புக்கொள்கிறேன்‌. ஆனால்‌ எனக்குத்‌ 
தேவை இதுதான்‌ என்பதில்‌ எந்த மாற்றமும்‌ இல்லை. உலகில்‌ எல்லா 
நாடுகளிலுமே இதுதான்‌ நிலைமை. தலையீடு இருக்கத்தான்‌ செய்யும்‌. 
தனிப்பட்ட லாபங்கள்‌ பார்க்கிற வழக்கத்தை ஒழிக்க சாத்தியமில்லை. 
ஆனால்‌ உங்கள்‌ கடமை, அவர்களை நைச்சியமாகப்‌ பேசி 
அழைத்துவருவதுதான்‌. ஒவ்வொருவருக்கும்‌, ஒவ்வொன்றுக்கும்‌ ஒரு 
விலை இருக்கிறது. அதைக்‌ கொடுத்து நமக்கு உரியதைப்‌ 
பெறுவதுதான்‌ சரி. நீங்கள்‌ போகலாம்‌.' 


அந்த அதிகாரி வாயடைத்துப்‌ போய்விட்டார்‌. இப்படிப்‌ பேசக்கூடிய 
ஒருவரை அவர்‌ அதற்குமுன்‌ சந்தித்ததில்லை. எத்தனை வெளிப்படை! 
தவறு நடக்காது என்று வாய்வார்த்தைக்குக்‌ கூட சதாம்‌ 
சொல்லவில்லை. தவறுகள்‌ இருக்கத்தான்‌ செய்யும்‌. ஊழல்‌ 
சாத்தியங்களும்‌ உண்டுதான்‌. கமிஷன்‌, லஞ்சம்‌ எல்லாம்‌ 
வழக்கம்போலத்தான்‌. ஆனாலும்‌ எனக்குச்‌ சிறந்தவர்கள்‌ வேண்டும்‌. 


ராணுவத்துக்கு உரிய ஆயுதங்கள்‌, வாகனங்கள்‌, நவீன 
பயிற்சிகளுக்கான ஏற்பாடுகள்‌ போன்றவற்றைச்‌ செய்துமுடித்தபிறகு 
சதாம்‌ கவனம்‌ செலுத்த ஆரம்பித்த துறை, எண்ணெய்‌. இராக்கின்‌ 
கவசமே அதுதான்‌ என்பதில்‌ சதாம்‌ மிகத்‌ தெளிவாக இருந்தார்‌. 


7. கொஞ்சம்‌ எண்ணெய்‌, 


கொஞ்சம்‌ நெருப்பு 


இரண்டாம்‌ உலகப்போருக்கு முன்பு மத்தியக்‌ கிழக்கின்‌ எண்ணெய்‌ 
உற்பத்தி அப்படியொன்றும்‌ சிலாகிக்கத்‌ தகுந்ததாக இருக்கவில்லை. 
உலக எண்ணெய்‌ உற்பத்தியில்‌ ஐந்துக்கும்‌ குறைவான சதவீதத்தை 
மட்டுமே அங்கிருந்து பெறமுடிந்தது. எண்ணெய்‌ இருக்கிறது என்று 
தெரிந்தும்‌, எப்படி எடுப்பது என்று தெரியாத தொழில்நுட்பக்‌ 
குறைபாடுகளால்‌ இந்த நிலைமை. 


1949-50களில்‌ சவூதி அரேபியாவும்‌ குவைத்தும்‌ முதல்‌ முதலில்‌ 
விழித்துக்கொண்டன. அவர்கள்‌ தம்‌ தேசத்துக்குள்‌ அமெரிக்கா, 
பிரிட்டன்‌ போன்ற மேற்கத்திய தேசங்களை நுழைய அனுமதித்தார்கள்‌. 
மிகக்‌ குறுகிய காலத்தில்‌ அதிகபட்சம்‌ எண்ணெய்‌ உற்பத்தி 
செய்தார்கள்‌. க்ரூட்‌ ஆயில்‌. உயர்தரமான க்ரூட்‌ ஆயில்‌. உலகில்‌ வேறு 
எங்குமே அத்தனை சிறந்த தரத்தில்‌ எண்ணெய்‌ கிடைப்பது கஷ்டம்‌ 
என்று அத்தனை பேருமே சொன்னார்கள்‌. 


எடுத்த எண்ணெயை விற்பனை செய்ய ஐரோப்பா அவர்களுக்கு உகந்த 
இடமாக இருந்தது. குறிப்பாக மேற்கு ஐரோப்பா. யுத்த 
பாதிப்புகளிலிருந்து மீளும்‌ நடவடிக்கைகளில்‌ இறங்கியிருந்த 
ஐரோப்பிய தேசங்களுக்குத்‌ தேவையான பெட்ரோலிய மூலங்களை 
இந்த இரண்டு தேசங்களும்‌ வரிந்து கட்டிக்கொண்டு சப்ளை செய்தன. 
விளைவு, ஏராளமான பணப்புழக்கம்‌. 


இதைப்‌ பார்த்துதான்‌ இரானும்‌ இராக்கும்‌ விழித்துக்கொண்டன. 
தங்களது எண்ணெய்‌ வளத்தைச்‌ சரியாகப்‌ பயன்படுத்திக்கொள்ள முடிவு 
செய்து முழு மூச்சுடன்‌ பணியில்‌ இறங்கின. ஏராளமாக எண்ணெய்‌ 
எடுத்து உலகமெங்கும்‌ விற்றார்கள்‌. பணம்‌ பெருகியது. உண்மையில்‌ 
அந்தக்‌ காலகட்டத்தில்‌ ஐரோப்பிய தேசங்களைக்‌ காட்டிலும்‌ மத்தியக்‌ 
கிழக்கு நாடுகள்‌ வளமான தேசங்களாகக்‌ கருதப்பட்டன. பல 
நூற்றுக்கணக்கான எண்ணெய்‌ கம்பெனிகள்‌ மத்தியக்‌ கிழக்கைக்‌ கூறு 
போட்டுக்கொண்டு சம்பாதித்துக்கொண்டிருந்தன. 


இந்த எண்ணெய்‌ நிறுவனங்கள்‌, தாங்கள்‌ எடுக்கும்‌ ஒவ்வொரு டன்‌ 


எண்ணெய்க்கும்‌ முப்பதிலிருந்து முப்பத்தியேழு சதவீத ராயல்டி என்கிற 
அடிப்படையில்‌ அந்தந்த தேசங்களுக்கு வரி செலுத்திக்கொண்டிருக்கும்‌ 
வழக்கம்தான்‌ அப்போது இருந்தது. புரியும்படிச்‌ சொல்வதென்றால்‌, 
நூறு ரூபாய்‌ மதிப்புக்கு எண்ணெய்‌ எடுத்தால்‌ அதில்‌ முப்பதிலிருந்து 
முப்பத்தியேழு ரூபாய்‌ அரசுக்கு அளித்துவிட வேண்டும்‌. 


இரானும்‌ இராக்கும்‌ இந்த விஷயத்தில்‌ அவ்வளவாகத்‌ திருப்தி 
கொள்ளவில்லை. எண்ணெய்‌ வளம்‌ அபரிமிதமாக இருக்கிறது. நாம்‌ 
இன்னும்‌ கொஞ்சம்‌ லாபமடையலாமே என்று அந்த அரசுகள்‌ 
நினைத்தன. மற்ற தேசங்களுடனும்‌ பேசி இந்த ராயல்டி முறையை 
மாற்ற நினைத்தன. 


விளைவு, ராயல்டி முறை ஐம்பதுகளின்‌ இறுதியிலேயே 
ஒழிக்கப்பட்டுவிட்டது. பதிலுக்கு, எண்ணெய்‌ விற்பனையின்‌ லாபத்தில்‌ 
நிறுவனங்களுக்கும்‌ அரசுகளுக்கும்‌ சரிபாதி - அதாவது 50 - 50 சதவீதம்‌ 
என்று புதிய சட்டத்தை அத்தனை தேசங்களும்‌ அமல்படுத்தின. 
ஏற்றுக்கொள்ளும்‌ கம்பெனிகள்‌ தொடர்ந்து தொழில்‌ செய்யலாம்‌. 
முரண்டு பிடித்தால்‌ வெளியே போகவேண்டியதுதான்‌. வெயிட்டிங்‌ 
லிஸ்டில்‌ இன்னும்‌ பல நூறு நிறுவனங்கள்‌ தயாராக இருந்தன. 
வெளியே போக யார்‌ விரும்புவார்கள்‌? எனவே, எண்ணெய்‌ 
நிறுவனங்கள்‌ உற்பத்தியை மேலும்‌ அதிகரிக்க முடிவு செய்து நவீன 
தொழில்நுட்பங்களை மேலும்‌ மேலும்‌ கொண்டு வந்து குவித்தன. 
நிறைய எண்ணெய்‌. நிறைய வியாபாரம்‌. நிறைய லாபம்‌. லாபத்தில்‌ 
பாதி அரசுகளுக்கு. 

இதனால்‌ அரசாங்கங்களின்‌ வருமானம்‌ கற்பனை செய்யமுடியாத 
அளவுக்கு அதிகரித்தது. 1951ம்‌ ஆண்டு இராக்‌ அரசின்‌ எண்ணெய்‌ 
வருமானம்‌ சுமார்‌ இருபது மில்லியன்‌ டாலராக இருந்தது. 1953ம்‌ ஆண்டு 
இந்தத்‌ தொகை எழுபது மில்லியனாக உயர்ந்தது. இரண்டாம்‌ 
உலகப்போர்‌ தொடங்குவதற்கு முந்தைய ஆண்டு சவூதி அரேபியாவின்‌ 
எண்ணெய்‌ வருமானம்‌ வெறும்‌ ஐந்து லட்சம்‌ டாலர்தான்‌. ஆனால்‌ 
1950ம்‌ ஆண்டு அவர்கள்‌ ஐம்பது மில்லியன்‌ டாலர்‌ வருமானத்தையும்‌ 
அதற்கு அடுத்த வருடம்‌ இருநூறு மில்லியன்‌ டாலரையும்‌ சம்பாதித்தது. 


இந்த வருமானம்‌, இந்த தேசங்களின்‌ குணத்தையும்‌, விளைவாக 
நடவடிக்கைகளையும்‌ வெகுவாக மாற்றியது. மத்தியக்‌ கிழக்கு நாடுகள்‌ 
சட்டென்று தங்கள்‌ ஏழைமைக்‌ கோலத்தை உதறிவிட்டுப்‌ பணக்கார 
முகம்‌ கொண்டன. நவீன சாலைகளும்‌ பள்ளிக்கூடங்களும்‌ அதி நவீன 


மருத்துவமனைகளும்‌ அரசாங்கங்களால்‌ கட்டப்பட்டன. மக்களின்‌ 
அடிப்படை வருமானம்‌ உயர்ந்தது. வாழ்க்கை முறையில்‌ மேற்கத்திய 
பாதிப்பு ஏற்படத்‌ தொடங்கியது. கேளிக்கைகள்‌ அதிகரித்தன. 


குறிப்பாக, இரான்‌, சவூதி அரேபியா தவிர மற்ற தேசங்களின்‌ மக்கள்‌ 
தொகை மிகவும்‌ குறைவு என்கிறபடியால்‌ அந்த அரசாங்கங்களால்‌ 
மிகவும்‌ தாராளமாகவே சலுகைகளை அள்ளித்தர முடிந்தது. எல்லாம்‌ 
எண்ணெய்‌ புண்ணியம்‌. 


இந்த வளமை என்கிற அம்சம்‌, அனைத்து மத்தியக்‌ கிழக்கு 
தேசங்களுக்குமே பொதுவானது என்றாலும்‌, அதிக வளமை என்கிற 
விஷயத்தில்‌ குவைத்‌ பிற தேசங்கள்‌ அனைத்தையுமே சற்றுப்‌ 
பொறாமைப்பட வைத்தது. அந்த நாட்டின்‌ அப்போதைய மொத்த 
மக்கள்‌ தொகையே இரண்டு லட்சத்துக்குச்‌ சற்று குறைவு. அதே சமயம்‌ 
குவைத்‌ உற்பத்தி செய்த பெட்ரோலியம்‌, மற்ற தேசங்கள்‌ உற்பத்தி 
செய்த அளவுக்குச்‌ சமமாகவோ, சமயத்தில்‌ அதிகமாகவோ 
இருந்தபடியால்‌ இந்தப்‌ பொறாமை. 


இதுதான்‌, குவைத்தை ஆக்கிரமிக்க இராக்‌ தொடர்ந்து விரும்பி வந்ததன்‌ 
முக்கியக்‌ காரணம்‌. இராக்கின்‌ தெற்கு எல்லையில்‌ 
ஒட்டிக்கொண்டிருக்கும்‌ ஒரு ஸ்டிக்கர்‌ பொட்டு சைஸ்‌ தேசம்‌ அது. 
இராக்கின்‌ முதல்‌ புரட்சியாளரான அப்துல்‌ கரீம்‌ காசிம்‌ தொடங்கி சதாம்‌ 
வரைக்கும்‌ இந்த குவைத்‌ காதல்‌ தொடர்ந்து வந்திருக்கிறது. 

ஆனால்‌ குவைத்துக்கும்‌ பிரிட்டனுக்கும்‌ ஓர்‌ ஒப்பந்தம்‌ இருந்தது. 
ஆங்கிலோ - குவைத்‌ ஒப்பந்தம்‌ என்று அதற்குப்‌ பெயர்‌. 1899ம்‌ 
ஆண்டிலிருந்து அமலில்‌ இருக்கும்‌ ஒப்பந்தம்‌. பெயருக்குத்தான்‌ 
ஒப்பந்தம்‌ என்று சொல்லவேண்டும்‌. உண்மையில்‌ குவைத்‌ அப்போது 
ஒரு குட்டி பிரிட்டன்‌ காலனியாகத்தான்‌ இருந்தது. பெரிய அளவில்‌ 
கொள்கை முடிவுகள்‌ எடுக்கிற விஷயத்தில்‌ பிரிட்டன்‌ தான்‌ குவைத்தின்‌ 
தலையெழுத்தைத்‌ தீர்மானித்துக்கொண்டிருந்தது. குவைத்துக்கென்று 
ஒரு மன்னர்‌ உண்டு. அமைச்சர்கள்‌ உண்டு. அதிகாரிகள்‌ உண்டு. 
பாராளுமன்றம்‌ உண்டு. எல்லாம்‌ உண்டு. ஆனாலும்‌ லகான்‌, பிரிட்டன்‌ 


கையில்‌ இருந்தது. 


தன்னால்‌ சுயமாகச்‌ செயல்பட முடியாது என்கிற எண்ணம்‌ குவைத்தின்‌ 
எமிருக்கு இருந்ததுதான்‌ காரணம்‌. அதிகாரிகளின்‌ கல்வி மற்றும்‌ 
அனுபவம்‌ சிலாகிக்கும்படியானதாக இல்லை. எல்லாரும்‌ 
அரைவேக்காடு. தவிரவும்‌ பிரிட்டன்‌ போன்ற ஒரு வல்லரசின்‌ 


போர்வைக்குள்‌ இருப்பது அக்கம்பக்கத்து ராட்சசர்களின்‌ 
அபாயத்திலிருந்து காப்பாற்றும்‌ என்றும்‌ அவர்கள்‌ நினைத்தார்கள்‌. 
எண்ணெய்‌ கிடைக்கிறது. பிரிட்டன்‌ அதிகம்‌ சம்பாதிக்கிறது. 
அவ்வளவுதானே? தனக்குரிய பணம்‌ வந்துவிடுகிறதல்லவா? அது 
போதும்‌. புலிகளின்‌ வாலாக இருப்பதைக்‌ காட்டிலும்‌ புழுவின்‌ 
தலையாக இருந்துவிட்டுப்‌ போவதில்‌ எந்தப்‌ பிரச்னையும்‌ இல்லை. 


1961 வரை இந்த நிலைமைதான்‌ நீடித்தது. அதற்குப்‌ பிறகுதான்‌ 
குவைத்துக்கு சுயமாகச்‌ செயல்படும்‌ விருப்பம்‌ வந்தது. பிரிட்டனின்‌ 
பிடியிலிருந்து விடுபட விரும்பினார்கள்‌. ஒப்பந்தத்தை ரத்து செய்ய 
அவர்கள்‌ முன்வந்தபோது இங்கே இராக்‌ அதிபர்‌ அப்துல்‌ கரீம்‌ காசிம்‌ 
குவைத்தைத்‌ தன்னுடன்‌ இணைத்துக்கொள்ள ஆர்வம்‌ காட்ட 
ஆரம்பித்தார்‌. 

மிகுந்த புத்திசாலித்தனமாக இதற்கு பிரிட்டனின்‌ உதவியை அவர்‌ 
கேட்டார்‌. அடிபட்ட பிரிட்டன்‌. சற்றும்‌ எதிர்பாராத நிலையில்‌ 
குவைத்துடனான நூற்றாண்டு கால ஒப்பந்தம்‌ முறிந்துவிட்ட கடுப்பில்‌ 
இருந்த பிரிட்டன்‌. 

ஆகவே படை திரட்டிக்கொண்டு அவர்கள்‌ குவைத்‌ எல்லைக்கு வந்து 
உட்கார்ந்துவிட்டார்கள்‌. 


குவைத்‌ முதல்‌ முதலில்‌ தன்மானத்துடன்‌ எதிர்த்து நிற்கத்‌ துணிந்தது 
அப்போதுதான்‌. பிரிட்டனின்‌ காலனியாக இருக்க விரும்பவில்லை 
என்றால்‌ இராக்கின்‌ இன்னொரு மாவட்டமாக இருந்துவிட்டுப்‌ 
போவதில்‌ மட்டும்‌ என்ன லாபம்‌? எப்போதும்‌ யாரோ ஒருவர்‌ 
கொள்ளையடிக்கத்‌ தயாராக வரிந்துகட்டிக்கொண்டுதான்‌ 
இருக்கிறார்கள்‌. எதற்கு அன்னியர்களை அனுமதிக்கவேண்டும்‌? இனி 
தனியாவர்த்தனம்தான்‌ என்று முடிவு செய்து எதிர்த்தார்கள்‌. 


இரண்டு மாதகாலம்‌ அவர்கள்‌ மிகத்‌ திறமையாக பிரிட்டனின்‌ 
படைகளைச்‌ சமாளித்தார்கள்‌. பிரிட்டன்‌ அரசுக்கே இந்த அடிதடி 
அபத்தமாக இருந்தது. ஏற்கெனவே சூயஸ்‌ விவகாரத்தில்‌ எகிப்திடம்‌ 
மூக்கு உடைபட்டு நின்ற பிரிட்டன்‌. மீண்டும்‌ அவமானப்படத்தான்‌ 
வேண்டுமா என்று நினைத்தார்களோ என்னமோ. டம்மியாக வேறொரு 
அரபு லீக்‌ படையைக்‌ கொண்டுவந்து வைத்துவிட்டு விலகிக்‌ 


கொண்டுவிட்டார்கள்‌. 


அரபு தேசங்கள்‌ அனைத்தும்‌ குவைத்தின்‌ வீரத்தை கவனித்தன. 


திடீரென்று பிறந்த வீரம்தான்‌ அது. எதிர்த்து நிற்கும்‌ வீரம்‌. சுதந்தர 
தாகம்‌. தவிரவும்‌ யாருமே எதிர்பாராத வகையில்‌ பனிப்போர்‌ காலத்தில்‌ 
எந்தக்‌ கட்சியிலும்‌ சாராமல்‌ நடுநிலைமை எடுத்த விதம்‌. கையோடு 
சோவியத்‌ யூனியனுடன்வேறு அரசியல்‌ ரீதியிலான நல்லுறவு 


கொண்டுவிட்டார்கள்‌. 


எண்ணெய்‌ கையில்‌ இருக்கும்‌ தேசங்களை யாராலும்‌ பெரிய அளவில்‌ 
பகைத்துக்கொள்ளவோ, முட்டி மோதவோ முடியவில்லை. அமெரிக்கா, 
பிரிட்டன்‌, பிரான்ஸ்‌, சோவியத்‌ யூனியன்‌ என்று அத்தனை பெரிய 
தலைகளும்‌ பல்லுக்குள்‌ முணுமுணுத்துக்கொண்டு, 
பார்த்துக்கொண்டிருந்தன. 


0 


எல்லாம்‌ அரசியல்‌. எல்லாம்‌ எண்ணெய்‌. எல்லாம்‌ பணம்‌. அறுபதுகளில்‌ 
இன்னொரு மிக முக்கியத்‌ திருப்பம்‌ நேர்ந்தது. மத்தியக்‌ கிழக்கு 
முழுவதும்‌ பல எண்ணெய்‌ கம்பெனிகள்‌ சடாரென்று விலைக்குறைப்பில்‌ 
இறங்கின. வர்த்தகப்‌ போட்டிகளைச்‌ சமாளிப்பதற்காக 
மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை இது. இதன்‌ தொடக்கம்‌, 1959ம்‌ 
ஆண்டு நடந்தது. குவைத்திலும்‌ சவூதி அரேபியாவிலும்‌ இரண்டு 
மிகப்பெரிய எண்ணெய்‌ நிறுவனங்கள்‌ அந்த ஒரே வருடத்தில்‌ இரண்டு 
முறை விலையைக்‌ குறைத்தன. அதன்மூலம்‌ ஏகப்பட்ட ஆர்டர்கள்‌ 
அவர்களுக்குக்‌ கிடைத்தன. 


இது, மத்தியக்‌ கிழக்குக்கு வெளியே பிற தேசங்களில்‌ எண்ணெய்‌ 
எடுத்துக்கொண்டிருந்த நிறுவனங்களின்‌ வயிற்றில்‌ புளியைக்‌ கரைத்தது. 
வெனிசூலாவில்‌ ஒரு நிறுவனம்‌ அடிமாட்டு ரேட்‌ நிர்ணயித்து ஓர்‌ 
அதிரடிப்‌ புரட்சியைச்‌ செய்து காண்பித்தது. அதைப்‌ பார்த்துப்‌ பல்வேறு 
மத்தியக்‌ கிழக்கு எண்ணெய்‌ நிறுவனங்கள்‌ தாங்களும்‌ தரத்தையும்‌ 
விலையையும்‌ போட்டி போட்டுக்கொண்டு குறைத்தன. 


மிரண்டுபோய்விட்டன சம்பந்தப்பட்ட அரசுகள்‌. உடனடியாக இராக்‌, 
சவூதி அரேபியா, குவைத்‌, இரான்‌, வெனிசூலா அரசுகள்‌ ஒன்று சேர்ந்து 
'பெட்ரோலிய ஏற்றுமதி செய்யும்‌ தேசங்களின்‌ கூட்டமைப்பு' 
(Organization of Petroleum Exporting Countries - OPEC) ஒன்றைத்‌ 
தொடங்கின. எண்ணெய்‌ நிறுவனங்களின்‌ கழுத்தில்‌ துண்டைச்‌ சுற்றி 
மிரட்டினார்கள்‌. ஒழுங்கு மரியாதையாக நடந்துகொள்ளுங்கள்‌. என்ன 
செய்வதென்றாலும்‌ அரசாங்கத்தின்‌ அனுமதியோடுதான்‌ 


செய்யவேண்டும்‌. 


நிறுவனங்கள்‌ கச்சா எண்ணெயின்‌ விலையைக்‌ குறைக்கும்போது 
அரசுகளின்‌ லாப அளவு குறைந்துவிடுகிறதல்லவா? அதுதான்‌ காரணம்‌. 


இது ஒரு நல்ல நடவடிக்கைதான்‌ என்று எண்ணெய்‌ தேசங்கள்‌ கருதின. 
ஆனால்‌, அமைப்பு உருவாக்குவதில்‌ இருந்த ஜோர்‌, நடைமுறையில்‌ 
இல்லாமல்‌ போய்விட்டது. ஏமாற்றும்‌ நிறுவனங்களை அவர்களால்‌ 
கட்டுப்படுத்த முடியவில்லை. பல நிறுவனங்கள்‌, உயரதிகாரிகளுக்கு 
லஞ்சம்‌ கொடுத்து காரியத்தைச்‌ சாதித்துக்கொள்ள ஆரம்பித்துவிட்டன. 
எண்ணெய்‌ விலை கச்சாமுச்சாவென்று ஏறுவதும்‌ இறங்குவதுமாக 


இருந்தது. 


இராக்கில்‌ நிலவரம்‌ மிகவும்‌ மோசமாகிக்‌ கொண்டிருந்தது. எண்ணெயை 
வைத்துக்கொண்டு என்ன வேண்டுமானாலும்‌ சாதித்துக்கொள்ளலாம்‌ 
என்று சதாம்‌ கணக்குப்‌ போட்டுக்கொண்டிருக்க, அந்த அடிப்படை 
வருமான வழியே ஆட்டம்‌ காணும்‌ நிலைமைக்குப்‌ 
போய்க்கொண்டிருந்தது. 


சதாம்‌ என்ன செய்யலாம்‌ என்று யோசித்தார்‌. 1971ம்‌ ஆண்டு நிலைமை 
மிகவும்‌ கட்டுக்கடங்காமல்‌ போய்விட்டது. வேறு வழியில்லை. ஓர்‌ 
அதிரடி நடவடிக்கை மட்டுமே எண்ணெயையும்‌ இராக்கையும்‌ 
காப்பாற்றும்‌ என்று முடிவு செய்து 1972ம்‌ ஆண்டு இராக்கின்‌ எண்ணெய்‌ 
உற்பத்தியை தேசியமயமாக்கிவிட்டார்‌. 


யாருமே எதிர்பார்க்கவில்லை. அத்தனை தேசங்களும்‌ அதிர்ச்சியின்‌ 
உச்சத்துக்குச்‌ சென்றன. எண்ணெய்‌ நிறுவனங்களெல்லாம்‌ தலையில்‌ 
துண்டைப்‌ போட்டுக்கொண்டன. இராக்குக்கு எந்த ஒத்துழைப்பும்‌ 
தரக்கூடாது என்று அந்தந்த நிறுவனங்கள்‌ தம்‌ நாட்டு அரசுகளை 
நெருக்கடி கொடுக்கச்‌ சொல்லி வற்புறுத்தின. 


ஒரு பக்கம்‌ சோவியத்‌ ரஷ்யாவுடன்‌ நல்லுறவு, ஆயுத ஒப்பந்தம்‌. 
இன்னொரு பக்கம்‌ எண்ணெய்‌ நிறுவனங்களை நாட்டுடைமை ஆக்கும்‌ 
நடவடிக்கை. என்ன நடக்கிறது இராக்கில்‌? 


அமெரிக்காவுக்குக்‌ கவலை வந்துவிட்டது. இராக்‌ கம்யூனிச டிரெஸ்‌ 
போட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறதா? சி.ஐ.ஏவுக்கு மீண்டும்‌ தலை 
வலிக்க ஆரம்பித்துவிட்டது. ஆனால்‌ சதாம்‌ தெளிவாக இருந்தார்‌. 
அமெரிக்க அரசுடன்‌ அப்போதும்‌ சுமுக உறவுதான்‌ கொண்டிருந்தார்‌. 
அன்பொழுகப்‌ பேச்சு. ஆனால்‌ ஓர்‌ எல்லைக்குட்பட்ட அன்பு. உனக்கு 
நான்‌ நண்பன்‌ தான்‌. ஆனால்‌ வேறு நட்புகளும்‌ எனக்கு உண்டு என்கிற 


தெளிவான எல்லைக்கோடு. 


அமெரிக்காவால்‌ ஒன்றும்‌ செய்யமுடியவில்லை. எப்படி இராக்‌ 
தன்னுடன்‌ உறவு கொண்டிருக்கிறதோ, அதேபோலவே தன்னுடைய 
இன்னொரு நட்பு தேசமான இரானுடனும்‌ அகலாது அணுகாத நட்புறவு 
வைத்திருக்கிறது. பக்கத்து தேசமான இரான்‌. அங்கும்‌ எண்ணெய்தான்‌ 
பிரதானம்‌. அங்கும்‌ இதே விலைக்‌ குறைப்பு அடாவடிகள்‌ 
நடந்துகொண்டுதான்‌ இருக்கின்றன. ஆனாலும்‌ இரான்‌ மன்னர்‌ ஷா 
முகம்மது ரெஸா பாலவி நாட்டுடைமை என்றெல்லாம்‌ சிந்திக்கவில்லை. 
அப்படியே சிந்தித்தாலும்‌ அமெரிக்காவைக்‌ கேட்காமல்‌ மூச்சாகூடப்‌ 


போகமாட்டார்‌. 


இராக்கிலேயே கூட அதிபர்‌ பக்ர்‌ கொஞ்சம்‌ சாது மாதிரிதான்‌ 
தெரிகிறார்‌. ஆனால்‌ அவர்‌ எந்த விஷயத்திலும்‌ பட்டுக்கொள்வதே 
இல்லையே? புரியாமல்‌ குழம்பினார்கள்‌. 


உண்மையிலேயே இராக்‌ அதிபர்‌ ஒரு பொம்மையாகத்தான்‌ இருந்தார்‌. 
ஆண்டுகொண்டிருந்தது, துணை அதிபர்‌ சதாம்தான்‌. அவருக்கு 
அளிக்கப்பட்ட பொறுப்புகள்‌, பதவிகள்‌ ஒரு பக்கம்‌ என்றால்‌, அவரே 
எடுத்துக்கொண்ட பதவிகள்தான்‌ அதிகம்‌. ஒரு செயல்வீரராக அவர்‌ 
இராக்கில்‌ பெற்றிருந்த பிம்பம்‌ அப்போது மிகப்‌ பெரிது. 
ஸ்திரத்தன்மையற்ற ஆட்சி என்கிற கெட்டபெயரைப்‌ போக்குவது 
அவரது செயல்திட்டங்களுள்‌ முதன்மையாக இருந்தது. ராணுவம்‌, 
எண்ணெய்‌, நகர அபிவிருத்தி, விவசாயம்‌, வெளிவர்த்தகம்‌, சாலைகள்‌ 
என்று ஒவ்வொரு துறையையும்‌ வரிசையாகக்‌ கையில்‌ 


எடுத்துக்கொண்டு செப்பனிடத்‌ தொடங்கியிருந்தார்‌. 


சதாம்‌ தேசத்துக்கு நல்லதுதான்‌ செய்கிறார்‌ என்று அதிபர்‌ 
நினைத்ததால்‌, அவரது எந்த முடிவுக்கும்‌ அவர்‌ குறுக்கே நிற்கவில்லை. 
உண்மையில்‌ அவர்‌ சதாமின்‌ ரசிகராகவே மாறியிருந்தார்‌. ஆகவே, 
அமெரிக்காவோ, சோவியத்‌ ரஷ்யாவோ வேறு எந்த தேசமோ 
இராக்குடன்‌ எது குறித்தாவது கலந்தாலோசிக்க விரும்பினால்‌, 
அதிபரை அல்ல; துணை அதிபர்‌ சதாமைத்தான்‌ 
தொடர்புகொண்டார்கள்‌. இராக்கின்‌ முகமே அவர்தான்‌ என்று 


ஆகிப்போனது. 
0 


கடும்‌ எதிர்ப்புகளுக்கு இடையே எண்ணெய்‌ நிறுவனங்களை 


தேசியமயமாக்கியபிறகு இராக்கின்‌ ஆண்டு வருமானம்‌ கணிசமாக 
அதிகரித்தது. 1972ம்‌ ஆண்டு 584 மில்லியன்‌ டாலராக இருந்த தொகை, 
1974ம்‌ ஆண்டு ஏழரை பில்லியன்‌ டாலர்‌ அளவுக்கு கிடுகிடு வளர்ச்சி 
கண்டது. 

சதாம்‌ இதனை மிகக்‌ கூர்மையாக கவனித்துக்‌ குறித்துக்கொண்டார்‌. 
இராக்கின்‌ திட அடையாளம்‌ சதாம்‌. திரவ அடையாளம்‌, கச்சா 
எண்ணெய்‌. இரண்டும்‌ ஒழுங்காக இருக்கும்வரைதான்‌ தேசம்‌ 
சுபீட்சமாக இருக்கும்‌. 


சரி, ஒரு ஆட்டம்‌ ஆடிவிடலாம்‌ என்று அப்போதுதான்‌ அவர்‌ 
முழுத்தீர்மானத்துக்கு வந்தார்‌. 


8. எண்ணெய்‌ நாட்டுடைமை, 


இராக்‌ அரபுடைமை 


பொதுவாக மத்தியக்‌ கிழக்கில்‌ இருக்கிற தேசங்கள்‌ அனைத்தையும்‌ 
அரபு தேசங்கள்‌ என்று சொல்வது வழக்கம்‌. இப்படிச்‌ சொல்வதில்‌ 
தவறில்லை. அரபுகள்தாம்‌ அங்கே மெஜாரிடி மக்கள்‌. ஆனாலும்‌ 
அரேபியரல்லாத பல ஆதி இனத்தவரும்‌ கணிசமான அளவில்‌ 
இருக்கிறார்கள்‌. 


இராக்கில்‌ சுமார்‌ எழுபத்தைந்து சதவீதம்‌ பேர்‌ அரேபியர்கள்தாம்‌. குர்த்‌ 
இனத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ சுமார்‌ பதினைந்து சதவீதம்‌ பேர்‌ 
இருக்கிறார்கள்‌. இவர்களைத்‌ தவிர அசிரியன்கள்‌ (As5yrian5), 
துர்க்மேனியர்கள்‌, பெர்சியர்கள்‌, ஆர்மீனியர்கள்‌, மார்ஷ்‌ அரபுகள்‌ என்று 
சொல்லப்படும்‌ படு ஆதிவாசி மக்கள்‌ என்று ஏகப்பட்ட இனப்பிரிவினர்‌ 
அங்கே உண்டு. ஒவ்வொருவருக்கும்‌ வேறு வேறு கலாசாரப்‌ பின்புலம்‌ 
உண்டு. சாப்பிடும்‌ உணவு, உடை உடுத்தும்‌ ஸ்டைல்‌, பேசும்‌ மொழி, 
நடந்துகொள்ளும்‌ விதம்‌ எல்லாமே ஒன்றுக்கொன்று 
தொடர்பில்லாதவை. 


ஆதி நாகரிகம்‌ தோன்றிய பூமியல்லவா? எல்லாவித மக்கள்‌ 
இனத்துக்கும்‌ கொஞ்சம்‌ சாம்பிள்‌ மிச்சம்‌ இருக்கும்‌ தேசமாக இராக்‌ 
இருக்கிறது. 


பாத்‌ கட்சி ஆட்சிக்கு வந்தபோது, அவர்கள்‌ மேற்கொண்ட 
செயல்திட்டங்களில்‌ ஒன்று, இராக்கை அரபுமயமாக்குவது. கிட்டத்தட்ட 
இங்கே பா.ஜ.கவினரின்‌ ஹிந்துத்வா சித்தாந்தம்‌ போன்றது அது. 
இங்கே ஒரு சதாம்‌ உசேன்‌ இல்லாததால்‌ ஹிந்துத்வாவால்‌ பெரிய 
ஆபத்து இப்போதைக்கு இல்லாமல்‌ இருக்கிறது. ஆனால்‌ இராக்கில்‌ 
சதாம்‌ ஒரு திட்டத்தைக்‌ கையில்‌ எடுத்தால்‌ முடிக்காமல்‌ விடக்கூடிய 
மனிதர்‌ இல்லை என்பதுதான்‌ பிரச்னை. 


இராக்கின்‌ பெரிய மைனாரிடிகளான குர்த்‌ இனத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
இதை மிகக்‌ கடுமையாக எதிர்த்துக்கொண்டிருந்தார்கள்‌. ஏற்கெனவே 
தமக்கெனத்‌ தனி நாடு கேட்டுக்கொண்டிருந்தவர்கள்‌ அவர்கள்‌. 
குர்திஸ்தான்‌ என்று பெயர்‌ கூட ரெடி. தவிரவும்‌ ஒவ்வொரு 


ஆட்சியாளர்களின்‌ காலகட்டத்திலும்‌ தமது தனி நாடு 
கோரிக்கைக்காகக்‌ கொடி பிடித்து, வாக்குறுதிகள்‌ வழங்கப்பட்டு, 
தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வந்திருப்பவர்கள்‌. 

சொல்லப்போனால்‌ முதல்‌ உலகப்போர்‌ முடிவிலேயே குர்திஸ்தான்‌ 
உருவாகியிருக்க வேண்டும்‌. அதற்கான வாக்குறுதிகளெல்லாம்‌ 
வழங்கப்பட்டு, ஓர்‌ ஒப்பந்தம்‌ கூடப்‌ போட்டார்கள்‌. பிரிட்டன்‌ கூட்டணி 
நாடுகளுக்கும்‌ துருக்கிய ஒட்டாமான்‌ பேரரசுக்கும்‌ இடையில்‌ ஏற்பட்ட 
ஒப்பந்தம்‌. 1ரeaty of Sevres (Sevres என்பது பிரான்ஸில்‌ பாரிசுக்கு 
அருகே இருக்கும்‌ ஓரிடம்‌. அங்கு எழுதப்பட்ட ஒப்பந்தம்‌ என்பதால்‌ 
இப்பெயர்‌.) ஷரத்துகளில்‌ அது ஒரு மிக முக்கிய அங்கமும்‌ கூட. 


ஆனால்‌ துருக்கி தேசியவாதிகள்‌ அந்த ஒப்பந்தத்தை 
நிராகரித்துவிட்டார்கள்‌. குர்திஸ்தான்‌ சாத்தியமே இல்லை என்று 
சொல்லிவிட்டார்கள்‌. ஆகவே, அப்போது அது கிடப்பில்‌ 
போடப்பட்டது. (உலகப்போருக்குப்‌ பிறகு மத்தியக்‌ கிழக்கு 
முழுவதையுமே பிரிட்டனும்‌ பிரான்சும்தான்‌ கூறு போட்டுக்கொண்டு 
அதிகாரம்‌ செலுத்திவந்தன. கொஞ்சம்‌ கொஞ்சமாகத்தான்‌ ஒவ்வொரு 
நாடுகளாக சுதந்தரமல்ல - விடுதலை பெற்றன.) 


குர்த்‌ இனத்தவர்கள்‌ என்ன செய்யலாம்‌ என்று யோசித்தார்கள்‌. உலகப்‌ 
போருக்குப்‌ பின்‌ அந்தப்‌ பிராந்தியம்‌ பிரிட்டனின்‌ ஆளுகைக்கு 
உட்பட்டிருந்தது. பிரிட்டன்‌ ஒருபோதும்‌ தங்களுக்குச்‌ சுதந்தரமும்‌ தனி 
நாடும்‌ தராது என்று அவர்களுக்குத்‌ தெரிந்திருந்தது. கடுப்பேறிய 
நிலையில்‌, ஷேக்‌ மம்மூத்‌ ஹஃமீத்‌ (Shaikh Mahmoud Hafid) என்கிற குர்த்‌ 
இனத்‌ தலைவரின்‌ கீழ்‌ அணிதிரண்டு, ஒரு திடீர்‌ அரசாங்கத்தை 
ஏற்படுத்திவிட்டார்கள்‌. அரசாங்கத்தை ஏற்படுத்திவிட்டுச்‌ சும்மா 
இருக்கமுடியாதல்லவா? ஆகவே பிரிட்டனுக்கு எதிராக இரண்டு முறை 
புரட்சி செய்து பார்த்தார்கள்‌. அவர்களை அடக்கி ஒடுக்கி உட்கார 
வைக்க பிரிட்டனுக்கு இரண்டு வருடங்கள்‌ தேவைப்பட்டன. 


நிறைய உயிர்ச்‌ சேதங்கள்‌, குடியிருப்புப்‌ பகுதி நாசம்‌, உணவுப்‌ பஞ்சம்‌ 
என்று எத்தனைக்‌ கஷ்டங்கள்‌ உண்டோ, அத்தனையும்‌ பட்டுவிட்டு 
ஒடுங்கிவிட்டார்கள்‌ குர்த்‌ இனத்தவர்கள்‌. 


கொஞ்ச காலம்‌ கழித்து, பிரிட்டனின்‌ ஆளுகைக்கு உட்பட்ட தனி தேசம்‌ 
என்றாவது அந்தஸ்து கொடுங்கள்‌ என்று கேட்டு மீண்டும்‌ போராடத்‌ 
தொடங்கினார்கள்‌. அரசியல்‌ காய்கள்‌ நகரும்‌ விதத்தைப்‌ பொறுத்தே 
இம்மாதிரியான கோரிக்கைகள்‌ நிறைவேற்றப்படுவதும்‌ கிடப்பில்‌ 


போடப்படுவதும்‌ நடக்கும்‌. இது வழக்கம்‌. 


குர்த்‌ இனத்தவர்களுக்கும்‌ ஒரு சுமாரான நல்லகாலம்‌ பிறப்பதற்கான 
வாய்ப்பு 1922ம்‌ ஆண்டு வந்தது. பிரிட்டன்‌, ஒரு குர்த்‌ அரசாங்கம்‌ 
அமைவதற்கு அரை மனத்துடன்‌ அப்போது சம்மதம்‌ சொன்னது. 
காரணமில்லாமல்‌ இல்லை. குர்த்கள்‌ கேட்ட குர்திஸ்தான்‌ என்பது 
இராக்கின்‌ வடக்கு எல்லைப்‌ பகுதியையும்‌ சிரியா, துருக்கி மற்றும்‌ 
இரானின்‌ கொஞ்ச நிலத்தையும்‌ உள்ளடக்கிய எல்லைக்கோட்டை 
வரையறுப்பது. இராக்‌ மற்றும்‌ துருக்கியின்‌ பகுதிகள்‌ இதில்‌ அதிகம்‌ 


(பார்க்க - வரைபடம்‌). 


உலகப்போருக்குப்‌ பின்னும்‌ பிரிட்டனுக்கு துருக்கியால்‌ அங்கொன்றும்‌ 
இங்கொன்றுமாகத்‌ தொல்லைகள்‌ இருந்துகொண்டே இருந்தது. 
எல்லாமே எல்லைத்‌ தொல்லைகள்‌. குர்திஸ்தான்‌ உருவானால்‌, 
துருக்கியர்களின்‌ வாலை ஒட்ட நறுக்கும்‌ பொறுப்பை அந்தப்‌ புதிய 
அரசிடம்‌ கொடுத்துவிடலாம்‌ என்று கணக்கிட்டது பிரிட்டன்‌. 


ஷேக்‌ மம்மூத்‌ சந்தோஷமாகச்‌ சம்மதித்தார்‌. குர்திஸ்தான்‌ 
உருவாகிவிட்டதாக அறிவித்து, தானே அதன்‌ மன்னர்‌ என்றும்‌ 
சிம்மாசனத்தில்‌ ஏறி உட்கார்ந்தார்‌. 

இதெல்லாம்‌ வெகுகாலம்‌ நீடிக்கவில்லை. 1932ம்‌ ஆண்டு இராக்‌ 
சுதந்தரமடைந்துவிடும்‌ என்பது தெரிந்தவுடனேயே குர்த்‌ தலைவர்கள்‌ 
கலவரமாகிப்‌ போனார்கள்‌. இராக்கின்‌ சுதந்தரத்துக்காக பிரிட்டனிடம்‌ 
பேசி, நடையாய்‌ நடந்து, காரியத்தைச்‌ சாதித்துக்‌ கொடுத்தவர்‌ 
அப்போதைய சவூதி அரேபிய மன்னரான முதலாம்‌ ஃபைஸல்‌. 


வரைந்த எல்லைக்கோடுகளின்படி சுதந்தர இராக்‌ என்பது 
குர்திஸ்தானையும்‌ உள்ளடக்கியது. ஆயினும்‌ குர்திஸ்தான்‌ அரசாங்கம்‌, 
இராக்கின்‌ ஆளுமையை ஏற்று, இராக்குக்குள்‌ ஒரு சுயாட்சி பெற்ற 
பிராந்தியமாக இயங்கச்‌ சம்மதித்தது. அப்படித்தான்‌ கொஞ்சகாலம்‌ 
இயங்கியும்‌ வந்தார்கள்‌. 

ஆனால்‌, தொடர்ந்த புறக்கணிப்புகள்‌, மாற்றாந்தாய்‌ மனப்பான்மை, 
வளர்ச்சியற்ற நிலைமை எல்லாம்‌ சேர்ந்து அவர்களைச்‌ சோர்வடையச்‌ 
செய்துவிட்டன. சோர்வின்‌ விளைவு கிளர்ச்சி. கிளர்ச்சியின்‌ பரிமாணம்‌, 


புரட்சி. புரட்சியின்‌ இறுதியில்‌ உயிர்ப்பலிகள்‌. 


தமது சரித்திரம்‌ முழுவதும்‌ குர்த்‌ இனத்தவர்கள்‌ இப்படிப்பட்ட அவல 


வாழ்க்கையையே இராக்கில்‌ வாழ்ந்துவந்திருக்கிறார்கள்‌. 
சதாமுக்கு முந்தைய சாதுக்களே அவர்களை ஒரு பொருட்டாக 


மதிக்காதபோது சதாம்‌ என்ன செய்வார்‌ என்பதை விளக்க வேண்டிய 
அவசியமில்லை அல்லவா? 


0 


அரபுமய இராக்‌. தனது தாரக மந்திரமாக இதனை ஏற்றபிறகு சதாமின்‌ 
முழுக்கவனமும்‌ குர்த்‌ பிராந்தியங்களின்‌ மீதுதான்‌ படிந்தது. எப்போதும்‌ 
கொடி பிடிக்கும்‌ குர்த்‌ மக்கள்‌. எப்போதும்‌ கிளர்ச்சி செய்யும்‌ அவர்களது 
மனோபாவம்‌. என்ன செய்யலாம்‌ இவர்களை? மிகத்‌ தீவிரமாக 
யோசித்தார்‌. 


அதே காலகட்டத்தில்தான்‌ அவர்‌ எண்ணெய்த்‌ தொழிலை 
தேசியமயமாக்கியதும்‌ நடந்தது என்கிறபடியால்‌, இராக்கின்‌ எண்ணெய்‌ 
உற்பத்தியை அதிகரிக்கும்பொருட்டு ஏராளமான உள்நாடு - 
வெளிநாட்டு அரபு இளைஞர்களைப்‌ பணியில்‌ அமர்த்தினார்‌. அப்படி 
அமர்த்தப்படும்‌ புதியவர்கள்‌ அத்தனை பேருக்குமான முதல்‌ போஸ்டிங்‌ 
குர்திஸ்தான்‌ பகுதியிலேயே அமைந்தது. 


உலகமெங்கும்‌ எத்தனையோ அரசுகள்‌ இன்றைக்கு வரை 
கடைபிடிக்கும்‌ மிக எளிய நடவடிக்கை இது. குடியேற்றம்‌. 
உதாரணத்துக்கு இலங்கை போதும்‌. நமக்கு நன்கு தெரிந்த பிராந்தியம்‌. 
தமிழர்‌ வசிக்கும்‌ பகுதியில்‌ சிங்களவர்களைக்‌ குடியேற்றி, 
நிரப்பியதுதான்‌ அங்கே யுத்தத்தின்‌ தொடக்கப்‌ புள்ளி. இல்லையா? 
மெஜாரிடி சமூகத்தினரை மைனாரிடிகள்‌ வசிக்கும்‌ பகுதிகளில்‌ 
பரவலாகக்‌ குடியமர்த்துவதன்மூலம்‌, மைனாரிடிகளின்‌ 
கட்டுக்கோப்பைச்‌ சீர்குலைப்பது. சதாம்‌ அதைத்தான்‌ செய்தார்‌. 


பல்லாயிரக்கணக்கான குர்த்‌ இன மக்கள்‌ எழுபதுகளின்‌ தொடக்கத்தில்‌ 
தங்கள்‌ கிராமங்களையும்‌ நகரங்களையும்‌ விட்டு வெளியேற 
வேண்டிவந்தது. எங்கு பார்த்தாலும்‌ எண்ணெய்‌ எடுப்பு நடவடிக்கைகள்‌ 
என்னும்‌ பெயரில்‌ அரபுகள்‌ வந்து கூடாரமடித்துவிடுவார்கள்‌. 
அரசாங்கக்‌ காரியம்‌. ஆகவே, அங்கிருக்கும்‌ மக்கள்‌ வெளியேற 
வேண்டுமென்று உத்தரவிட்டால்‌ மீற முடியாது. மீறினால்‌ 
வலுக்கட்டாயம்‌. மிஞ்சினால்‌ வன்முறை. 


குர்த்‌ மக்களுக்கும்‌ அவர்களது போராட்டங்களுக்கும்‌ அப்போது இரான்‌ 
மறைமுகமாக ஆதரவளித்துக்கொண்டிருந்தது. மறைமுகம்‌ என்று 


பெயர்தான்‌. அத்தனை பேருக்கும்‌ இது தெரியும்‌. இரானின்‌ மன்னர்‌ ஷா 
முகம்மது ரெஸா பாலவி தம்மாலான ஆயுத உதவிகளையும்‌ பண 
உதவிகளையும்‌ அவர்களுக்கு அளித்துக்கொண்டிருந்தார்‌. தவிரவும்‌ 
அகதிகளாக வரும்‌ குர்த்‌ இனத்தவருக்கு இரான்‌ அடைக்கலமும்‌ 
கொடுத்துக்கொண்டிருந்தது. 


சதாமுக்கு இது நீடித்த எரிச்சல்‌. ஆனால்‌ என்ன செய்யலாம்‌ என்று 
தெரியவில்லை. அப்போதைய நிலைமையில்‌ இரானுடன்‌ 
வரிந்துகட்டுவதெல்லாம்‌ சாத்தியமில்லை. இரண்டு தேசங்களுக்கும்‌ 
தோழனாக இருக்கிற அமெரிக்கா அதற்கு இடம்‌ கொடுக்காது. தவிரவும்‌ 
எண்ணெய்த்‌ துறையை தேசியமயமாக்கிய விஷயத்தில்‌ 
அமெரிக்காவுக்கு இருக்கும்‌ கோபத்தையும்‌ கொஞ்சம்‌ குறைத்தாக 
வேண்டியிருக்கிறது. அதைச்‌ செய்யாமல்‌ இரானுடன்‌ மல்லுக்கு நிற்பது 
முடியாத காரியம்‌. 


மிகவும்‌ யோசித்துவிட்டு இறுதியில்‌ ராஜதந்திர ரீதியில்‌ ஒரு வழி 
செய்யலாம்‌ என்று முடிவு செய்தார்‌. 


அப்போது முல்லா முஸ்தபா அல்‌ பர்ஸானி (Mபllah Mustafa al Barzani) 
என்பவர்‌ குர்த்களின்‌ பெருந்தலைவராக இருந்தார்‌. அவரைக்‌ கூப்பிட்டு 
சமரசம்‌ பேசினார்‌ சதாம்‌. 


இதோ பாருங்கள்‌, உங்கள்‌ கிளர்ச்சிகளை கவனித்துக்கொண்டிருக்க 
இது சமயமில்லை. தேசத்தின்‌ மறு நிர்மாணப்‌ பணிகள்‌ கோடி 
கோடியாகக்‌ கொட்டிக்‌ கிடக்கின்றன. உங்களுக்கு என்ன வேண்டும்‌? 
தனி குர்திஸ்தான்‌ இப்போது சாத்தியமில்லை. வேண்டுமானால்‌ இராக்‌ 
அரசாங்கத்தில்‌ குர்த்‌ இனத்தின்‌ பிரதிநிதியாக ஒரு துணை அதிபர்‌ 
பதவியை உருவாக்க முடியும்‌. இராக்கின்‌ வட கிழக்கில்‌ குர்த்கள்‌ 
வசிக்கும்‌ பிராந்தியங்களை ஒருங்கிணைத்து, சுயாட்சி போன்ற தனி 
அதிகாரம்‌ கிடைக்கச்‌ செய்கிறேன்‌. அங்கே அரபு மொழிக்கு நிகராக 
உங்கள்‌ மொழியையும்‌ ஆட்சி மொழியாக நீங்கள்‌ 
வைத்துக்கொள்ளலாம்‌. சும்மா கொடி பிடித்துக்கொண்டு அலையாமல்‌ 
சமர்த்தாகப்‌ போய்‌ உட்காருகிறீர்களா? 


எத்தனை பெரிய விஷயங்கள்‌ இவையெல்லாம்‌! எப்படி சுலபமாகச்‌ 
சொல்லிவிட்டார்‌ சதாம்‌! சாத்தியமா என்று கூட யோசிக்கவில்லை. 
அதிபரைக்‌ கலந்து பேசவேண்டும்‌ என்றோ, அமைச்சரவையில்‌ 
விவாதிக்க வேண்டுமென்றோ கூட அவர்‌ நினைக்கவில்லை. 
சொன்னால்‌ சொன்னதுதான்‌ என்று சொல்லிவிட்டுப்‌ போய்விட்டார்‌. 


ஆனால்‌, மிகக்‌ கவனமாக, இதெல்லாம்‌ ஒழுங்காக நடப்பதற்கான கால 
அவகாசமாக ஒரு நாலு வருடங்களை வாங்கி பாக்கெட்டில்‌ 
போட்டுக்கொண்டுதான்‌ போனார்‌. 


நான்கு வருடங்கள்‌. அதற்குள்‌ உலகமே அழிந்தாலும்‌ அழியலாம்‌; 
தனக்கே விடிந்தாலும்‌ விடியலாம்‌. இப்போதைக்கு இவர்களின்‌ கிளர்ச்சி 
கலாட்டாக்களை நிறுத்தினால்‌ போதும்‌ என்பதுதான்‌ அவரது கணக்கு. 


குர்த்கள்‌ தாம்‌ ஏமாற்றப்பட்டதை உணரவும்‌ அந்த நான்கு வருடங்கள்‌ 
வேண்டியிருந்தன. அவர்கள்‌ அதை உணர்ந்தபோது அடைந்த 
கோபத்தை சொற்களில்‌ வருணிக்க முடியாது. மிகப்பெரிய அளவில்‌ 
படை திரட்டி, இராக்‌ ராணுவத்துடன்‌ மோதுவதற்குத்‌ தயாரானார்கள்‌. 
இருக்கவே இருக்கிறது, இரான்‌ அரசின்‌ ஆதரவு. 


உடனடியாக குர்த்‌ புரட்சியாளர்களுக்கு இரானின்‌ எல்லைப்‌ பகுதிகளில்‌ 
பதுங்கிக்கொள்ள இடம்‌ ஒதுக்கப்பட்டது. அவர்களுக்குத்‌ தேவையான 
ஆயுதங்கள்‌ அனைத்தும்‌ லாரி லாரியாகக்‌ கொண்டுவந்து 
குவிக்கப்பட்டது. பெண்களும்‌ குழந்தைகளும்‌ பாதுகாப்பான 
இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர்‌. ஒரு முழுநீள யுத்தத்துக்கான சகல 
முன்னேற்பாடுகளும்‌ கவனமாகத்‌ திட்டமிடப்பட்டன. 


இப்போதும்‌ சதாம்‌ யோசித்தார்‌. என்ன பிரச்னை? குர்திஸ்தான்‌. யாரைச்‌ 
சமாளிக்க வேண்டும்‌? குர்த்‌ இனத்‌ தலைவர்களையா? அது 
சாத்தியமில்லை. அவர்களுடன்‌ பேசுவது வெறும்‌ நேர விரயம்‌. 
சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தைத்‌ திரும்பத்‌ திரும்பக்‌ 
கேட்டுக்கொண்டே இருக்கும்‌ ஓட்டை ரேடியோக்கள்‌. யுத்தத்துக்கு 
மல்லுக்கட்டி நிற்கிறார்கள்‌. போரிடுவதா? அதுவும்‌ நேர விரயம்‌. பண 
விரயம்‌. போயும்‌ போயும்‌ கொசுக்களுடன்‌ போராடிக்கொண்டிருக்கவா 
ஒரு மாபெரும்‌ புரட்சி செய்து ஆட்சியைப்‌ பிடித்தோம்‌? 

பிறகு? 

இப்போதும்‌ ராஜ தந்திரம்தான்‌ கைகொடுக்கும்‌ என்று சதாம்‌ 
நினைத்தார்‌. சண்டைக்காரனைக்‌ காட்டிலும்‌ அவர்களுடைய 
சகாயக்காரனைப்‌ பிடிக்கலாம்‌ என்பதே இம்முறை அவரது முடிவு. 
இரான்‌. 

இரான்‌ ஏன்‌ இராக்குக்கு எதிராக குர்த்களைக்‌ கொம்புசீவி 


விட்டுக்கொண்டிருந்தது என்பது ஒரு தனிக்கதை. இராக்குடன்‌ 
அவர்களுக்கு அங்கொன்றும்‌ இங்கொன்றுமாக எல்லைப்‌ பிரச்னை 


இருந்தது. தவிரவும்‌ சில நதிநீர்ப்‌ பங்கீட்டுப்‌ பிரச்னைகள்‌. எல்லாமே 
சில்லறைத்‌ தகராறுகள்‌. கொஞ்சம்‌ மெனக்கெட்டால்‌ தீர்த்துவிடக்‌ 
கூடியவை. ஆனால்‌ சதாம்‌, சமாளிக்கக்‌ கூடிய நபர்‌ அல்ல. அவருக்குப்‌ 
புரிந்த ஒரே மொழி அதிரடிதான்‌ என்று இரான்‌ நினைத்தது. குர்த்களைத்‌ 
தூண்டிவிட்டு இராக்கில்‌ புரட்சி செய்து, ஒருவேளை வெற்றி கண்டால்‌, 
தங்களது இதர பிரச்னைகளையும்‌ அவர்களைக்‌ கொண்டே 
சாதித்துக்கொள்ளலாம்‌ என்று இரான்‌ மன்னர்‌ நினைத்தார்‌. 


அவர்‌ யோசிக்காமல்‌ விட்ட விஷயம்‌ ஒன்றுண்டு. சதாம்‌ எதையும்‌ 
செய்யக்கூடியவர்‌. 

இரான்‌ மட்டுமல்ல. ஒட்டுமொத்த மத்தியக்‌ கிழக்கு நாடுகளுமே 
கொஞ்சம்‌ ஆடித்தான்‌ போய்விட்டன. 


1975ம்‌ வருடம்‌ மார்ச்‌ மாதம்‌ அல்ஜீரியாவின்‌ தலைநகர்‌ அல்ஜியர்ஸில்‌ 
நடைபெற்ற எண்ணெய்‌ நாடுகளின்‌ கூட்டமைப்பு மாநாட்டில்‌ சதாம்‌ 
உசேன்‌ பகிரங்கமாக இரானின்‌ அத்தனை எல்லைத்‌ தொல்லைகளையும்‌ 
தீர்த்துவிடச்‌ சம்மதம்‌ சொல்லி, எழுதிக்‌ கொடுத்தார்‌! இராக்கின்‌ ஒரே 
முகத்துவாரமாக அதன்‌ தெற்கு எல்லையில்‌, இரானை ஒட்டிக்கொண்டு 
ஓடிக்‌ கடலில்‌ சேரும்‌ அர்வாண்ட்‌ நீர்ப்பாதையை இரு தேசங்களும்‌ 
பயன்படுத்திக்கொள்ளவும்‌ ஒப்புதல்‌ அளித்தார்‌. 


மிரண்டுவிட்டார்‌ இரான்‌ மன்னர்‌. இதற்குமேல்‌ என்ன செய்யமுடியும்‌? 


'ஒன்று செய்யுங்கள்‌. உங்கள்‌ குர்த்‌ ஆதரவு நடவடிக்கைகளை 
உடனடியாக நிறுத்துங்கள்‌. இரான்‌ ஒரு தனி தேசம்‌. இராக்‌ ஒரு 
தனிதேசம்‌. நாம்‌ சந்தோஷமாக வாழ்வோம்‌. நீங்கள்‌ ஏன்‌ யாருக்காகவோ 
மெனக்கெடுகிறீர்கள்‌?' என்றார்‌ சதாம்‌. 


அவ்வளவுதான்‌. அந்தக்‌ கணமே ஷா, குர்திஸ்தான்‌ புரட்சியாளர்களுக்கு 
ஆதரவளிப்பதை நிறுத்திக்கொள்வதாகச்‌ சொல்லிவிட்டார்‌. இரானின்‌ 
எல்லைகள்‌ உடனடியாக மூடப்பட்டன. குர்த்‌ இனத்தவர்கள்‌ யாரும்‌ 
உள்ளே வரக்கூடாது. அதுவரை வந்தவர்கள்‌ அத்தனை பேரும்‌ திருப்பி 
அனுப்பப்படுவார்கள்‌. இனிமேல்‌ அவர்களுக்குப்‌ பைசாகூடக்‌ 
கிடைக்காது. 


நம்பி மோசம்‌ போன குர்த்கள்‌ தலையில்‌ கைவைத்துக்கொண்டு 
உட்கார்ந்துவிட்டார்கள்‌. பர்ஸானி உடனடியாக நாடு கடத்தப்பட்டார்‌. 
சதாம்‌ எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்பது அவர்களுக்கு முழுதாகப்‌ 
புரிந்த தருணம்‌ அது. 


சதாமுக்கும்‌ ஒன்று புரிந்தது. இராக்கில்‌ குர்த்‌ இனத்தவர்கள்‌ 
இருக்கும்வரை பிரச்னை இருந்துகொண்டேதான்‌ இருக்கும்‌. 
ஒட்டுமொத்தமாக அந்த இனத்தையே அழித்து அல்லது 
ஒழித்துக்கட்டும்வரை பூரண நிம்மதி என்பது கிடையாது. 


எனில்‌, அரபுமயம்‌? 
செய்யவேண்டியது நிறைய இருக்கிறது என்று சதாம்‌ தமக்குள்‌ 
சொல்லிக்கொண்டார்‌. தமது மூளையின்‌ ஒரு பகுதியில்‌ குர்த்‌ இனத்தைச்‌ 


சமாளிப்பது குறித்துச்‌ சிந்திப்பதற்காகவே ஒரு தனியறை ஒதுக்கிவிட்டு, 
அப்போதைக்கு வேறு வேலைகளை கவனிக்கத்‌ தொடங்கினார்‌. 


9. கனவின்‌ தொலைவு, 
பத்து வருடம்‌ 


சதாம்‌, சந்தர்ப்பவசத்தால்‌ சர்வாதிகாரி ஆனவர்‌ அல்லர்‌. திட்டமிட்டுத்‌ 
தன்னை அப்படி உருவாக்கிக்‌ கொண்டவர்‌. அவரது குணாதிசயங்கள்‌, 
வேலை செய்யும்‌ ஸ்டைல்‌, முடிவெடுக்கும்‌ வேகம்‌, எதற்கும்‌ எப்போதும்‌ 
யாருக்கும்‌ அஞ்சாத மனப்பான்மை, யாரும்‌ எதிர்பாராதவற்றை மிக 
அலட்சியமாகச்‌ செய்துமுடிக்கும்‌ ஆற்றல்‌ அனைத்தும்‌ சோவியத்‌ 
யூனியனின்‌ முன்னாள்‌ தலைவர்‌ ஜோசஃப்‌ ஸ்டாலினிடமிருந்து 
நகலெடுக்கப்பட்டவை. ஸ்டாலின்‌ தான்‌ அவருடைய மானசீகத்‌ 
தலைவர்‌. கம்யூனிசம்‌ உள்ளிட்ட எந்த சித்தாந்தமும்‌ அவரைப்‌ பெரிய 
அளவில்‌ கவர்ந்ததாகத்‌ தெரியவில்லை. ஆனால்‌ ஸ்டாலின்‌ என்கிற 
ஆளுமையால்‌ கவரப்பட்டு, அவரைப்‌ போலத்‌ தன்னை 
வடிவமைத்துக்கொண்டவர்‌ சதாம்‌. 


1974ம்‌ ஆண்டு, மத்தியக்‌ கிழக்கில்‌ வேறு யாரும்‌ சிந்தித்திராத ஒரு 
விஷயத்தைக்‌ குறித்து மிகத்‌ தீவிரமாகச்‌ சிந்தித்துக்கொண்டிருந்தார்‌ 
சதாம்‌. நவீன அணு ஆயுதங்கள்‌, நாசகார ரசாயன ஆயுதங்கள்‌. ஒன்று 
உலகை அச்சுறுத்த. இன்னொன்று உள்ளூர்க்‌ கிளர்ச்சியாளர்களை காலி 
செய்ய. 


விஷயம்‌ வெளியே தெரிந்தால்‌ எம்மாதிரியான நெருக்கடிகள்‌ அரசுக்கு 
ஏற்படும்‌ என்பது குறித்தெல்லாம்‌ அவர்‌ கவலைப்படவில்லை. 
தெரிந்தால்தானே? 


அந்தக்‌ காலகட்டத்தில்‌ இராக்கும்‌ அதிபரும்‌ அவரது கட்டுப்பாட்டுக்குள்‌ 
கிட்டத்தட்ட முழுமையாக வந்துவிட்டிருந்தனர்‌. வைஸ்‌ பிரசிடெண்ட்‌ 
என்பவர்‌ அதிபருக்கும்‌ ஒரு படி மேல்‌ என்பதாக இராக்‌ மக்கள்‌ 
மனத்துக்குள்‌ எண்ணத்‌ தொடங்கியிருந்தனர்‌. அவரால்‌ சுயமாக 
முடிவெடுக்கமுடியும்‌. சுயமாக நடவடிக்கைகள்‌ எடுக்கமுடியும்‌. 
யாருக்கும்‌ பதில்‌ சொல்லிக்கொண்டிருக்கவேண்டிய அவசியமில்லை. 
தவிரவும்‌ அவர்‌ இராக்கின்‌ மனச்சாட்சி. 


சதாம்‌ ஒரு ரகசிய கமிட்டியை முதலில்‌ அமைத்தார்‌. மூன்று பேர்‌ 
கொண்ட கமிட்டி. அந்த மூன்று பேரில்‌ அவரும்‌ ஒருவர்‌. சேர்மன்‌. 


இரண்டாவது நபர்‌, அவரது மைத்துனர்‌. அப்படித்தான்‌ 
சொல்லவேண்டும்‌. என்னதான்‌ அவர்‌ இராக்‌ ராணுவ ஜெனரலாக 
அப்போது பதவி வகித்துக்கொண்டிருந்தாலும்‌ சதாமின்‌ மைத்துனர்‌ 
என்கிறபடியால்தான்‌ அவருக்கு அப்பதவியே சாத்தியமானது. 
கமிட்டியின்‌ மூன்றாவது உறுப்பினர்‌, சதாமின்‌ நம்பிக்கைக்குப்‌ 
பாத்திரமான அவரது உதவியாளர்‌ அட்னன்‌ ஹம்தானி. 


இந்த கமிட்டி 1974ம்‌ ஆண்டு மே மாதம்‌ முதல்‌ தன்‌ வேலையைத்‌ 
தொடங்கியது. கவனிக்கவும்‌. இப்படியொரு கமிட்டி 
நியமிக்கப்பட்டிருக்கும்‌ விஷயம்‌ இராக்‌ அதிபருக்கு அப்போது 
தெரியாது. சதாம்‌, அணு மற்றும்‌ ரசாயன ஆயுத உற்பத்தி மற்றும்‌ 
சேகரிப்பில்‌ ஈடுபட்டிருக்கிறார்‌ என்கிற விஷயம்‌ அவருக்கு நிச்சயம்‌ 
சந்தோஷம்‌ தரத்தக்கதாகத்தான்‌ இருக்கமுடியும்‌. ஆனாலும்‌ சதாம்‌ அதை 
ரகசியமாகவே செய்தார்‌. 


கமிட்டியின்‌ பணி என்ன? ஐரோப்பிய கறுப்புச்‌ சந்தை மற்றும்‌ ரஷ்யக்‌ 
கூட்டமைப்பு தேசங்கள்‌ சிலவற்றின்‌ கறுப்புச்‌ சந்தையிலிருந்து ரசாயன 
ஆயுதங்களை வாங்கிச்‌ சேர்ப்பது. திருப்திதரும்‌ அளவுக்கு ஆயுதச்‌ 
சேகரம்‌ முடிந்தபிறகு அடுத்தக்‌ கட்டத்தை நோக்கி நகரலாம்‌ என்று 
முடிவு செய்திருந்தார்கள்‌. 


ஏகப்பட்ட செலவை உள்ளடக்கிய திட்டம்‌ இது. பணத்துக்கு என்ன 
செய்வது? பகிரங்கமாகச்‌ செய்யமுடியாத செயல்கள்‌ எதற்கும்‌ 
கறுப்புப்பணம்‌ மட்டுமே உதவும்‌. இராக்‌ அரசில்‌ கறுப்புப்‌ பண கஜானா 
என்று ஏதும்‌ அப்போது இல்லை. 


ஆகவே, சதாம்‌ அதற்கும்‌ ஒரு திட்டம்‌ தீட்டினார்‌. எண்ணெய்‌ எடுப்பு 
மற்றும்‌ வர்த்தகம்‌ தேசியமயமாகிவிட்டது. பணம்‌ வந்து குவிகிறது. 
எண்ணிப்பார்க்கக்‌ கூட முடியாத பணம்‌. ஆகவே, எண்ணெய்ப்‌ 
பணத்தில்‌ ஐந்து சதவீதத்தை இந்த ஆயுதத்‌ திட்டத்துக்கு 
எடுத்துக்கொள்ளலாம்‌. 

எண்ணெய்‌ வர்த்தகமும்‌ அப்போது அவர்‌ கட்டுப்பாட்டில்தான்‌ இருந்தது 
என்றபடியால்‌ அங்கும்‌ கேள்விக்கு ஆளில்லை. ஒவ்வொரு நாளும்‌ 
கருவூலத்துக்குப்‌ பணம்‌ போகும்போதே ஐந்து சதவீதம்‌ 
பிடித்துக்கொண்டுதான்‌ அனுப்பப்படும்‌. விசித்திரம்‌, கருவூலமும்‌ 
சதாமின்‌ கட்டுப்பாட்டில்‌ இருந்தது. 


ஆக, பணம்‌ பிரச்னையில்லை. இனி கவனிக்கவேண்டியது ஆயுதத்‌ 


தயாரிப்பு மட்டுமே. வேண்டியது ஆள்பலம்‌. 


இராக்கில்‌ மனித வளத்துக்குக்‌ குறைவில்லை. படித்தவர்கள்‌ 
நிறையப்பேர்‌ இருந்தார்கள்‌. விஞ்ஞானிகள்‌. பொறியியல்‌ வல்லுநர்கள்‌. 
செயல்வீரர்கள்‌. 


ஆனாலும்‌ சதாம்‌ பிற அரபு நாடுகளிலிருந்தும்‌ ஆளெடுக்க ஆரம்பித்தார்‌. 
எகிப்திலிருந்து. மொராக்கோவிலிருந்து. பாலஸ்தீனிலிருந்து. 
லெபனானில்‌ இருந்து. லிபியாவில்‌ இருந்து. அத்தனை பேரும்‌ 
அரேபியர்கள்‌. ஆனால்‌ இராக்கியர்கள்‌ அல்லர்‌. குர்த்களோ பிற 
இனக்குழுக்களைச்‌ சார்ந்தவர்களோ அல்லர்‌. 


இதில்‌ இரண்டு லாபங்கள்‌. ஒன்று, சிறந்த மூளைகள்‌ இராக்குக்கு 
வருகின்றன. இரண்டாவது, சதாமின்‌ அரபுமயமாக்கலுக்கும்‌ இது 
உதவும்‌. ஓரிருவர்‌, பத்து நூறு பேர்‌ அல்ல. ஆயிரக்கணக்கில்‌ சதாம்‌ 
ஆளைடுத்தார்‌. தேசமெங்கும்‌ ரகசிய ஆய்வுக்கூடங்கள்‌ அமைத்து 
அவர்களை வேலை பார்க்கவைத்தார்‌. 


மூலப்பொருள்களை அளித்த தேசங்களே மனமுவந்து சதாமுக்கு 
உதவுவதை நிறுத்தினாலொழிய அவரைத்‌ தடுக்கவே முடியாது என்னும்‌ 
நிலை தோன்றியது. அத்தனை வெறியுடன்‌ அவர்‌ வேலை பார்த்தார்‌. 
செலவுக்கு அஞ்சவில்லை. உழைப்புக்கு அஞ்சவில்லை. அபாயகரமான 
ஆயுதங்கள்‌ தயாரிப்பதில்‌ இருக்கும்‌ பிரச்னைகள்‌ குறித்து அவர்‌ 
அஞ்சவில்லை. மிஞ்சிப்‌ போனால்‌ உயிர்‌ போகுமா? அவர்‌ ஆடிப்பார்க்க 
முடிவு செய்துவிட்டுத்தான்‌ களத்தில்‌ இறங்கியிருந்தார்‌. 


ஆனால்‌ ஒரு விஷயத்தில்‌ அவர்‌ மிகத்‌ தெளிவாக இருந்தார்‌. சாகச 
உணர்வில்‌ செய்யும்‌ காரியம்‌, அபத்தமாக முடிந்துவிடக்கூடாது. எனவே, 
ரசாயன ஆயுதங்கள்‌ தயாரிப்புக்கான ப்ளூ ப்ரிண்ட்‌ பரம சுத்தமாக, 
ஆணி அடித்தாற்போன்ற துல்லியமுடன்‌ இருக்கவேண்டும்‌. எங்கே 


போய்‌ யாரிடம்‌ கேட்கலாம்‌? 


சதாமுக்கு மேற்குலகில்‌ எப்போதுமே கேட்பது கிடைக்கும்‌ என்கிற 
நிலைமைதான்‌ இருந்தது. எந்த அரசுகளும்‌ அவர்‌ கேட்ட எதையும்‌ 
மறுத்ததில்லை. அவரது சோவியத்‌ தொடர்புகள்‌ கூட வெறுமனே 
வர்த்தகம்‌ சார்ந்ததுதான்‌, சித்தாந்தம்‌ அல்லது உள்ளார்ந்த நட்பு 
சார்ந்ததல்ல என்று அமெரிக்கா உள்பட அனைவரும்‌ நம்பினார்கள்‌. 
சதாமிடம்‌ அவர்களுக்குக்‌ கொடுக்க எண்ணெயும்‌ சல்‌ஃபரும்‌ இன்னபிற 
கனிமங்களும்‌ ஏராளமாக இருந்தபடியால்‌, அவருக்கான கதவுகளை 


அனைவரும்‌ திறந்தே வைத்திருந்தார்கள்‌. அப்படியே எதையாவது 
யாராவது ஒருவர்‌ மறுக்கவேண்டிய சூழல்‌ ஏற்பட்டாலும்‌ சதாமுக்குப்‌ 
பெரிய பிரச்னை வந்ததில்லை. இன்னோர்‌ இடத்தில்‌ தன்‌ காரியத்தைச்‌ 
சாதித்துக்கொண்டு போய்விடுவார்‌. அமெரிக்கா, பிரிட்டன்‌, ஃப்ரான்ஸ்‌, 
ஜெர்மனி என்று சகல இடங்களிலும்‌ அவருக்கு செல்வாக்கு இருந்தது. 
மதிப்புக்குரிய வைஸ்‌ பிரசிடெண்ட்‌. 


அவ்வளவு ஏன்‌? ரசாயன ஆயுதங்கள்‌ தயாரிப்பதற்கான ப்ளூ ப்ரிண்டை 
அவருக்குத்‌ தயாரித்துக்‌ கொடுத்தது ஓர்‌ அமெரிக்க நிறுவனம்தான்‌. 
பின்னாளில்‌ ஐரோப்பிய தேசங்களை மற்றவர்கள்‌ குற்றம்‌ 
சொல்லிக்கொண்டிருந்தார்கள்‌. உண்மையில்‌ அமெரிக்க அரசுக்குத்‌ 
தெரிந்தேதான்‌ இந்தக்‌ காரியம்‌ நியூ யார்க்‌ நகரில்‌ ஓர்‌ அலுவலகத்தில்‌ 
நடந்தது. 


பிரிட்டனிடமிருந்தும்‌ பிரான்சிடமிருந்தும்‌ அவர்‌ போர்‌ விமானங்களை 
வாங்கினார்‌. பிரான்ஸ்‌ அவருக்கு ஹெலிகாப்டர்களை அளித்தது. ஓர்‌ 
அணு உலை அமைக்க உதவிகள்‌ செய்தது. ரசாயன, வேதியல்‌ 


ஆயுதங்களின்‌ தாக்குதலிலிருந்து தற்காத்துக்கொள்வதற்கான சிறப்பு 
ஆடை வகைகளை அவர்‌ பிரிட்டனிடமிருந்து பெற்றார்‌. 


எதுவும்‌ சாத்தியம்‌. எல்லாமே சாத்தியம்‌. ஆனால்‌ சதாமுக்கு மட்டும்‌. மிக 
வெளிப்படையாக அவர்‌ அத்தனை தேசங்களுடனும்‌ வைத்திருந்த 
உறவுக்கு வர்த்தகம்‌ என்றே பெயர்‌. எனக்கு இதைக்‌ கொடு. உனக்கு 
அதைத்‌ தருகிறேன்‌. அவ்வளவுதான்‌. இந்த வகையில்‌ அவருக்கு 
அமெரிக்காவும்‌ ஒன்றுதான்‌, சோவியத்‌ யூனியனும்‌ ஒன்றுதான்‌, 
பிரிட்டனும்‌ ஒன்றேதான்‌. சதாமின்‌ சரித்திரத்தில்‌ கரன்சிகள்‌ இடம்‌ 
மாறாத கைகுலுக்கல்களே கிடையாது. இதில்‌ ஒளிவுமறைவும்‌ இல்லை. 


ஆனால்‌ மேற்கு நாடுகளுக்கு சதாமின்‌ இராக்‌ கொடுக்கும்‌ எண்ணெய்‌ 
மற்றும்‌ கனிமங்களைத்‌ தவிரவும்‌ வேறொரு காரியம்‌ 
ஆகவேண்டியிருந்தது. வர்த்தக ரீதியில்கூட அவர்‌ சோவியத்துடன்‌ 
வைத்துள்ள உறவுகளை விலக்கிக்கொள்ள வேண்டும்‌ என்பது 
அவர்களது எதிர்பார்ப்பு. இதற்காகத்தான்‌ அவர்‌ கேட்பதையெல்லாம்‌ 
கொடுத்தார்கள்‌. சொன்னதையெல்லாம்‌ கேட்டார்கள்‌. 

ஒரு வகையில்‌ சதாம்‌ அதிர்ஷ்டசாலி. சந்தர்ப்பங்கள்‌ அவருக்கு 
அடுத்தடுத்து வந்தன. ஒவ்வொரு நெருக்கடி நேரத்திலும்‌ 
தப்பித்துக்கொள்ள அவருக்குப்‌ பல பூங்கதவுகள்‌ தாழ்‌ திறந்துகொண்டே 
இருந்தன. 


அறுபதுகளில்‌ அவரை ஓர்‌ இளம்‌ புரட்சியாளனாக 
வளர்த்தெடுப்பதற்காக அமெரிக்கா வேண்டியதைச்‌ செய்தது. 
எழுபதுகளில்‌ சோவியத்‌ யூனியனிடமிருந்து அவரைப்‌ பிரிப்பதற்காக 
மேற்கு நாடுகள்‌ அவர்‌ கேட்டதைக்‌ கொடுத்தன. எண்பதுகளில்‌ 
இரானின்‌ அதிபரான கொமேனியை ஒடுக்குவதற்காக சதாமை அவர்கள்‌ 
மீண்டும்‌ ஆதரிக்கவேண்டியிருந்தது. 


இருபது வருடங்கள்‌ என்பது மிகப்பெரிய காலகட்டம்‌. இராக்கில்‌ சதாம்‌ 
செய்ய நினைத்த அனைத்தையும்‌ அவர்‌ செய்து முடித்துவிட்டார்‌ 
என்றுதான்‌ சொல்லவேண்டும்‌. அவரது தோல்விகளெல்லாம்‌ 
அனுபவித்து முடித்தபிறகு வந்தவைதான்‌. இதில்‌ சந்தேகமே இல்லை. 
ஆனால்‌ அனுபவித்துக்கொண்டிருந்த காலத்திலும்‌ அவர்‌ கடுமையாக 
உழைத்துக்கொண்டே இருந்தார்‌ என்பதுதான்‌ முக்கியம்‌. அவரது 
விழிப்புணர்வு அசாத்தியமானது. 


கச்சா எண்ணெய்‌ எடுப்பை இராக்‌ தேசியமயமாக்கியபோது உலகமே 
அதிர்ந்துபோனது உண்மை. குறிப்பாக எண்ணெய்‌ வர்த்தக உலகம்‌. 
இதனால்‌ அமெரிக்காவுக்கு ஏற்படவிருந்த இழப்பு கொஞ்சநஞ்சமல்ல. 
தன்‌ முடிவில்‌ மாற்றமில்லை; அதே சமயம்‌ அமெரிக்கக்‌ கோபத்துக்கும்‌ 
ஆளாகத்‌ தயாரில்லை என்னும்போது சதாம்‌ புத்திசாலித்தனமாக ஒரு 


காரியம்‌ செய்தார்‌. 


எண்ணெய்‌ வயல்கள்‌ நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. ஆனால்‌ 
எண்ணெய்‌ எடுக்கும்‌ நிறுவனங்களை வெளியிலிருந்துதானே 
அமர்த்தியாக வேண்டும்‌? அப்படி அமர்த்தப்பட்ட புதிய நிறுவனங்களுள்‌ 
பெரும்பாலானவை (கிட்டத்தட்ட எண்பது சதவீதம்‌) அமெரிக்க 
நிறுவனங்களே. தவிரவும்‌ அமெரிக்காவுக்கு விற்கப்பட்ட எண்ணெய்க்கு 
மட்டும்‌ நிறைய விலைக்குறைப்பு நடவடிக்கைகள்‌ 
மேற்கொள்ளப்பட்டன. எண்ணெய்‌ தவிர, அவர்கள்‌ கேட்ட சல்‌ஃபர்‌, 
கேட்ட விலைக்கு அப்படியே கொடுக்கப்பட்டது. 


இதில்‌ விழக்கூடிய துண்டை, பிற தேசங்களுக்கு ஏற்றுமதி செய்யும்‌ 
சரக்கின்‌ விலையைக்‌ கூட்டி சமாளித்தார்கள்‌. அமெரிக்கா அதை 
ஆதரித்தது. இராக்‌ விதிக்கும்‌ நிபந்தனைகளின்‌ பின்னால்‌ 
இருக்கக்கூடிய நியாயங்கள்‌ என்று செயற்கையாக காரணங்களைக்‌ 
கொண்ட ஒரு பட்டியலே தயாரித்தும்‌ அளித்தது. 
வாய்மூடிக்கொண்டார்கள்‌. சந்தேகமில்லாமல்‌ சதாம்‌ ஒரு தாதா 
போலத்தான்‌ நடந்துகொண்டார்‌. சமயத்தில்‌ அமெரிக்கா அந்த 
தாதாவின்‌ அடியாள்‌ போலவும்‌ தோற்றமளித்ததுதான்‌ இதில்‌ விசித்திரம்‌. 


0 


ரசாயன ஆயுதங்கள்‌ தயாரிப்பு ஒருமாதிரி வேகமெடுத்துவிட்ட 
நிலையில்‌ சதாமின்‌ கவனம்‌, அணு ஆயுதத்‌ தயாரிப்பின்மீது குவிந்தது. 
அவரது அடுத்த குறி இதுதான்‌ என்று அனைவருக்குமே தெரிந்திருந்த 
நிலையிலும்‌ யாரும்‌ எதிர்க்கவில்லை. குறிப்பாக மத்தியக்‌ கிழக்கு 
தேசங்கள்‌. 


காரணம்‌ மிக எளிமையானது. இஸ்ரேலிடம்‌ அணு ஆயுதம்‌ இருந்தது. 
அதற்காகவாவது ஏதாவது ஒரு மத்தியக்‌ கிழக்கு தேசத்திடம்‌ அது 
இருக்கலாம்‌ என்று அவர்கள்‌ நினைத்தார்கள்‌. தம்மால்‌ முடியாததை 
சதாம்‌ சாதிக்கிறார்‌ என்றால்‌, சந்தோஷப்பட வேண்டியதுதானே? 
தவிரவும்‌ நாசருக்குப்‌ பிறகு அரேபியர்களைக்‌ காக்கக்கூடிய ஒரே 
தலைவர்‌ என்கிற பிம்பத்தை அவர்களே விரும்பி சதாமுக்கு 
அளித்திருந்தார்கள்‌. 

மேலும்‌ அணு ஆயுதம்‌ என்பதை அவர்கள்‌ அப்போது ஒரு பேரழிவு 
ஆயுதமாகப்‌ பார்க்கவில்லை. வீட்டுக்கு ஒரு பூட்டு இருப்பது போலத்‌ 
தங்கள்‌ பாதுகாப்புக்காக, அதிக செலவில்‌ தயாரித்து 
வைத்துக்கொள்ளும்‌ ஓர்‌ அலங்காரப்‌ பொருளாகவே கருதினார்கள்‌. அது 
இருக்கிறது என்று தெரிந்தால்‌ போதும்‌. ஆபத்து ஏதும்‌ அருகே வராது 
என்பது அவர்களது நம்பிக்கை. தவிரவும்‌ மத்தியக்‌ கிழக்கில்‌ 
அணுத்தொழில்நுட்பத்தில்‌ முன்னேறிய ஒரு தேசம்‌ இருப்பதும்‌ தங்கள்‌ 


பெருமைக்குரிய விஷயம்‌ என்றே அவர்கள்‌ நினைத்தார்கள்‌. 


ஆனால்‌ ஒன்று சொல்லவேண்டும்‌. சதாம்‌ தயாரிக்கும்‌ ஆயுதங்களால்‌ 
தங்களுக்கும்‌ ஒருவேளை ஆபத்து வரலாம்‌ என்று எந்த அரபு தேசமும்‌ 
நினைத்ததில்லை. அதிர்ஷ்டவசமாக அவரது அணு ஆயுதத்‌ தயாரிப்புத்‌ 
திட்டம்‌ தோல்வியடைந்துவிட்டது என்றபோதும்‌ சதாமின்‌ ரசாயன 
ஆயுதங்கள்‌ மிகப்பெரிய நாசகாரச்‌ செயல்களை இராக்கில்‌ 
நிகழ்த்தியிருக்கின்றன. கவனிக்கவும்‌. இராக்கில்‌ மட்டும்‌. இராக்குக்கு 
வெளியே அல்ல. தம்‌ சொந்த தேசத்துக்குள்தானே அவர்‌ 
பயன்படுத்துகிறார்‌, தங்களுக்கு ஆபத்தில்லை என்றுதான்‌ ஏனைய 
அரபுலகம்‌ அப்போதும்‌ நினைத்தது. 


இதனாலேயே பிராந்தியத்தில்‌ உள்ள பிற தேசங்களால்‌ எப்போதும்‌, 
எவ்வித அச்சுறுத்தலும்‌ அவருக்கு இல்லாமல்‌ போய்விட்டது. 
தன்னிஷ்டத்துக்கு எதையும்‌ செய்தார்‌. தனக்குச்‌ சரியென்று பட்டதை 
மட்டும்‌ செய்தார்‌. தாம்‌ செய்வதெல்லாம்‌ சரியாகத்தான்‌ இருக்கமுடியும்‌ 


என்கிற அசைக்கமுடியாத நம்பிக்கை அவருக்கு இருந்தது. 
0 


எழுபதுகளின்‌ இறுதி ஆண்டுகளில்‌ மெல்ல மெல்ல இராக்‌ மக்கள்‌ மீதும்‌ 
பாத்‌ கட்சியினர்‌ மீதும்‌ சர்வதேசத்‌ தலைவர்களின்மீதும்‌ சதாமின்‌ 
செல்வாக்கு அதிகரித்துக்கொண்டே வந்து, ஒரு கட்டத்தில்‌, 
இராக்குக்கென்று ஓர்‌ அதிபர்‌ இருக்கிறார்‌, அவர்‌ பெயர்‌ பக்ர்‌ என்பதே 
மறந்துபோகும்‌ நிலை ஏற்பட்டது. 


பக்ர்‌ ஒன்றும்‌ செய்வதற்கில்லாத சூழ்நிலை. அவரே வளர்த்துவிட்ட 
தலைவர்தான்‌ சதாம்‌. சதாமின்‌ வளர்ச்சியில்‌ ஒவ்வொரு கட்டத்திலும்‌ 
அவரது ஆசீர்வாதங்கள்‌ இருந்தன. ஆனால்‌ முன்னாள்‌ ராணுவ 
அதிகாரியான அவருக்கு, தன்னைக்‌ காட்டிலும்‌ சதாமின்‌ செல்வாக்கு 
எட்டிப்பிடிக்க முடியாத அளவு மேலோங்கிவிட்டது என்பதை ஜீரணிக்க 
முடியாமல்‌ ஆனது. 

பொறாமை. உள்மன வேதனை. மேலும்‌ குமைச்சல்‌. ஆனால்‌ 
செய்வதற்கு ஒன்றுமில்லை என்கிற நிதர்சனமும்‌ அவருக்குப்‌ புரிந்தது. 
ஒரு வாக்கெடுப்பு என்று மக்கள்‌ மத்தியில்‌ போய்‌ நின்றால்‌, கண்ணை 
மூடிக்கொண்டு சதாமுக்கு ஒவ்வொருவரும்‌ ஆளுக்குப்‌ பத்து ஓட்டு 
போட்டுவிட்டு வந்துவிடுவார்கள்‌. அந்தளவுக்கு அவர்‌ 
பிரபலமாகியிருந்தார்‌. 


தன்‌ பிடி விலகிவிட்டது என்பது அதிபருக்குப்‌ புரிந்தது. ஆனாலும்‌ 
அவரால்‌ சதாமைத்‌ தன்னுடைய இருப்பிடத்தில்‌ உட்காரவைத்துப்‌ 
பார்க்க முடியவில்லை. அப்படி அவர்‌ செய்திருப்பாரேயானால்‌ இராக்‌ 
மக்கள்‌ அவரை வாழ்த்தியிருப்பார்கள்‌. பாக்தாத்‌ நகர மத்தியில்‌ 
அவருக்கு ஒரு வெண்கலச்‌ சிலை வைத்திருப்பார்கள்‌. சதாம்‌ உசேனே 
அவருக்கொரு கோயில்‌ கட்டிக்‌ கும்பாபிஷேகம்‌ செய்திருப்பார்‌. அந்தக்‌ 
கும்பாபிஷேகத்துக்கு அமெரிக்க அதிபர்‌ முதல்‌ சோவியத்‌ சுப்ரீம்‌ வரை 
அத்தனை பேரும்‌ வந்திருந்து கெளரவித்திருப்பார்கள்‌. 


ஆனால்‌ பக்ர்‌ வேறு விதமாக முடிவு செய்தார்‌. காலம்‌ கடந்தாவது 
லகானை மீண்டும்‌ தன்‌ கையில்‌ எடுத்துக்கொள்ளவேண்டும்‌ என்று 
அவருக்குத்‌ தோன்றிவிட்டது. 


விளைவு, சிரியாவுடன்‌ தன்னிச்சையாகச்‌ சில உடன்படிக்கைகளுக்கு 
ஏற்பாடு செய்தார்‌. பாத்‌ கட்சியிலும்‌ பதவிகளிலும்‌ சிலபல மாறுதல்களை 
திடீரென்று செய்து அனைவரையும்‌ வியக்கவைத்தார்‌. சதாம்‌ இல்லாமல்‌ 


சில முக்கியமான கமிட்டிகளை அமைப்பதிலும்‌ ஆர்வம்‌ காட்டினார்‌. 


சதாம்‌ இவற்றையெல்லாம்‌ கவனித்துக்கொண்டு இருந்தார்‌. சரி, நேரம்‌ 
வந்துவிட்டது என்று தமக்குள்‌ சொல்லிக்கொண்டார்‌. ராணுவமெங்கும்‌ 
பரவி நிரம்பியிருக்கும்‌ தம்‌ உறவினர்களை அழைத்து, ஆயுதங்களைக்‌ 
கூராக்கிக்கொள்ளச்‌ சொன்னார்‌. பாத்‌ கட்சி முக்கியஸ்தர்களுக்கு 
சுருக்கமாக, ஆனால்‌ உறுதியாகச்‌ சில கட்டளைகளைப்‌ போட்டார்‌. 
ஆட்சிமாற்றம்‌ நடக்கவிருக்கிறது. தயாராக இருங்கள்‌. அவ்வளவுதான்‌. 
தமது திட்டத்தை சி.ஐ.ஏவுக்கும்‌ தெரியப்படுத்தினார்‌. அமெரிக்க 
அரசுக்கும்‌ ஜோர்டனில்‌ இருந்த தன்னுடைய சில முக்கியமான 
தொடர்புகளுக்கும்‌ சங்கேதமாக விஷயத்தைத்‌ தெரிவித்துவிட்டுத்தான்‌ 
அவர்‌ அதிபரின்‌ மாளிகைக்குள்‌ நுழைந்தார்‌. 


மரியாதை நிமித்த சந்திப்பு என்பதாகத்தான்‌ அது முன்னதாகச்‌ 
சொல்லப்பட்டது. ஆனால்‌ சதாம்‌ அதிபருடன்‌ பேசிய பேச்சின்‌ 
தொடக்கமே இவ்வாறுதான்‌ இருந்தது : ' மரியாதையாக இடத்தை காலி 
பண்ணிவிடுங்கள்‌. நான்‌, சதாம்‌.' 


அதைப்‌ புரட்சி என்று சொல்வது தவறு. அத்தனை பெரிய 
காரியத்துக்கெல்லாம்‌ அதிபர்‌ பக்ர்‌ இடம்‌ வைக்கவேயில்லை. ஒரு 
குருட்டு தைரியத்தில்தான்‌ அவர்‌ தன்னிச்சயான சில நடவடிக்கைகளை 
மேற்கொண்டார்‌. ஆனால்‌ சதாமை நேருக்கு நேர்‌ சந்தித்தபோது 
அவருக்கு வெலவெலத்துப்‌ போய்விட்டது. ஒரு கணம்‌ சதாம்‌ என்கிற 
மனிதரின்‌ உருவத்தில்‌ ஒட்டுமொத்த இராக்கும்‌ அமெரிக்காவும்‌ 
ராணுவமும்‌ ஆயுதங்களும்‌ ராட்சசர்களும்‌ கிங்கரர்களும்‌ தனக்கெதிரே 
திரண்டு வந்து நிற்பது போன்ற பிரமை ஏற்பட்டது. 

இதற்குமேல்‌ ஒன்றுமில்லை என்று அவரது உள்மனம்‌ 
சொல்லியிருக்கவேண்டும்‌. எவ்வித எதிர்ப்பும்‌ காட்டாமல்‌ அவர்‌ 
சதாமுக்கு இடம்விட்டு, நகர்ந்துகொண்டார்‌. 

அன்றைக்கு 1979ம்‌ வருடம்‌ ஜூலை மாதம்‌ 16ம்‌ தேதி. 

தேச நலன்‌ கருதி அதிபர்‌ பக்ர்‌ பதவி நீக்கம்‌ செய்யப்படுவதாக 
அறிவித்துவிட்டு, சதாம்‌ தன்னைத்தானே அதிபராக 
அறிவித்துக்கொண்டார்‌. 


ராணுவம்‌ அவர்‌ பின்னால்‌ நின்றது. அவரே ராணுவ உடையில்தான்‌ 
இருந்தார்‌. மக்கள்‌ ஆரவாரம்‌ செய்தார்கள்‌. தங்கள்‌ சந்தோஷத்தை 
வெடிகள்‌ வெடித்துக்‌ காண்பித்தார்கள்‌. சதாம்‌ புன்னகை செய்தார்‌. 


பொதுவாக அவர்‌ புன்னகை செய்வது வெகு அபூர்வம்‌. 


10. யுத்த காண்டம்‌ 


ஒரு காட்டுச்‌ செடியைப்‌ போல தன்னைத்தானே கவனித்துக்கொண்டு, 
போராடி மேலுக்கு வந்தவர்‌ சதாம்‌. இயற்கை அவருக்கு நீரூறியது. 
எப்போது வேண்டுமானாலும்‌, எந்தக்‌ கட்டத்தில்‌ வேண்டுமானாலும்‌ 
அவர்‌ வெட்டப்பட்டிருக்கலாம்‌. கேட்க ஒரு நாதியும்‌ இருந்திருக்காது. 
அவரது உழைப்புக்குச்‌ சமமான அதிர்ஷ்டம்‌ இருந்தது. அது மிக 
முக்கியமான விஷயம்‌. தன்னுடைய அதிர்ஷ்டத்தை விழிப்புணர்வுடன்‌ 
கவனித்து, அதிகபட்ச சாதகங்களை அதன்மூலம்‌ உற்பத்தி 
செய்துகொள்ளக்கூடிய திறமையை அவர்‌ பெற்றிருந்தார்‌. அந்தத்‌ 
திறமைதான்‌ அவரை எண்ணிப்பார்க்க முடியாத உயரத்துக்குக்‌ 
கொண்டுபோனது. 


பாத்‌ கட்சியில்‌ அவரைவிட சீனியர்கள்‌ எத்தனையோ பேர்‌ இருந்தும்‌ 
சதாமையே பக்ர்‌ தம்முடைய துணை அதிபராகத்‌ தேர்ந்தெடுக்கக்‌ 
காரணம்‌ அதுதான்‌. 


ராணுவ ஆடை உடுத்தியிருந்தாலும்‌ அவர்‌ ராணுவ வீரர்‌ அல்லர்‌. 
முறையான போர்க்கலை தெரியாது. ஆனாலும்‌ சம்பந்தமே இல்லாமல்‌ 
அவர்‌ தம்மைத்தாமே ராணுவத்‌ தளபதியாக நியமித்துக்கொண்டபோது 
ஒட்டுமொத்த இராக்‌ ராணுவமும்‌ தலையசைத்து ஏற்றுக்கொண்டதற்குக்‌ 
காரணமும்‌ அதுதான்‌. அரசியல்வாதிகளை அதட்டி மிரட்டவோ, 
ஏமாற்றிக்‌ கவிழ்க்கவோ முடியும்‌. ராணுவத்தையுமா? 


அதிர்ஷ்டமும்‌ திறமையும்‌ கைகோத்த தருணம்‌. மீண்டும்‌ அதுவேதான்‌. 
அதனால்தான்‌ அதிபரை நகர்த்திவிட்டு, சதாம்‌ அதிபர்‌ பொறுப்புக்கு வர 
நினைத்தபோது, ஒரு கேள்வியும்‌ இல்லாமல்‌ ராணுவம்‌ அவரை 
ஆதரித்தது. 


ஆனால்‌ சதாமுக்குத்‌ தெரியும்‌. ராணுவம்‌ ஒத்துழைத்தால்‌ மட்டும்‌ 
போதாது. கட்சி ஒத்துழைத்தாலும்‌ போதாது. மக்கள்‌ கூட்டம்‌ 
முழுமையும்‌ ஒத்துழைத்தாலும்‌ போதாது. ஒரு பெரிய நிறுவனத்தின்‌ 
பங்குதாரர்களைப்‌ போல எண்ணெய்‌ நிறைந்த இராக்கின்‌ எழுதப்படாத 
பங்குதாரர்கள்‌ உலகமெங்கும்‌ இருக்கிறார்கள்‌. பணம்‌ 
கொடுக்கிறவர்கள்‌. பணத்துக்கு பதில்‌ பொருளாகவும்‌ 
கொடுக்கிறவர்கள்‌. ஆயுதங்கள்‌ அளிப்பவர்கள்‌. எத்தனை பில்லியன்‌, 


டிரில்லியன்‌ டாலர்களையும்‌ பவுண்டுகளையும்‌ மார்க்குகளையும்‌ 


ரூபிள்களையும்‌ அவர்கள்‌ இராக்கை நம்பி முதலீடு செய்கிறார்கள்‌. 


விளையாட்டிலேயே அபாயகரமானது பண விளையாட்டு. 
விளையாட்டாக எதையும்‌ செய்துவிட முடியாது. ஆட்சியைக்‌ 
கவிழ்த்துவிட்டு அதிபராவதற்கு ஒரு மணிநேரம்‌ போதும்‌ சதாமுக்கு. 
ஆனால்‌ அவரது பதவி நிலைப்பதற்கு மேற்கத்திய தேசங்களின்‌ 
ஒத்துழைப்பு அவசியம்‌. அமெரிக்கா. பிரிட்டன்‌. பிரான்ஸ்‌. இவற்றின்‌ 
நட்பு தேசங்கள்‌. எல்லாரும்‌. எல்லாருமே ஒத்துழைத்தாக வேண்டும்‌. 
ஆட்சி மாற்றத்தை அவர்கள்‌ அபாயகரமான விஷயமாகப்‌ பார்த்துவிடக்‌ 
கூடாது. 


தவிரவும்‌ பதவி ஏற்ற மறுகணமே உலகை உலுக்கப்போகிற ஒரு 
மாபெரும்‌ காரியத்தை அவர்‌ உத்தேசித்திருந்தார்‌. ஒரு நாளில்‌ 
முடியப்போகிறதா, ஒரு மாதமா, ஒரு வருடமா, பத்து வருடமா, நூறு 
வருடங்கள்‌ நீடிக்கப்போகிறதா - எதுவுமே சொல்லமுடியாது. ஆனால்‌ 
மிகப்பெரிய காரியம்‌. நீறு பூத்த நெருப்பாக இருக்கிற இரானுடனான 
பகையைக்‌ கத்தி கொண்டு கீறிப்‌ பார்த்துவிடுகிற நடவடிக்கை. பல 
கோடிக்கணக்கில்‌ செலவு பிடிக்கப்‌ போகிற யுத்தம்‌. பல லட்சக்கணக்கில்‌ 
உயிர்ப்பலி கேட்கப்போகிற நூற்றாண்டின்‌ இன்னொரு மாபெரும்‌ 
யுத்தம்‌. 

சதாம்‌ தாமதிக்கவில்லை. பொறுப்பேற்பதற்கு மிகக்‌ கொஞ்சகால 
அவகாசமே இருந்தபோது ஜோர்டனுக்கும்‌ சவூதி அரேபியவுக்கும்‌ 
பலமுறை திடீர்‌ திடீரென்று கிளம்பிப்‌ போய்வந்தார்‌. அமெரிக்காவின்‌ 
நிரந்தர ஆதரவு பெற்ற மத்தியக்‌ கிழக்கு தேசங்கள்‌ அவை. 
அவர்களிடம்‌ சதாம்‌ முன்வைத்த கோரிக்கை ஒன்றுதான்‌. அவர்‌ 
அதிபராகப்‌ போகிறார்‌. கையோடு இரானுடன்‌ யுத்தம்‌ 
தொடங்கப்போகிறார்‌. அவர்கள்‌ அதை ஆதரிக்க வேண்டும்‌. 


0 


ஆதரித்துத்தான்‌ ஆகவேண்டும்‌ என்று அமெரிக்காவும்‌ நினைத்ததே, 
அதற்குப்‌ பெயர்‌ அதிர்ஷ்டம்‌. பணத்தையும்‌ பதவியையும்‌ கடவுளாக 
நினைத்த சதாமைக்‌ காட்டிலும்‌, மதத்தை முன்னிறுத்தி அங்கே ஒரு 
புரட்சிக்கு வழி வகுத்து, மன்னர்‌ வம்சத்தை மூட்டை கட்டிவிட்டு 
ஆட்சிக்கு வந்திருந்த அயாதுல்லா கொமேனி அவர்களுக்கு ஒரு பெரும்‌ 
ஆபத்தாகத்‌ தெரிந்தார்‌. 


ஆ, கொமேனி! நினைத்தாலே அவர்களுக்கு உதறலெடுத்தது. 


ஆசாரமான ஷியா முஸ்லிம்‌. கடைந்தெடுத்த அடிப்படைவாதி. இரான்‌ 
மன்னர்‌ ஷா முகம்மது ரெஸா பாலவி பார்த்துப்‌ பார்த்துத்‌ 
தேர்ந்தெடுத்திருந்த மேற்கத்திய உறவுகள்‌ அனைத்தையும்‌ நிமிஷ 
நேரத்தில்‌ உதறித்‌ தள்ளி உறுமியவர்‌. இராக்கில்‌ சதாமும்‌ அவரது 
முன்னோர்களும்‌ செய்தது ராணுவப்‌ புரட்சி. ஆனால்‌ கொமேனி 
இரானில்‌ நிகழ்த்தியது இஸ்லாமியப்‌ புரட்சி. 


வித்தியாசம்‌ புரிகிறதா? ராணுவ நடவடிக்கைகளின்‌ மூலம்தான்‌ அந்தப்‌ 


புரட்சியும்‌ நிகழ்ந்தது. ஆனால்‌ மதத்தின்‌ முலாம்‌ பூசப்பட்ட கேடயத்தை 
முன்னால்‌ தாக்கிப்‌ பிடித்திருந்தார்‌ கொமேனி. 


அருவருக்கத்தக்க மேற்கத்தியப்‌ பாணி ஆட்சி நடத்தும்‌ மன்னர்‌ ஷாவை 
ஒழித்துக்கட்டுவோம்‌. நமக்குப்‌ புனிதமான ஷரியத்தின்‌ அடியொற்றிய 


ஆட்சியை நிறுவுவோம்‌ என்று அவர்‌ தம்‌ மக்களிடம்‌ சொன்னார்‌. 


இரானின்‌ தொன்மை, புராதனம்‌, கலாசார பலம்‌, ஷியாக்கள்‌ அங்கே 
காலம்‌ காலமாக ஒடுங்கிக்கிடந்த கொடுமை, அமெரிக்காவுக்கும்‌ 
பிரிட்டனுக்கும்‌ வால்‌ பிடிக்கும்‌ மன்னர்கள்‌ மக்களை மறந்துவிட்டு, 
சுகபோகத்தில்‌ மூழ்கிக்‌ கிடக்கிற அவலம்‌ என்று அனைத்தையும்‌ அவர்‌ 
தம்‌ பேச்சுகளில்‌ ஒரு பிடி பிடித்தார்‌. 


சந்தேகமில்லாமல்‌ கொமேனி ஓர்‌ ஆபத்து என்று இரான்‌ மன்னர்‌ ஷா 
முகம்மது ரெஸா பாலவி நினைத்தார்‌. அதனால்தான்‌ அவரை ஒருமுறை 
கைது செய்து சிறையில்‌ அடைத்து, இன்னொரு முறை கைது செய்து 
நாடு கடத்தி - என்னென்னவோ செய்துபார்த்தார்‌. 


ம்ஹும்‌. அவர்‌ ஒரு சக்தி. எப்படி இராக்கில்‌ சதாம்‌ ஒரு சக்தியோ, 
அம்மாதிரி இரானுக்கு கொமேனி. கொமேனியின்‌ மக்கள்‌ செல்வாக்கு 
கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அவர்கள்‌ கண்மூடித்தனமாக அவரை 
நம்பினார்கள்‌. 

1962ல்‌ ஆரம்பித்த அவரது புரட்சிக்‌ கனவுகள்‌ பிப்ரவரி 1, 1979 
அன்றுதான்‌ நனவாக ஆரம்பித்தது. இடையே அவர்‌ பதினான்கு 
வருடங்கள்‌ நாடோடி மாதிரி உலகமெலாம்‌ திரிந்திருக்கிறார்‌. சொந்த 
நாட்டிலிருந்து விரட்டப்படும்‌ கொடுமைக்கு உதாரணமே 
சொல்லமுடியாது. அப்படிப்‌ போன இடத்திலும்‌ (முதலில்‌ இராக்‌. அங்கே 
சதாமால்‌ துரத்தப்பட்டபிறகு பிரான்ஸ்‌.) சும்மா இராமல்‌, அங்கிருந்தே 
தன்‌ தேசத்துக்குள்‌ ஒரு புரட்சிக்கான விதையை ஊன்றி, உரமிட்டு, 


நீரூற்றி, வளர்த்து, விருட்சமாக்கிப்‌ பலனளிக்கும்‌ கணம்‌ வரை 
விழிப்புணர்வுடன்‌ பாதுகாப்பதென்பது சாதாரண விஷயமல்ல. 


அந்தப்‌ புரட்சியின்‌ வெற்றி என்பது அவரது பொறுமைக்கும்‌ 
திறமைக்கும்‌ சாதிக்கும்‌ வேட்கைக்கும்‌ கிடைத்த பரிசு. 


0 


ஆனால்‌ அமெரிக்காவுக்குப்‌ பிடிக்கவில்லை. சுத்தமாகப்‌ பிடிக்கவில்லை. 
கொமேனி இரானின்‌ அதிபராகத்‌ தொடருகிற பட்சத்தில்‌ 
அமெரிக்காவுக்கான இரானின்‌ கதவுகள்‌ நிரந்தரமாக அடைடட்டுவிடும்‌. 
ஒரு சொட்டு எண்ணெய்‌ கிடைக்காது. வேண்டுமானால்‌ இரானிலுள்ள 
புகழ்பெற்ற ஷியா புனிதத்‌ தலங்களுக்குத்‌ தீர்த்த யாத்திரை 
மேற்கொண்டு, பள்ளிவாசல்களில்‌ தொழுதுவிட்டு வரலாம்‌. பாவம்‌ 
தொலையும்‌ என்கிற உத்தரவாதம்‌ உண்டு. ஆனால்‌ பெட்ரோல்‌ 
கிடைக்காது. கண்டிப்பாகக்‌ கிடைக்காது. 


தவிரவும்‌ கொமேனி, பதவிக்கு வந்தவுடனேயே அதற்கான 
நடவடிக்கைகளில்‌ இறங்கவும்‌ ஆரம்பித்துவிட்டார்‌. எழுபதுகளின்‌ 
தொடக்கத்திலேயே சதாம்‌ மேற்கொண்ட நாட்டுடைமை 
நடவடிக்கைகளை எண்பதுகளின்‌ தொடக்கத்தில்‌ இரானும்‌ 
மேற்கொண்டது. 


இப்படி ஊருக்கு ஊர்‌, பேருக்குப்‌ பேர்‌ எண்ணெய்‌ வளத்தை 
நாட்டுடைமை ஆக்கிவிட்டால்‌ மேற்கு நாடுகளின்‌ கஜானா என்னாவது? 
தலையில்‌ போட்டுக்கொள்ளத்‌ துண்டு கூடக்‌ கிடைக்காது. வெறும்‌ 
கைக்குட்டைதான்‌. 


ஆகவே, இராக்கின்‌ அதிபராக சதாம்‌ பதவி ஏற்பதிலும்‌, உடனடியாக 
இரானுடன்‌ யுத்தத்தைத்‌ தொடங்குவதிலும்‌ தங்களுக்கு எவ்வித 
ஆட்சேபணையும்‌ இல்லை என்று அமெரிக்கா மிகத்‌ தெளிவாகச்‌ 
சொல்லிவிட்டது. 


0 


சதாம்‌ இதற்காகத்தான்‌ காத்திருந்தார்‌. அவருக்கு அந்தச்‌ சமயத்தில்‌ 
அமெரிக்காவின்‌ உதவிகள்‌ கொஞ்சம்‌ அதிகமாகவே வேண்டியிருந்தது. 
அமெரிக்கா தன்னுடைய ஆயுத விற்பனை தொடர்பான கொள்கைகளை 
இராக்‌ விஷயத்தில்‌ மாற்றிக்கொண்டே தீரவேண்டும்‌ என்று அவர்‌ 
விரும்பினார்‌. சோவியத்‌ ரஷ்யா அதுகாறும்‌ வழங்கிக்கொண்டிருந்த 


ஆயுதங்களின்‌ தரத்தில்‌ சதாமுக்கு அவ்வளவாகத்‌ திருப்தியில்லை. 
தவிரவும்‌ முந்தைய மூன்று வருடங்களாகப்‌ போதிய ஆயுதங்களும்‌ 
வருவதில்லை. 


எழுபத்தி ஏழு, எழுபத்தியெட்டாம்‌ ஆண்டுகளிலேயே சோவியத்‌ 
யூனியன்‌, இன்னதுதான்‌ நடக்கப்போகிறது என்பதாகக்‌ கொஞ்சம்‌ 
மோப்பம்‌ பிடித்துவிட்டது. இரானின்‌ புரட்சியை அவர்கள்‌ எப்படி 
எதிர்பார்த்துக்கொண்டிருந்தார்களோ, அதே மாதிரியே புரட்சிக்குப்‌ 
பிறகு நடக்கவிருக்கிற இராக்குடனான யுத்தத்தையும்‌ 
எதிர்பார்த்தார்கள்‌. 

சதாம்‌ உசேனுக்கு எப்படியும்‌ அமெரிக்கா உதவப்‌ போகிறது. 
ஏற்கெனவே அவர்‌ இரண்டு தரப்புக்‌ குதிரைகளிலும்‌ சவாரி 
செய்துகொண்டிருக்கிறார்‌. ஆனால்‌ தாங்கள்‌ இரானின்‌ பக்கம்‌ நிற்க 
முடியுமானால்‌, அமெரிக்கா எக்காலத்திலும்‌ நுழைய முடியாத அந்தத்‌ 
தேசத்தில்‌ ஏகபோகமாக எண்ணெய்‌ குடித்துக்கொள்ள முடியுமே? 


மதப்புரட்சி செய்து ஆட்சிக்கு வந்த கொமேனிக்காக, மதச்சார்பற்ற 
ஆட்சி நடத்திக்கொண்டிருந்த சதாமை அவர்கள்‌ கைகழுவ முன்வந்தது 
சரித்திரத்தின்‌ விசித்திரப்‌ பக்கங்களுள்‌ ஒன்று. 

பாதகமில்லை. சதாம்‌ தயாராகவே இருந்தார்‌. கொமேனி மீதான 
அமெரிக்காவின்‌ வெறுப்புக்கு ஒரு காரணமென்றால்‌ சதாமின்‌ 
வெறுப்புக்கு மிக நுணுக்கமான காரணங்கள்‌ உண்டு. 


அதிகாரம்‌, பதவி என்கிற ஆயுதங்கள்தான்‌ சதாமிடம்‌ இருந்தன. ஆனால்‌ 
கொமேனியின்‌ கையில்‌ இருந்தது மதம்‌ என்கிற வஸ்து. அவர்‌ உலக 
ஷியாக்களின்‌ தன்னிகரற்ற தலைவர்‌. சதாம்‌ ஒரு சன்னி முஸ்லிம்‌. 
தவிரவும்‌ இராக்கின்‌ மக்கள்‌ தொகையில்‌ அறுபத்தைந்து சதவீதம்‌ பேர்‌ 
ஷியாக்கள்‌. எப்படி இரானில்‌ அவர்கள்‌ மெஜாரிடியோ, அதே போல. 
(உலகப்போருக்கு முன்பு இரானும்‌ இராக்கும்‌ ஒரே தேசமாகத்தான்‌ 
அறியப்பட்டன.பெர்ஷியப்‌ பேரரசு என்றால்‌ அது இராக்கையும்‌ 
உள்ளடக்கியதுதான்‌.) 


மெஜாரிடி ஷியாக்கள்‌ வசிக்கும்‌ இராக்கில்‌, மைனாரிடி சன்னி முஸ்லிம்‌ 
தலைவரான சதாம்‌ ஆட்சிக்கு வந்திருந்தார்‌. தவிரவும்‌ மதச்சார்பின்மை 
போர்டு மாட்டிக்கொண்ட அலுவலகம்‌ அவருடையது. 


ஏற்கெனவே இராக்கிய ஷியாக்களுக்கு வெளியே சொல்லமுடியாத ஒரு 
மறைமுக வேதனை உண்டு. என்ன மெஜாரிடியாக இருந்தென்ன? 


ஆட்சி அதிகாரம்‌ சன்னிகளின்‌ கையில்தான்‌ போய்‌ விழுகிறது என்கிற 
வேதனை. தவிரவும்‌ உலகமெங்கும்‌ முஸ்லிம்‌ தேசங்களில்‌ 
எக்காலத்திலும்‌ இரண்டாந்தரப்‌ பிரஜைகளாகவே ஷியாக்கள்‌ 
நடத்தப்பட்டுக்கொண்டிருந்த நிலையில்‌, இரானில்‌ நடைபெற்ற 
மதப்புரட்சியும்‌ கொமேனியின்‌ எழுச்சியும்‌, ஷியாக்கள்‌ வாழ்வில்‌ 
நிகழ்ந்த திடீர்‌ மறுமலர்ச்சியும்‌ இராக்கிய ஷியாக்களையும்‌ 


நப்பாசைப்பட வைத்தன. 


தவிரவும்‌ கொமேனி அதிகாரத்துக்கு வருவதற்குப்‌ பல்லாண்டுகள்‌ 
முன்பிருந்தே அவர்கள்‌ அவரைத்‌ தொழத்‌ தொடங்கியிருந்தவர்களும்‌ 


கூட. 


யோசித்துப்‌ பாருங்கள்‌. இரான்‌ மன்னர்‌ ஷா கொமேனியைத்‌ 
துரத்துகிறார்‌. தேசப்பிரஷ்டம்‌ என்று அதற்குப்‌ பெயர்‌. உயிர்பிழைக்க 
வேண்டுமென்றால்‌ எங்காவது பாதுகாப்பான இடத்துக்குத்தான்‌ 
போயாகவேண்டும்‌. உலகம்‌ பெரிதுதான்‌. ஆனாலும்‌ கொமேனி முதல்‌ 
முதலில்‌ தேர்ந்தெடுத்த இடம்‌, இராக்கில்‌ இருந்த நஜஃப்‌ 
நகரத்தைத்தான்‌. 

பாக்தாத்திலிருந்து 160 கிலோ மீட்டர்‌ தெற்கே, யூப்ரடிஸ்‌ நதிக்கரை ஓரம்‌ 
அமைந்த ஒரு ஷியா புண்ணியத்‌ தலம்‌. உலகம்‌ முழுவதிலும்‌ இருந்தும்‌ 
ஷியாக்கள்‌ இந்த நகருக்கு வழிபடவும்‌, தங்கிப்‌ படிக்கவும்‌ வருவார்கள்‌. 
சதாம்‌ துணை அதிபராக இருந்த காலத்திலேயே இந்நகரத்தின்‌ ஷியா 
மேலாதிக்கத்தைக்‌ குறைக்கத்‌ தம்மாலான அத்தனை முயற்சிகளையும்‌ 
செய்து பார்த்திருக்கிறார்‌. திருவிழாக்களை முதலில்‌ தடை செய்தார்‌. 
ஊர்வலங்கள்‌, மத மாநாடுகள்‌ அனைத்தையும்‌ தடை செய்தார்‌. 
இராக்கின்‌ ஏனைய பிற நகரங்களைப்‌ போலவே நஜஃபும்‌ ஒரு நவீன 
நகரமாகவே இருக்கவேண்டும்‌ என்று மேலுக்கு அவர்‌ பேசுவார்‌. 
எப்போதும்‌ பள்ளிவாசல்களில்‌ விழுந்து கிடக்காதீர்கள்‌, 
பள்ளிக்கூடங்கள்‌ கட்டி, குழந்தைகளைப்‌ படிக்க அனுப்புங்கள்‌ என்ற 
கோஷத்தை நஜஃபுக்காகவே அவர்‌ பிரத்தியேகமாக உருவாக்கினார்‌. 


ஆனாலும்‌ நஜஃப்‌ மாறவில்லை. அதன்‌ தொன்மம்‌, கலாசார பலம்‌, 
ஷியாக்களின்‌ ஆன்மிகத்‌ தலைநகரம்‌ என்கிற அந்தஸ்து இவற்றை 
விட்டுக்கொடுக்கத்‌ தயாராக இல்லை. 


0 


கொமேனி நாடுகடத்தப்பட்டு நஜஃப்புக்கு வந்து இருந்த காலத்தில்‌ 


இராக்கிய ஷியாக்கள்‌ அவரைச்‌ சந்தித்து மணிக்கணக்கில்‌ 
பேசிக்கொண்டிருப்பார்கள்‌. புரட்சி எப்போது, புரட்சி எப்போது 
என்பதுதான்‌ அவர்களுடைய ஒரே கேள்வி. இரானுக்கு விடிவு 
வரும்போது இராக்கிய ஷியாக்களுக்கும்‌ ஒரு விடிவு காலம்‌ 
வரவேண்டும்‌ என்பதுதான்‌ அவர்களுடைய அந்தராத்மா மெளனமாக 
அவரிடம்‌ முன்வைத்த வேண்டுகோள்‌. 


கொமேனி இராக்கிய ஷியாக்களை நன்கு பயன்படுத்திக்கொண்டார்‌. 
அங்கே இருந்த காலத்தில்‌, உலகம்‌ முழுவதையும்‌ தொடர்புகொண்டு 
ஷியாக்களை ஒருங்கிணைக்கும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்டார்‌. இரான்‌ 
புரட்சிக்காகத்‌ துண்டேந்தி நிதி வசூல்‌ செய்யவும்‌ அவர்கள்‌ தயாராக 
இருந்தார்கள்‌. 

ஆனால்‌ கொமேனி அப்போது இராக்கின்‌ அரசியல்‌ மற்றும்‌ உள்நாட்டு 
விவகாரங்கள்‌ எதிலும்‌ தலையிடவில்லை. கருத்து தெரிவிக்கவில்லை. 
அப்படியும்‌ சதாம்‌ உசேனுக்கு அவர்‌ ஒரு ஆபத்தான நபர்‌ என்கிற 
எண்ணம்‌ போகவில்லை. இரானைப்‌ போலவே இராக்‌ ஷியாக்களைத்‌ 
தூண்டிவிட்டு அங்கும்‌ அவர்‌ ஒரு மதப்புரட்சிக்கு விதை 
போட்டுவிடுவார்‌ என்கிற அச்சம்‌. 


ஆகவே, கொமேனியை அவர்‌ இராக்கைவிட்டு வெளியேறச்‌ 
சொல்லிவிட்டார்‌. துணை அதிபராக இருந்த சதாம்‌. அடைக்கலம்‌ 
தரமுடியாது என்பதில்‌ எவ்வித சமரசமும்‌ கிடையாது. உடனே 
வெளியேறுங்கள்‌. அவ்வளவுதான்‌. 


அவர்களுக்கிடையிலான கசப்புணர்வின்‌ தொடக்கப்புள்ளி அதுதான்‌. 


வெளியேறி, அவர்‌ பிரான்சுக்குப்‌ போய்விட்டபிறகு, அங்கிருந்து சதாம்‌ 
உசேனுக்கு எதிராகப்‌ பல தருணங்களில்‌ கடுமையாகப்‌ 
பேசியிருக்கிறார்‌. இரானில்‌ நிகழவிருக்கும்‌ மறுமலர்ச்சி, கண்டிப்பாக 
இராக்‌ ஷியாக்களிடையிலும்‌ பரவும்‌ என்று சொல்லியிருக்கிறார்‌. 
இதெல்லாமே தூண்டிவிடும்‌ நடவடிக்கைகள்‌. ஆகவே, சதாமைப்‌ 
பொறுத்தவரை கொமேனி எதிரில்‌ வைத்துக்கொள்ள முடியாத ஓர்‌ எதிரி. 
தான்‌ பதவிக்கு வந்தவுடன்‌ அவர்‌ செய்ய நினைத்த இரான்‌ யுத்தத்துக்கு 
ரிஷிமூலக்‌ காரணம்‌ இதுவே. 

ஆனால்‌ இதை வெளியே சொல்லமுடியாது. தனிப்பட்ட 
வெறுப்புகளையும்‌ காழ்ப்புகளையும்‌ மக்கள்‌ புரிந்துகொள்வார்கள்‌ 
என்றாலும்‌ சரித்திரத்தில்‌ பதிவு செய்ய அரசியல்‌ காரணங்களே 


வேண்டியிருக்கின்றன. 


௮, அதிலென்ன பிரச்னை? ஏற்கெனவே இருக்கிற எல்லைத்‌ தகராறுகள்‌. 
ஒரு அவசரத்துக்கு அவர்‌ இரானின்‌ முன்னாள்‌ மற்றும்‌ இறுதி மன்னர்‌ 
ஷா முகம்மது ரெஸா பாலவியுடன்‌ அல்ஜீரியாவில்‌ செய்துகொண்ட 
ஒப்பந்தம்‌ நினைவுக்கு வந்தது. 


சதாமுக்கு ஓர்‌ ஒப்பந்தம்‌ செய்துகொள்வதும்‌, அதைக்‌ கிழித்துப்‌ 
போடுவதும்‌ மிகச்‌ சாதாரண விஷயங்கள்‌. கொள்கை ரீதியில்‌ அவரது 
அரசு இரானில்‌ நடைபெற்ற மதப்புரட்சியை ஏற்கவில்லை. கொமேனி 
ஒரு தீயசக்தி. அவர்களுடன்‌ சுமுகமான அரசியல்‌ உறவு சாத்தியமில்லை 


என்று பகிரங்கமாகவே சொல்லிவிட்டார்‌. 

ஆனால்‌ யுத்தத்துக்கான காரணங்கள்‌ என்று கேட்கப்பட்டபோது, 
பல்லை உடைக்கும்‌ புள்ளிவிவரங்களுடன்‌ எல்லைத்‌ தொல்லைகள்தான்‌ 
முதலில்‌ முன்வைக்கப்பட்டன. 


11. இங்கே ஆரம்பம்‌, 
எங்கும்‌ முடிவில்லை. 


இராக்‌ - இரான்‌ யுத்தத்தின்‌ மையப்புள்ளியாக, திட சாட்சியாக இருந்த 
இடத்துக்குப்‌ பெயர்‌ குஸெஸ்தான்‌ (10218) என்கிற அரபிஸ்தான்‌. 
வரைபடத்தில்‌ இரானின்‌ மேற்கு எல்லைப்பகுதியில்‌, இராக்கைத்‌ 
தொட்டுக்கொண்டு இருக்கும்‌ ஒரு சிறு நிலப்பரப்பு. இரானின்‌ கலாசார 


அடையாளச்‌ சின்னங்களுள்‌ ஒன்றாக விளங்கும்‌ ஒரு மாநிலம்‌. 


இப்போது அது இரானின்‌ ஒரு பகுதி. ஒரு காலத்தில்‌ குஸெஸ்தானைத்‌ 
தலைநகராகக்‌ கொண்டே பல ஆட்சிகள்‌ நடைபெற்றிருக்கின்றன. 
பாலை பூமியான மத்தியக்‌ கிழக்கின்‌ எழில்‌ கொஞ்சும்‌ சில அபூர்வப்‌ 
பிரதேசங்களுள்‌ ஒன்று அது. மலைகள்‌ உண்டு. கருன்‌, கார்க்கே, ஜராஹி 
என்று மூன்று ஜீவ நதிகள்‌ அந்தப்‌ பகுதி வழியே பாய்ந்து சென்று 


வளைகுடாவில்‌ கலக்கின்றன. 


ஏராளமான ஆதிவாசி இனக்குழுக்களைச்‌ சேர்ந்த மக்கள்‌ வசிக்கும்‌ 
பகுதி. ஆதி பெர்சியர்கள்‌, இரானிய - அரேபிய ஆதிவாசிகள்‌, பக்தியாரி 
வம்சத்தவர்கள்‌, பெபானியர்கள்‌, லக்‌ மற்றும்‌ லுர்‌ இனத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌, கஷாக்கி என்னும்‌ துருக்கிய மொழி பேசும்‌ அஃப்ஷரி 
ஆதிவாசிகள்‌ தவிரவும்‌ ரெகுலர்‌ அரேபியர்கள்‌, ஷியா - சன்னிகள்‌, குர்த்‌ 
இனத்தைச்‌ சேர்ந்த கொஞ்சம்‌ பேர்‌ என்று குஸெஸ்தானில்‌ 
வசிக்கிறவர்களைத்‌ தொகுத்தால்‌ விதவிதமான மனிதர்களைச்‌ 
சந்திக்கலாம்‌. 

தொன்மையான நகரம்‌, பாதுகாக்கப்படவேண்டிய முன்னாள்‌ பேரரசு 
என்றெல்லாம்‌ சொன்னாலும்‌ குஸெஸ்தானின்‌ மிக முக்கிய ஈர்ப்பு, 
எண்ணெய்‌. வளமான, உயர்தரமான கச்சா எண்ணெய்‌. 


ஒட்டாமான்‌ துருக்கிய சாம்ராஜ்ஜியம்‌ தோன்றுவதற்கு முன்னால்‌ 
இரான்‌ - இராக்‌ என்று இரண்டு பிரதேசங்கள்‌ கிடையாது. இரண்டும்‌ 
ஒன்றுதான்‌. பெர்சியப்‌ பேரரசு என்று அதற்குப்‌ பெயர்‌. 
உலகப்போருக்குப்‌ பிறகு பிரிட்டனின்‌ கட்டுப்பாட்டுக்குள்‌ இந்தப்‌ 
பகுதிகளெல்லாம்‌ வந்து சேர்ந்து, போராடி, ஒரு வழியாகச்‌ சுதந்தரம்‌ 
பெற்ற தருணத்தில்‌, பிரிட்டன்‌ தன்‌ ஞாபகார்த்தமாகச்‌ சில எல்லைப்‌ 


பிரச்னைகளை அங்கே விட்டுச்‌ சென்றது. இரானிலிருந்து இராக்கைப்‌ 
பிரித்தபோது கிழித்த கோடுகள்‌ சில இடங்களில்‌ சரியாக விழவில்லை. 
குஸெஸ்தான்‌ அவற்றுள்‌ ஒன்று. 

புகைச்சல்‌ வெகுகாலமாகவே இருந்துவந்தது. முதல்‌ முதலில்‌ இராக்கில்‌ 
புரட்சியின்மூலம்‌ ஆட்சிக்கு வந்த அப்துல்‌ கரீம்‌ காசிம்தான்‌ அதை ஊதிப்‌ 
பெரிதாக்கும்‌ பணியை ஆரம்பித்துவைத்தார்‌. 'உங்களது இப்போதைய 
வரைபடங்களை நான்‌ நிராகரிக்கிறேன்‌. குஸெஸ்தான்‌ இராக்கைச்‌ 
சேர்ந்தது. 

கையோடு குஸெஸ்தான்‌ பகுதியில்‌ வசித்துவந்த சில புரட்சி 
மனோபாவம்‌ கொண்ட இளைஞர்களைத்‌ தூண்டிவிட்டு, இரான்‌ 
அரசுக்கு எதிராகக்‌ கிளர்ச்சி செய்யவும்‌ இராக்‌ உதவியது. பிரச்னையை, 
அரபு லீகின்‌ வருடாந்திரக்‌ கூட்டங்களுக்கும்‌ அவசியம்‌ எடுத்துச்‌ 
சென்றார்கள்‌. ஆனால்‌ எதனாலும்‌ பிரயோஜனம்‌ இல்லாமலே இருந்தது. 


பாத்‌ கட்சி ஆட்சிக்கு வந்து, இராக்‌ சதாமின்‌ சட்டைப்பைக்குள்‌ 
போனபிறகு, அவரது மனத்தில்‌ எப்போதும்‌ இந்தப்‌ பகுதி குறித்த ஒரு 
சிந்தனை ஓடிக்கொண்டேதான்‌ இருக்கும்‌. எகிப்தின்‌ தனிப்பெரும்‌ 
தலைவராகவும்‌ அரபுகளின்‌ காவலனாக இருந்த நாசர்‌ இறந்துவிட்டார்‌. 
அந்த நாற்காலி காலியாகவே இருக்கிறது. இப்போதைக்கு அதற்கு 
ஆசைப்படக்கூட இங்கே யாருக்கும்‌ தகுதியில்லை - தன்னைத்‌ தவிர. 


தேச எல்லைகளைத்‌ தாண்டி தான்‌ ஏனொரு தன்னிகரற்ற 
பெருந்தலைவராகக்‌ கூடாது? 


சதாம்‌ ஆசைப்பட்டார்‌. அப்படி அவர்‌ ஆசைப்படக்‌ கூடாது என்று 
சொல்வதற்கு அப்போது ஆளில்லாமல்‌ இருந்தது. ஆகவே யுத்தங்களின்‌ 
மூலம்‌ முதலில்‌ அச்சத்தை ஏற்படுத்தி, புனரமைப்பு நடவடிக்கைகளின்‌ 
மூலம்‌ பின்னால்‌ நல்ல பெயரைச்‌ சம்பாதித்து, நவீன மய 
அணுகுமுறைகளின்‌ மூலம்‌ நிகரற்ற பெருந்தலைவர்‌ என்கிற பெயரைப்‌ 
பிடிக்கலாம்‌ என்று சதாம்‌ முடிவு செய்தார்‌. 


உடனடியாக இராக்‌ ரேடியோவின்‌ மூலம்‌ குஸெஸ்தான்‌ என்று 
இரானியர்கள்‌ சொல்லும்‌ பகுதியை 'அரபிஸ்தான்‌' என்று இராக்‌ 
உள்வாங்கும்‌ விதத்திலேயே திரும்பத்திரும்பக்‌ குறிப்பிட்டு, 
அம்மக்களின்‌ நலனுக்காக இராக்‌ அரசு தொடர்ந்து 
சிந்தித்துக்கொண்டிருக்கிறது என்கிற செய்தியைப்‌ பரப்ப 


உத்தரவிட்டார்‌. 


நைச்சியமாகப்‌ பேசி பல மத்தியக்‌ கிழக்குத்‌ தொலைக்காட்சிகள்‌, 
தினசரிகள்‌, வார, மாதப்‌ பத்திரிகைகளில்‌ குஸெஸ்தான்‌ இராக்கின்‌ ஒரு 
பகுதியாகவே இருப்பதாகக்‌ காட்டும்‌ வரைபடங்கள்‌ வெளிவரவும்‌ 
ஏற்பாடு செய்தார்‌. 


1971 வரை வளைகுடாவில்‌ இருக்கும்‌ குட்டித்‌ தீவுகளான அபூ மூசா (றய 
Musa), டம்ப்‌ (Greater Tunb and Lesser Tub) ஆகியவை பிரிட்டனின்‌ 
ஆளுகைக்கு உட்பட்டிருந்தன. அந்த வருடம்‌ பிரிட்டன்‌ 
விடைபெற்றுக்கொண்டு வெளியேறியதும்‌, உடனடியாக அந்தத்‌ தீவுகள்‌ 
தமக்கே சொந்தம்‌ என்று இராக்‌ உரிமை கொண்டாடத்‌ தொடங்கியது. 


கையோடு இரானுடன்‌ அதுவரை இருந்துவந்த அரசியல்‌ உறவுகளை 
அடியோடு முறித்துக்கொள்வதாக சதாம்‌ அறிவித்தார்‌. இராக்கில்‌ இருந்த 
சுமார்‌ எழுபத்தையாயிரம்‌ இரானியர்களின்‌ சொத்துகளைப்‌ பறிமுதல்‌ 
செய்துகொண்டு அவர்களை நாடு கடத்தினார்‌. அரபு லீகும்‌ ஐக்கிய 
நாடுகள்‌ சபையும்‌ இந்த நடவடிக்கைகளைக்‌ கண்டு கொஞ்சம்‌ 
அதிர்ந்தன. சம்மதிக்க மறுத்தன. ஆனால்‌ சதாம்‌ அதையெல்லாம்‌ 
பொருட்படுத்தவில்லை. 


0 


யுத்தத்தின்‌ இன்னொரு காரணம்‌, ஒரு நதி. அர்வாண்ட்‌ - ஷாட்‌ அல்‌ 
அராப்‌ (Arvand - Shatt al Arab) நீர்வழிப்‌ பாதை. இரான்‌ - இராக்கின்‌ 
தெற்கு எல்லையாக ஓடிக்‌ கடலில்‌ கலக்கும்‌ நதி. இரு தேசங்களுக்குமே 
எண்ணெய்‌ ஏற்றுமதிக்கு மிகவும்‌ உதவும்‌ நீர்ப்பாதை. 


1975ம்‌ ஆண்டு அமெரிக்காவின்‌ உள்துறை அமைச்சராக இருந்த 
ஹென்றி கிஸ்ஸிங்கர்‌ (Hy Kissinger) அந்த நதிப்பாதையைப்‌ 
பயன்படுத்தி நீங்கள்‌ இராக்கைப்‌ போய்த்‌ தாக்குங்கள்‌ என்று இரான்‌ 
மன்னர்‌ ஷாவிடம்‌ உத்தரவு கொடுத்தார்‌. இராக்கின்‌ அப்போதைய 
சோவியத்‌ உறவுகள்‌ கொடுத்த எரிச்சல்‌ காரணம்‌. 


ஆனால்‌ சதாம்‌ புத்திசாலித்தனமாக, அப்படியொரு தாக்குதல்‌ வருவதற்கு 
முன்னதாகவே அல்ஜியர்ஸ்‌ உச்சிமாநாட்டில்‌ இரான்‌ மன்னருடன்‌ 
கைகுலுக்கிவிட்டார்‌. நதிதானே? நீங்களும்‌ உபயோகியுங்கள்‌, 
நாங்களும்‌ உபயோகிக்கிறோம்‌. நமக்குள்‌ என்ன விரோதம்‌? 


ஆனால்‌, சதாமை அவர்களால்‌ முழுதும்‌ புரிந்துகொள்ள முடியவில்லை. 


அவர்‌ ஒரு பிறவி அரசியல்வாதி. வாக்குறுதிகள்‌ வழங்கும்‌ விஷயத்திலும்‌ 
ஒப்பந்தங்களை ஏற்கும்‌ விஷயத்திலும்‌ சற்றும்‌ தயங்கமாட்டார்‌. சாதக, 


பாதக அம்சங்களை அலசி ஆராய்வது, கொள்கை முடிவுகளோடு 
ஒப்பிட்டுப்பார்ப்பதெல்லாம்‌ அவருக்கு அநாவசியம்‌. எந்த நேரத்தில்‌ எது 
தனக்கு சாதகமோ, அதை மனப்பூர்வமாகச்‌ செய்வார்‌. ஒழுங்காகச்‌ 
செய்வார்‌. திட்டமிட்டுக்‌ காய்‌ நகர்த்துவார்‌. தனது செய்கை 
எந்தவிதமான சந்தேகத்தையும்‌ உருவாக்காத வண்ணம்‌, மிகத்‌ 


திறமையான சொல்‌ முலாமிட்டுத்‌ தன்‌ நிஜ முகத்தை மறைத்துவிடுவார்‌. 


ஷா காலத்தில்‌ அவருக்கு அந்த ஒப்பந்தம்‌ வேண்டியிருந்தது. ஆனால்‌ 
கொமேனி வந்தபிறகு அதெல்லாம்‌ எதற்கு? முதலில்‌ கொமேனியே 


வேண்டாம்‌. அவரது அரசுடன்‌ நல்லுறவு எதற்கு? 


சதாம்‌ தெளிவாகவே இருந்தார்‌. குஸெஸ்தானும்‌ தனக்குத்தான்‌. 
அர்வாண்ட்‌ நீர்வழியும்‌ தனக்கேதான்‌. எப்படியும்‌ நீ சம்மதிக்கமாட்டாய்‌. 
ஆகவே யுத்தத்துக்குத்‌ தயாராகிவிடு என்று சொல்லிவிட்டார்‌. 


0 


யுத்தத்தை அவர்‌ இரானில்‌ ஆரம்பிக்கவில்லை. மாறாக லண்டனில்‌ 
அதற்கான பிள்ளையார்‌ சுழியைப்‌ போட்டார்‌. அதுவும்‌ நேரடியாக 
அல்ல. மறைமுகமாக. 


ஏப்ரல்‌ 30, 1980. காலை 11.30 மணி. லண்டனில்‌ உள்ள தெற்கு 
கென்ஸிங்டன்‌ பகுதியில்‌ இயங்கிவந்த இரான்‌ தூதரகத்துக்கு ஆறு பேர்‌ 
அடங்கிய ஒரு தீவிரவாதக்‌ குழு வந்தது. சதாமால்‌ ஏற்பாடு செய்து 
அனுப்பிவைக்கப்பட்ட குழு அது. "Democratic Revolutionary Movement 
for the Liberation of Arabistan" என்கிற பெயருள்ள இயக்கத்தைச்‌ 
சார்ந்தவர்கள்‌ என்று பின்னால்‌ சொன்னார்கள்‌. அரபிஸ்தான்‌ என்றால்‌ 
குஸெஸ்தான்‌. அதன்‌ விடுதலைக்காக இயங்கும்‌ போராளி அமைப்பு 


என்பதாக பாவனை. 


கொஞ்சம்‌ குண்டுகள்‌ விரயம்‌ செய்து, ரத்தம்‌ வாங்கி, கட்டடத்தைக்‌ 
கைப்பற்றிக்கொண்டு, உள்ளே இருந்த இருபத்தியாறு பேரைப்‌ 
பிணைக்கைதிகளாகப்‌ பிடித்துவைத்துக்கொண்டார்கள்‌. 

லண்டன்‌ போலீஸ்‌ விழித்துக்கொண்டது. தூதரகத்தைச்‌ சுற்றி வளைத்து, 
மெகாபோன்‌ மூலம்‌ உள்ளே இருப்பவர்களுடன்‌ பேசத்‌ 
தொடங்கினார்கள்‌. பிணைக்கைதிகளை விடுவித்துவிடுங்கள்‌. உங்கள்‌ 
கோரிக்கை என்னவென்று சொல்லுங்கள்‌. 


தீவிரவாதிகள்‌ முதலில்‌ மறுத்தார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கு நேரம்‌ 


செல்லச்‌ செல்ல உணவு வேண்டியிருந்தது. குடிநீர்‌ வேண்டியிருந்தது. 
புகைப்பதற்கு சிகரெட்‌ வேண்டியிருந்தது. அதற்காக ஐந்து பேரை 
மட்டும்‌ விடுதலை செய்து மற்றவர்களை ஓர்‌ அறைக்குள்‌ 
அடைத்துவைத்துக்‌ கதவைப்‌ பூட்டிக்கொண்டார்கள்‌. 


மூன்று நாள்கள்‌ இப்படி ஓடின. காவல்துறையினர்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக அவர்களுடன்‌ பேசி, முதலில்‌ ஓர்‌ அறிக்கை 
வாங்கினார்கள்‌. யார்‌ அவர்கள்‌? என்ன வேண்டும்‌? எதற்காக இந்த 


ஆக்கிரமிப்பும்‌ பிணைக்கைதி பயமுறுத்தல்களும்‌? 


முதலில்‌ குஸெஸ்தானின்‌ விடுதலைக்காகவே இந்த நடவடிக்கை என்று 
சொன்ன தீவிரவாதிகள்‌, பின்னால்‌ தங்கள்‌ நிலையிலிருந்து 
இறங்கிவந்து, இரான்‌ சிறையில்‌ இருக்கும்‌ தங்கள்‌ இயக்கத்‌ தோழர்கள்‌ 


91 பேரை விடுவிக்கவேண்டும்‌ என்று கோரிக்கை வைத்தார்கள்‌. 


அப்போதே பிரிட்டிஷ்‌ அரசு சுதாரித்துக்கொண்டுவிட்டது. இது ஏதோ 
அரை பிளேடு கோஷ்டி. நோக்கம்‌ குஸெஸ்தான்‌ அல்ல. வேறு எதுவோ. 


ஆனால்‌ அவர்கள்‌ உண்மையிலேயே கொஞ்சம்‌ 
பயங்கரவாதிகளாகத்தான்‌ இருந்தார்கள்‌. நாடகத்தின்‌ ஆறாவது தினம்‌ 
அப்பாஸ்‌ லவஸானி என்கிற இரானியப்‌ பிணைக்கைதி ஒருவரைக்‌ 
கொன்று, வெளியே வீசி எறிந்தார்கள்‌. ஏன்‌ கொன்றார்கள்‌ என்று 
சொல்லவில்லை. ஆனால்‌ அது ஒரு எச்சரிக்கை என்று மட்டும்‌ 
சொன்னார்கள்‌. 


அதற்குமேல்‌ விளையாடிக்கொண்டிருக்க வேண்டாம்‌ என்று 
அப்போதைய பிரிட்டிஷ்‌ பிரதமர்‌ மார்க்கரெட்‌ தாட்சர்‌ சொன்னார்‌. 
உடனடியாக தீவிரவாத எதிர்ப்புப்‌ பிரிவுப்‌ படையினர்‌ 
வரவழைக்கப்பட்டனர்‌. 


அன்றைக்கு மே 5. இரவு சரியாக ஏழரைக்கு அந்தக்‌ கட்டடத்தின்‌ 
மின்சாரத்‌ தொடர்புகள்‌ துண்டிக்கப்பட்டன. அதிரடிப்‌ படையினர்‌ 
தங்கள்‌ தாக்குதலை ஆரம்பித்தார்கள்‌. மிகக்‌ கடுமையான தாக்குதல்‌. 
கண்மூடித்தனமான தாக்குதல்‌. 

பிணைக்கைதிகளை அவர்கள்‌ அடைத்துவைத்திருக்கும்‌ அறையை 
மட்டும்‌ உத்தேசமாகக்‌ கண்டுபிடித்துவிட்டு, அந்தப்‌ பகுதி நீங்கலாக, 
மற்ற அனைத்து இடங்களையும்‌ குண்டுகளால்‌ தாக்கினார்கள்‌. 
தாக்கியபடியே முன்னேறி, தூதரகக்‌ கட்டடத்தின்‌ உள்ளேயும்‌ 
நுழைந்தது ஒரு படை. 


தற்காப்பு உத்திகள்‌ எதிலும்‌ தேர்ச்சி பெறாத அந்தத்‌ தீவிரவாதிகளுள்‌ 
ஐந்து பேர்‌ இறந்துபோனார்கள்‌. ஒருவன்‌ பிடிபட்டான்‌. 


பிணைக்கைதிகள்‌ அனைவரும்‌ பத்திரமாக மீட்கப்பட்டார்கள்‌. 


பிடிபட்டவன்‌ பேசியவற்றிலிருந்து பின்னணியில்‌ இருந்தது சதாம்‌ அரசு 
என்பது தெரியவந்தது. இரான்‌ கோபம்‌ கொண்டது. 


0 


ஆனால்‌ சதாம்‌ அலட்டிக்கொள்ளவேயில்லை. மிகத்‌ தெளிவாக 
இருந்தார்‌. இரானுக்குள்‌ இராக்கியப்‌ படைகள்‌ ஊடுருவப்போகின்றன. 
உலகமே வியந்து பார்க்கப்‌ போகிறது. ஒரு வெற்றிகரமான யுத்தத்தின்‌ 
முடிவில்‌, மத்தியக்‌ கிழக்கின்‌ வல்லரசாக இராக்‌ பார்க்கப்படும்‌. அது 
நிச்சயம்‌. அதன்மூலம்‌ எண்ணெய்‌ விற்பனையில்‌ இன்னும்‌ சில 
சிகரங்களைத்‌ தொடலாம்‌. 


இப்போதும்‌ அவருக்கு அதிர்ஷ்டம்‌ துணை புரிந்தது. பதவிக்கு வந்த 
களிப்பில்‌ கொமேனி ஒரு பொதுக்கூட்டத்தில்‌ பேசினார்‌. 


'எல்லா மத்தியக்‌ கிழக்கு தேசத்து மக்களும்‌ இரானில்‌ நிகழ்ந்ததைப்‌ 
பாருங்கள்‌! உங்கள்‌ தேசங்களில்‌ சுதந்தரம்‌ வேண்டாமா? இஸ்லாமிய 
மறுமலர்ச்சி ஆட்சி நடைபெற வேண்டாமா? கேவலமான மேற்கத்திய 
பாதிப்பு நமக்கெதற்கு? நாம்‌ எதற்கு அமெரிக்காவுக்கும்‌ 
ஐரோப்பாவுக்கும்‌ வால்‌ பிடிக்க வேண்டும்‌? நம்மிடம்‌ என்ன இல்லை? 
எண்ணெய்‌ இருக்கிறது, எல்லாம்‌ இருக்கிறது. மேற்கத்திய அடிவருடி 
அரசுகளை ஒழித்துவிட்டு, பூரண இஸ்லாமிய சாம்ராஜ்ஜியத்தை நிறுவ 
அனைவரும்‌ ஒன்று சேருங்கள்‌.' 


அமெரிக்கா முடிவே செய்துவிட்டது. சதாமைக்‌ கூப்பிட்டு என்னென்ன 
ஆயுதங்கள்‌ வேண்டும்‌, எத்தனை பணம்‌ வேண்டும்‌, வேறு என்ன 
உதவிகள்‌ வேண்டும்‌ என்று கேட்டார்கள்‌. சி.ஐ.ஏ. ஆபீசர்கள்‌ மூட்டை 
முடிச்சுகளையெல்லாம்‌ கட்டிக்கொண்டு இராக்குக்கு வந்து 
உட்கார்ந்தார்கள்‌. சதாம்‌ அவர்களை அன்புடன்‌ வரவேற்று 
உபசரித்தார்‌. 


1978ம்‌ ஆண்டு, சோவியத்‌ யூனியனின்‌ ஆதரவில்‌ இராக்‌ 
ராணுவத்தினரைக்‌ கொண்டு ஒரு புரட்சிக்கு ஏற்பாடு 
நடந்துகொண்டிருந்ததாக ஒரு வதந்தி அல்லது செய்தி பரவியது. 
ஏற்கெனவே சோவியத்‌ உறவுகளை முறித்துக்கொள்ளும்‌ நிலையில்தான்‌ 
சதாம்‌ இருந்தார்‌. இப்படியொரு விஷயம்‌ கேள்விப்பட்டபோது, 


உடனடியாகத்‌ தமது ராணுவ உயரதிகாரிகள்‌ பன்னிரண்டு பேரைக்‌ 
கொன்றுவிட்டார்‌. 


அன்று அவர்‌ தலைமுழுகியது அந்த அதிகாரிகளுக்காக அல்ல. 
சோவியத்‌ உறவுகளுக்காக. 


அமெரிக்காவுக்கு அதுவும்‌ பெரிய நிம்மதியைத்‌ தந்தது. சதாமின்‌ 
சோவியத்‌ உறவுக்காண்டம்‌ முடிந்துவிட்டது. இனி நாம்‌ அவரை 
முழுமூச்சாக ஆதரிப்போம்‌ என்று அவர்கள்‌ முடிவு செய்தார்கள்‌. வாகாக, 
கொமேனி வந்தார்‌. புரட்சி வந்தது. சதாம்‌ கடுப்பாகி, யுத்தம்‌ வந்தது. 


எட்டு வருட யுத்தம்‌. 


12. யுத்தத்தின்‌ சத்தம்‌ 


அர்வாண்ட்‌ நீர்வழிப்‌ பாதை இராக்குக்குச்‌ சொந்தம்‌. அபூ முசா மற்றும்‌ 
கிரேட்டர்‌ டம்ப்‌ , லோயர்‌ டம்ப்‌ தீவுகளும்‌ இராக்குக்குச்‌ சொந்தம்‌. 
அவ்வண்ணமே குஸெஸ்தானும்‌ இராக்குடன்‌ 
இணைத்துக்கொள்ளப்படுகிறது. இது மூன்றையும்‌ இரான்‌ 
எதிர்க்கிறபடியால்‌ யுத்தம்‌ தொடங்குகிறது என்று அறிவித்துவிட்டு 
ஆரம்பித்தார்‌ சதாம்‌. 


செப்டெம்பர்‌ 1980ல்‌ ஆரம்பித்தது அந்த ஊடுருவல்‌. இரானின்‌ மத்தியப்‌ 
பகுதி, தெற்குப்‌ பகுதிகளின்‌ வழியே இராக்‌ படை உள்ளே நுழைந்தது. 
மிக வேகமாக. ஆக்ரோஷமாக. சீற்றமும்‌ வெற்றி வேட்கையும்‌ 
மேலோங்கிய நிலையில்‌. போகிற வழியிலெல்லாம்‌ கொடி நட்டார்கள்‌. 
கடந்த பாதையையெல்லாம்‌ தம்முடையதாக்கிக்‌ கொண்டார்கள்‌. 
அவர்களுடைய ஆக்ரோஷம்‌ மிகவும்‌ புதிதாக இருந்தது. பத்து 
வருடங்களாக இரவு பகலாகப்‌ பயிற்சியளிக்கப்பட்டு, சதாமின்‌ நேரடிக்‌ 
கட்டுப்பாட்டின்கீழ்‌ அவர்கள்‌ தயாரிக்கப்பட்டிருந்தார்கள்‌. 
செயல்படுத்திப்‌ பார்க்க இதோ ஒரு சந்தர்ப்பம்‌. 


தொடக்கத்தில்‌ இரானால்‌, இராக்‌ படைகள்‌ முன்னேறுவதைத்‌ 
தடுக்கமுடியவில்லை. மிகவும்‌ தடுமாறினார்கள்‌. சேதப்பட்டார்கள்‌. ஒரு 
குறிப்பிட்ட யுத்த ஃபார்முலா என்று எதுவும்‌ அவர்களிடம்‌ இல்லை. 
தாக்கினால்‌ பதிலுக்குத்‌ தாக்கு என்பதை மட்டும்‌ 
தெரிந்துவைத்திருந்தார்கள்‌. ஆனால்‌ வியூகம்‌ போதவில்லை. தற்காப்பு 
தெரியவில்லை. 

சதாம்‌ சந்தோஷப்பட்டார்‌. வெறும்‌ முரட்டுக்‌ கூட்டம்‌, எளிதில்‌ 
சமாளித்துவிடலாம்‌ என்று நினைத்தார்‌. 

ஆனால்‌ அந்தக்‌ கணக்கு, தவறானது. இரானின்‌ மனித வளம்‌ கற்பனை 
செய்யமுடியாதது. ஒரு யுத்தம்‌ என்று வரும்போது, ஓட்டுப்போடும்‌ 


ஒவ்வொரு ஆண்மகனும்‌ களத்துக்கு வரத்‌ தயாராக இருந்த தேசம்‌ அது. 
அவர்களுக்குப்‌ போர்க்கலை தெரியாதுதான்‌. ஆனால்‌, மாபெரும்‌ 


கூட்டமாகத்‌ திரண்டு நின்று தடுக்கத்‌ தெரிந்திருந்தது. 
எங்கு பார்த்தாலும்‌ மனிதத்‌ தலைகள்‌. எல்லா இடங்களிலும்‌ 


தடைபோடும்‌ நபர்கள்‌. வெறியில்‌ ஓவென்று கூவிக்கொண்டே 
அத்தனை பெரிய ஜனத்தொகை ஓடிவருவதைப்‌ பார்த்தாலே பயமாக 
இருக்கும்‌. அவர்களது கரங்களில்‌ துப்பாக்கிதான்‌ இருக்கும்‌ என்றில்லை. 
வெறும்‌ கற்களே கூட இருக்கும்‌. கண்ணாடி பாட்டில்களில்‌ அடைத்த 
பெட்‌ ரோல்‌ இருக்கும்‌. பற்றவைத்துத்‌ தூக்கிப்‌ போட்டுவிட்டு 
ஓடுவார்கள்‌. விடலைகளின்‌ கிளர்ச்சி போலத்தான்‌ தெரியும்‌. ஆனால்‌ 
லட்சம்‌ பெட்ரோல்‌ பாட்டில்கள்‌ பாய்ந்து வந்து விழும்போது இயந்திரத்‌ 
துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள்‌ என்ன செய்யமுடியும்‌? 


ஒரு விஷயம்‌. இரான்‌ - இராக்‌ யுத்தத்தை, இராக்கியர்கள்‌ தம்‌ அரசுக்கும்‌ 
இரான்‌ அரசுக்கும்‌ இடையில்‌ நடக்கிற யுத்தமாகப்‌ பார்த்தார்கள்‌. 
இரானியர்களோ, தம்‌ மக்களுக்கும்‌ இராக்‌ அதிபருக்கும்‌ இடையில்‌ 
நடக்கிற போராகத்தான்‌ நினைத்தார்கள்‌. அதனால்தான்‌ அவர்களால்‌ 
மிகச்‌ சீக்கிரத்தில்‌ சுதாரித்துக்கொண்டு, இராக்‌ படையினரை எதிர்த்து, 
சில சமயம்‌ புறமுதுகிடவைத்து, இழந்த பகுதிகளை மீட்கவும்‌ முடிந்தது. 


முன்னேறும்‌ இடங்களிலெல்லாம்‌ முட்டுக்கட்டை என்பதுதான்‌ 
இரானின்‌ தொடக்ககாலப்‌ போர்‌ உத்தியாக இருந்தது. விரைவில்‌ 
அவர்கள்‌, இராக்‌ சற்றும்‌ எதிர்பாராத தருணங்களில்‌ தாங்களே புதிய 
தாக்குதலை ஆரம்பிக்கத்‌ தொடங்கினார்கள்‌. 


ஒரு பக்கம்‌ இரானுக்குள்‌ ஊடுருவியிருந்த இராக்‌ படை. இன்னொரு 
பக்கம்‌ இராக்கின்‌ தெற்கு வாசல்‌ வழியே ஊடுருவிய இரானியப்‌ படை. 
அங்கும்‌ யுத்தம்‌; இங்கும்‌ யுத்தம்‌. மிகக்‌ கடுமையாக நடந்தது. இரவு 
பகலாக நடந்தது. உக்கிரம்‌ குறையவே இல்லை. யாருக்குமே 
ஓய்வெடுக்கத்‌ தோன்றவில்லை. தினங்கள்‌ வாரங்களாகி, மாதங்களாகப்‌ 
பெருகி, வருடங்களாகத்‌ தொடர்ந்தபோதும்‌ யுத்தம்‌ நிற்கிற வழியாக 
இல்லை. 

உலகம்‌ பார்த்துக்கொண்டிருந்தது. என்ன நடக்கிறது? யுத்தம்‌. 
இரானுக்கும்‌ இராக்குக்கும்‌ இடையிலான யுத்தம்‌. மனித வளத்தை 
முதன்மையாக நம்புகிற இரான்‌. ஆயுத பலத்தை நம்புகிற இராக்‌. 

யார்‌ ஜெயிக்கப்‌ போகிறார்கள்‌? 

ஜூன்‌ 1982ல்‌ இராக்கிடம்‌ இழந்த தங்கள்‌ அத்தனை நிலப்பரப்பையும்‌ 
இரான்‌ மீட்டுவிட்டது என்கிற தகவல்‌ வெளியானது. சதாம்‌ கொஞ்சம்‌ 


அதிர்ச்சியடைந்தார்‌. அவரைக்‌ காட்டிலும்‌ அமெரிக்கா அதிர்ந்தது. 
ஏதாவது செய்யவேண்டும்‌. செய்தே ஆகவேண்டும்‌. யுத்தத்தில்‌ இராக்‌ 


தோற்றுவிட்டது என்கிற பெயர்‌ எக்காரணத்தைக்‌ கொண்டும்‌ 
வரக்கூடாது. இரான்‌ தான்‌ தோற்கவேண்டும்‌. கொமேனி 
ஒழியவேண்டும்‌. 


ஒரு பக்கம்‌ சி.ஐ.ஏ தன்‌ முழு சக்தியையும்‌ பிரயோகித்து இரானின்‌ 
படைபலம்‌ குறித்தும்‌ ஆயுத பலம்‌ குறித்தும்‌ வியூகங்கள்‌, தாக்குதல்‌ 
திட்டங்கள்‌ குறித்தும்‌ தகவல்‌ அளித்துக்கொண்டே இருந்தது. 
இன்னொரு பக்கம்‌ கப்பல்களிலும்‌ விமானங்களிலுமாக 
அமெரிக்காவிலிருந்து இராக்குக்கு ஆயுதங்கள்‌ வந்து குவிந்துகொண்டே 
இருந்தன. 


சதாம்‌ மிரளவில்லை. நிதானமாகவே இருந்தார்‌. இராக்கியர்கள்‌ 
மத்தியில்‌ ஒரு தேசிய உணர்ச்சியைத்‌ தூண்டி, மிகப்பெரிய அளவில்‌ 
அரபு தேசியவாதத்தை இராக்கில்‌ நிலைநிறுத்தவும்‌ அந்தச்‌ 
சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படுத்த நினைத்தார்‌. அவர்‌ ஆற்றிய உரைகள்‌ 
அப்போது அனல்‌ வீசின. வீரமும்‌ கோபமும்‌ கொப்பளிக்கும்‌ பேச்சுகள்‌. 
திடீர்‌ திடீரென்று அவர்‌ கண்கள்‌ நிறைந்து பிரகாசிக்கும்‌. உணர்ச்சித்‌ 
தீப்பிழம்பாக இருந்தார்‌. மேடைகளில்‌ மட்டும்‌. பேட்டிகளில்‌ மட்டும்‌. 
வானொலிப்‌ பேச்சுகளில்‌ மட்டும்‌. 


தனக்குள்‌ அவர்‌ அமைதியை இழக்கவேயில்லை. தேசத்துக்குள்‌ தாம்‌ 
செய்யவேண்டும்‌ என்று நினைத்த எந்த ஒரு காரியத்தையும்‌ அவர்‌ 
செய்யாமல்‌ இல்லை. சில கொலைகள்‌ உள்பட. 


0 


அவரது பணிகளில்‌ அப்போது முதன்மையாக இருந்தது, மக்களை 
நேரில்‌ சந்தித்துப்‌ பேசுவது. யுத்தத்துக்கு ஆதரவு திரட்டுவது. பகல்‌ 
பொழுதுகள்‌ முழுவதையும்‌ அவர்‌ இதற்கே 
செலவிட்டுக்கொண்டிருந்தார்‌. ராணுவத்‌ தளபதியுடன்‌ 
ஆலோசனைகளை இரவுகளில்‌ வைத்துக்கொண்டார்‌. 


இராக்கின்‌ அத்தனை மூலைகளுக்கும்‌ சதாம்‌ அப்போது 
போய்க்கொண்டிருந்தார்‌. ஜனநாயக தேசங்களில்‌ தேர்தல்‌ பிரசார 
சமயங்களில்‌ கூடத்‌ தலைவர்கள்‌ அப்படியொரு தீவிரப்‌ பயணம்‌ 
மேற்கொள்வது சிரமம்‌. 

ஜூலை மாதம்‌ எட்டாம்‌ தேதி, 1982ம்‌ வருடம்‌ அவர்‌ இராக்கின்‌ வடக்குப்‌ 
பகுதிகளில்‌ சுற்றுப்பயணம்‌ செய்துகொண்டிருந்தார்‌. குர்த்‌ 
இனத்தவர்களும்‌ ஷியாக்களும்‌ அதிகம்‌ வசிக்கும்‌ இடங்கள்‌ அங்கே 


மிகுதி. துஜைல்‌ அங்குதான்‌ இருக்கிறது. 


ஷியாக்கள்‌ மிகுந்த நகரம்‌ தாவா கட்சி என்றொரு ஷியா அரசியல்‌ 
கட்சியும்‌ அங்கு செல்வாக்கு மிக்கது. 


'என்‌ அன்பு மக்களே! நீங்கள்‌ எந்த இனம்‌, எந்தப்‌ பிரிவு என்று 
பார்ப்பவனல்ல நான்‌. நாம்‌ அனைவரும்‌ இராக்கியர்கள்‌. இந்த தேசிய 
உணர்வு நம்‌ அத்தனை பேரின்‌ ரத்தத்திலும்‌ ஊறித்‌ திளைக்கவேண்டும்‌. 
நடக்கிற யுத்தம்‌ யாருக்காக? நமக்காக. நமது உரிமைக்காக. உங்கள்‌ 


அத்தனை பேரின்‌ பங்களிப்பையும்‌ நான்‌ இதில்‌ எதிர்பார்க்கிறேன்‌.' 


உருக்கமான பேச்சு. அழகான பேச்சு. கூட்டத்தை முடித்துக்கொண்டு 
அதிபரின்‌ கார்‌ புறப்பட்டது. 


அப்போதுதான்‌ அது நடந்தது. சடாரென்று அதிபரின்‌ வாகன 
அணிவகுப்பு சென்றுகொண்டிருந்த சாலையில்‌ சில உள்ளூர்‌ ஷியா 
இளைஞர்கள்‌ குதித்தார்கள்‌. ஆயுததாரிகள்‌. சற்றும்‌ தாமதிக்காமல்‌ 


சரமாரியாகச்‌ சுடத்‌ தொடங்கினார்கள்‌. 


சதாம்‌ சடாரென்று தானிருந்த வாகனத்தின்‌ சீட்டுக்கு அடியில்‌ 
படுத்துக்கொண்டார்‌. ஒரு கணம்தான்‌. அவருக்கு உடனே பழைய 
சம்பவம்‌ நினைவுக்கு வந்துவிட்டது. இதே போலத்தானே அன்றொரு 
காலத்தில்‌ இராக்‌ அதிபர்‌ அப்துல்‌ கரீம்‌ காசிமுக்கு எதிராக நாம்‌ 
துப்பாக்கிச்‌ சூடு நடத்தினோம்‌? அவரும்‌ இப்படித்தானே காருக்குள்‌ 
குனிந்து படுத்துக்கொண்டார்‌? 


சதாம்‌ அந்தத்‌ தாக்குதலில்‌ சேதமின்றித்‌ தப்பித்துவிட்டாலும்‌ (அவரது 
பாதுகாப்பு அதிகாரிகள்‌, கலகக்காரர்களைச்‌ சுட்டுக்‌ 
கொன்றுவிட்டார்கள்‌.) அவர்‌ மனத்தில்‌ அந்த எண்ணம்‌ 
தோன்றிவிட்டது. 


அதிபரைக்‌ கொல்ல முயற்சி செய்து தோற்ற அதே பழைய சதாம்தான்‌ 
இன்று இராக்கின்‌ அதிபராக இருக்கிறேன்‌. இன்று இந்த ஷியா 
இளைஞர்கள்‌ என்னைக்‌ கொல்ல முயற்சி செய்து தோற்றிருக்கிறார்கள்‌. 
நாளை இவர்கள்‌..? 

வேறு வழியில்லை என்று அவர்‌ முடிவு செய்தார்‌. பாக்தாத்‌ திரும்பும்‌ 
வழியிலேயே தன்‌ செக்யூரிடி ஆபீசருக்குக்‌ கண்ணைக்‌ 
காண்பித்துவிட்டார்‌. 


துஜைல்‌ நகரத்து ஷியாக்கள்‌ ஒருவர்‌ கூட உயிருடன்‌ இருக்கக்‌ கூடாது. 
அல்லது துஜைல்‌ நகரமே இருக்கக்‌ கூடாது. 


அது நடந்தது. அந்த ஊர்‌ அப்படியே ராணுவத்தால்‌ சுற்றி 
வளைக்கப்பட்டது. கண்ணில்‌ பட்ட ஷியாக்கள்‌ அத்தனை பேரையும்‌ 
(150) சுட்டுக்கொன்றார்கள்‌. கடைகள்‌ சூறையாடப்பட்டன. வீடுகள்‌ 
கொளுத்தப்பட்டன. மின்சாரம்‌ துண்டிக்கப்பட்டு, பற்றவைத்த நெருப்பு 
ஒன்றே வெளிச்சம்‌ என்று ஆனது. பதிமூன்று வயதுக்குட்பட்ட பல 
சிறுவர்கள்‌ இரக்கமே இல்லாமல்‌ கழுத்தறுத்துக்‌ கொல்லப்பட்டார்கள்‌. 
சுமார்‌ 1500 பெண்களும்‌ வயோதிகர்களும்‌ சித்திரவதை செய்யப்பட்டு 


விரட்டப்பட்டார்கள்‌. 


இதெல்லாம்‌ போதாதென்று துஜைல்வாசிகளின்‌ விளைநிலங்கள்‌ 
அனைத்தும்‌ கொளுத்தப்பட்டன. அந்த ஊர்‌ முழுவதுமே சர்வநாசமாகும்‌ 
விதத்தில்‌ என்னென்ன செய்யமுடியுமோ செய்தார்கள்‌. 
வசிக்கமுடியாதபடி ஆக்கிவிட்டுத்தான்‌ ஓய்ந்தார்கள்‌. 


அந்த உக்கிரம்‌ அடுத்த பல மாதங்களுக்கு பிராந்தியத்தை ஒரு பிசாசு 
போல்‌ சுற்றிச்சுற்றி வந்தது. மிஞ்சி இருந்தவர்கள்‌ அச்சமுடன்‌ தான்‌ 
அவ்வப்போது வெளியே வந்தார்கள்‌. பெரும்பாலும்‌ பதுங்கு 
குழிகளுக்குள்ளேயே இருந்தார்கள்‌. 


சில காலம்‌ கழித்து துஜைல்‌ மீண்டும்‌ சீரமைக்கப்பட்டுவிட்டது 
என்றாலும்‌ சமநிலை குலைந்துபோன அந்த மக்கள்‌ அந்த ஊரில்‌ 
வசிக்கவே விரும்பவில்லை. 


சரியாக இருபத்தி நான்கு வருடங்கள்‌. இதே துஜைல்‌ 
படுகொலைகளுக்காகத்தான்‌ இன்றைக்கு சதாமுக்குத்‌ தூக்குதண்டனை 
விதிக்கப்பட்டிருக்கிறது. 


0 


மாபெரும்‌ யுத்தமொன்று நடந்துகொண்டிருக்கும்போது இடையில்‌ 
இப்படியான காரியங்களைச்‌ செய்வதென்பது சராசரி 
அரசியல்வாதிகளுக்குச்‌ சாத்தியமில்லை. சர்வாதிகாரிகளே கூடத்‌ 
தயங்கக்கூடிய காரியம்‌. ஆனால்‌ சதாம்‌ செய்தார்‌. துளியும்‌ பயப்படாமல்‌, 
பதறாமல்‌, திட்டமிட்டு அந்த ஊரை ஒழித்தார்‌. இதன்மூலம்‌ ஷியாக்கள்‌ 
மீதான அவரது வெறுப்பு முதல்‌ முறையாகப்‌ பளிச்சென்று வெளியே 
தெரியவந்தது. 


ராக்கியர்களே சதாமைக்‌ கொஞ்சம்‌ அச்சமுடன்‌ பார்க்க ஆரம்பிச்‌ 
ல்‌ த்‌ சம்‌ அச்சமு ஆ தத்து 
இதற்குப்‌ பிறகுதான்‌. 


ஆனால்‌ சதாம்‌ அது குறித்தெல்லாம்‌ கவலைப்படவில்லை. காலருகே 
கடித்த கொசுவை அடித்து நசுக்கிவிட்டபின்‌ கொசுவுக்காகக்‌ கண்ணீர்‌ 


சிந்துபவர்கள்‌ உண்டா என்று அவர்‌ கேட்டார்‌. 


ஒருபுறம்‌ யுத்தம்‌ அதன்‌ அடுத்த பரிமாணத்தை எட்டிக்கொண்டிருந்தது. 
அமெரிக்கா, பிரிட்டன்‌, பிரான்ஸ்‌ போன்ற தேசங்கள்‌ மிக 
வெளிப்படையாகவே இராக்குக்கு உதவி செய்ய 
வரிந்துகட்டிக்கொண்டு நின்றன. அமெரிக்க அதிபர்‌ ரொனால்ட்‌ ரீகன்‌ 
ஒரு முடிவெடுத்திருந்தார்‌. இந்த யுத்தம்‌ இராக்குக்குத்தான்‌ சாதகமாக 
இருக்கவேண்டும்‌. அதற்கு என்னவெல்லாம்‌ செய்யவேண்டுமோ 
செய்துவிடலாம்‌. 


முதலில்‌ சக மத்தியக்‌ கிழக்கு தேசங்கள்‌ எதுவும்‌ இந்த இரு நாடுகளுக்கு 
இடையிலான யுத்தத்தில்‌ தலையிடக்கூடாது என்று அமெரிக்கா 
தடுத்தது. இரண்டு நாடுகள்‌ என்று ஒரு பேச்சுக்குச்‌ சொல்வதுதான்‌. 
அமெரிக்காவின்‌ பார்வையில்‌ இரண்டுமே சாத்தான்கள்‌. ஆனால்‌ சதாம்‌ 
கொஞ்சம்‌ சகித்துக்கொள்ளக்கூடிய சாத்தான்‌. கொமேனி அளவுக்கு 
மோசமில்லை என்று அவர்கள்‌ நினைத்தார்கள்‌. 


சதாம்‌ இந்த விஷயத்திலும்‌ தெளிவாகவே இருந்தார்‌. நீ சாத்தான்‌ என்று 
வேண்டுமானாலும்‌ நினைத்துக்கொள்‌. சர்வேஸ்வரன்‌ என்றே 
வேண்டுமானாலும்‌ சொல்லிக்கொள்‌. வேண்டியது ஆயுதம்‌. பணம்‌. 
உளவுத்துறை சப்போர்ட்‌. அதைக்‌ கொடுத்தால்‌ போதும்‌. 


கொடுக்கத்தான்‌ செய்தார்கள்‌. ஆயுதங்களை மட்டுமல்ல. பணம்‌ 
மட்டுமல்ல. தொழில்நுட்பத்தைக்‌ கொடுத்தார்கள்‌. நிறைய 
மெயின்‌ஃப்ரேம்‌ கம்ப்யூட்டர்களைக்‌ கொண்டுவந்து கொடுத்தார்கள்‌. 
குண்டு துளைக்காத ஆம்புலன்ஸ்‌ வண்டிகளைக்‌ கொண்டுவந்து 
இறக்கினார்கள்‌. ஹெலிகாப்டர்கள்‌, ராணுவ வாகனங்களுக்குத்‌ 
தேவையான உதிரி பாகங்கள்‌, ரசாயனப்‌ பொருள்கள்‌ என்று 
என்னென்னவோ கொடுத்தார்கள்‌. 


சந்தோஷ மிகுதியில்‌ சதாம்‌ ஒரு படி முன்னால்‌ எடுத்து வைத்தார்‌. 
ஆள்களை அடித்துக்கொண்டும்‌, நகரங்களைத்‌ தாக்கிக்கொண்டும்‌ 
இருப்பதில்‌ என்ன புதுமை? எண்ணெய்க்‌ கிணறுகளைத்‌ தாக்கினால்‌ 
என்ன? 


0 


1981ம்‌ ஆண்டின்‌ இறுதியிலேயே இந்நடவடிக்கை தொடங்கிவிட்டது. 
முதலில்‌ இராக்‌ ஆரம்பித்தது. உடனே இரானும்‌ பிடித்துக்கொண்டது. 
போர்‌ விமானங்களில்‌ குண்டுகளை நிரப்பிக்கொண்டு எண்ணெய்க்‌ 
கிணறுகளின்‌ மேலே சென்று வீசுவது. பக்கென்று பற்றி எரியும்‌ 
அசகாயக்‌ கிணறுகள்‌. எத்தனை நெருப்பு! எத்தனை இழப்பு! 


அலறியடித்துக்கொண்டு மக்கள்‌ இருபுறமும்‌ கலங்கி ஓடினார்கள்‌. 
வியாபாரிகள்‌ என்ன செய்வதென்று தெரியாமல்‌ தலையில்‌ கைவைத்து 
உட்கார்ந்தார்கள்‌. இரான்‌, இராக்கிலிருந்து எண்ணெய்‌ சப்ளை 
முற்றிலுமாகத்‌ தடைபட்டுப்‌ போனது. தினசரி ஒரு கிணறு. தினசரி பல 
கோடிகள்‌ இழப்பு. ஒட்டுமொத்த மத்தியக்‌ கிழக்கு தேசங்களும்‌ 'இது 
விபரீதம்‌' என்று அச்சத்துடன்‌ முணுமுணுத்தன. 


சதாம்‌ ஓயவில்லை. கொமேனி அசரவில்லை. யுத்தத்தை அவர்கள்‌ 
கடலுக்கு எடுத்துச்‌ சென்றார்கள்‌. கப்பல்கள்‌ மீது தாக்குதல்‌. சரக்குக்‌ 
கப்பல்கள்‌. பயணிகள்‌ கப்பல்கள்‌. போர்க்‌ கப்பல்கள்‌. எல்லாவற்றையும்‌ 
தாக்கினார்கள்‌. யுத்தத்தில்‌ தொடர்பில்லாத பல தேசங்களின்‌ 
கப்பல்களும்‌ தாக்கப்பட்டன. நகரங்களுக்கு நிகராகக்‌ கடலும்‌ பற்றி 
எரிந்தது. 


இரானின்‌ பிரதானமான எண்ணெய்‌ ஏற்றுமதிக்‌ கேந்திரமாக விளங்கிய 
பகுதி, கார்க்‌ தீவு (Kharஜ [slan0). இராக்‌ படை, இந்தத்‌ தீவைக்‌ 
குறிவைத்துத்‌ தொடர்ந்து தாக்குதல்‌ நடத்தி, அதன்‌ கட்டுமானத்தையே 
உருக்குலைத்துவிட, கோபம்‌ தலைக்கேறிப்போனது இரானுக்கு. 
கண்மூடித்தனமான தங்கள்‌ பதில்‌ தாக்குதலில்‌ அவர்கள்‌ குவைத்துக்குச்‌ 
சொந்தமான எண்ணெய்க்‌ கிணறுகளின்‌ மீதும்‌, சவூதி அரேபியாவுக்குச்‌ 
சொந்தமான கிணறுகளின்‌ மீதும்‌ 1984ம்‌ ஆண்டு மே மாத வாக்கில்‌ 
குண்டு வீசினார்கள்‌. 

கவனக்குறைவுதான்‌. ஆனாலும்‌ இழப்பு, இழப்புதானே. பகீரென்று 
பற்றிக்கொண்டு கொழுந்துவிட்டு எரியத்‌ தொடங்கிய தீயை அணைக்க 
நாதியில்லாமல்‌ போனது. நாள்‌ கணக்கில்‌, வாரக்கணக்கில்‌ கிணறுகள்‌ 
எரிந்துகொண்டே இருந்தன. 

0 

1985ம்‌ ஆண்டு இராக்கிய விமானப்படை, இரானின்‌ தலைநகரான 
டெஹ்ரானுக்குக்‌ குறிவைத்தது. 


நகரெங்கும்‌ குண்டு வீசினார்கள்‌. நள்ளிரவுக்குப்‌ பிறகு தொடங்கிய 
இந்தத்‌ தாக்குதல்கள்‌ அதிகாலை வரை நீடித்தது. தினசரி குண்டு 
வீசுவார்கள்‌. எங்கிருந்து விமானம்‌ வருகிறது என்று யூகிப்பதற்கு 
முன்னால்‌ சில ரவுண்டுகள்‌ குண்டு வீசப்பட்டிருக்கும்‌. இலக்கில்லாத 
தாக்குதல்‌. டெஹ்ரானைத்‌ தரைமட்டமாக்குவதுதான்‌ நோக்கம்‌. ஆகவே, 
கண்ணில்‌ தென்படும்‌ அத்தனை கட்டடங்களின்‌ மீதும்‌ குண்டு 
வீசினார்கள்‌. விமான நிலையம்‌, வானொலி நிலையம்‌, அரசு 
அலுவலகங்கள்‌ என்று தேடித்தேடி வீசினார்கள்‌. 


பதிலுக்கு இரான்‌, ஸ்கட்‌ ஏவுகணைகளைக்‌ கொண்டு பாக்தாத்தைத்‌ 
தாக்கத்‌ தொடங்கியது. பனிப்போர்‌ காலத்தில்‌ சோவியத்‌ யூனியனால்‌ 
தயாரிக்கப்பட்ட ஏவுகணை இது. பின்னாளில்‌ இதே ஸ்கட்‌ 
ஏவுகணையைச்‌ சில மாறுதல்கள்‌ செய்து இராக்கே அமெரிக்காவுக்கு 
எதிரான தாக்குதலின்போது பயன்படுத்தியிருக்கிறது. அப்போது 
அமெரிக்கா பயன்படுத்திய ஏவுகணையின்‌ பெயர்‌ பேட்ரியட்‌. 


காலம்தான்‌ எத்தனை அழகாக மாற்றம்‌ கொள்கிறது? இரான்‌ ஸ்கட்‌ 
தாக்குதல்‌ நடத்தியபோது, அமெரிக்கா இராக்குக்குத்‌ தந்து உதவிய 
ஏவுகணை பேட்ரியட்தான்‌! 

எண்பதுகளின்‌ இறுதி வருடங்கள்‌ நெருங்கிக்கொண்டிருந்தபோது 
இராக்‌ மிக உக்கிரமாக இரானை ஒழிக்க என்னென்ன செய்யலாம்‌ 
என்று திட்டம்‌ தீட்டிக்கொண்டிருந்தது. சதாம்‌, எந்த எல்லைக்கும்‌ 
செல்லலாம்‌ என்று முடிவு செய்திருந்தார்‌. 


'எனில்‌, ரசாயன ஆயுதங்கள்‌?" 


ஆம்‌. அதுதான்‌ சரி என்று அவர்‌ தீர்மானித்தார்‌. 
0 


இராக்கிடம்‌ அப்போது இரண்டு விதமான ரசாயன ஆயுதங்கள்‌ 
போதுமான அளவுக்கு இருந்தன. சல்‌ஃபர்‌ மஸ்டட்‌ (யமா Mபsta0) என்று 
சொல்லப்படுகிற, வாயு நிலையில்‌ இருந்து இயங்கக்கூடிய ஆயுதம்‌ 
ஒன்று. மஸ்டட்‌ கேஸ்‌ என்றும்‌ இதனைச்‌ சொல்வார்கள்‌. 
தாக்கவேண்டிய இடத்தைத்‌ தீர்மானித்து இந்த வாயுவைப்‌ 
பரப்பிவிட்டால்‌, சுவாசிப்பவர்கள்‌ பெரிய அளவில்‌ 
பாதிக்கப்படுவார்கள்‌. நான்கு முதல்‌ இருபத்தி நான்கு மணிநேரத்தில்‌ 
இந்த வாயு வேலை செய்யும்‌. முதலில்‌ கண்‌ எரியும்‌. உடம்பெல்லாம்‌ 


எரியும்‌. சகிக்கமுடியாத இருமல்‌ வெளிப்படும்‌. இருமி, இருமி, கண்ணில்‌ 
நீர்‌ வரும்‌. துடைத்துவிட்டு நிமிரும்போது பார்வை போயிருக்கும்‌. 
தவிரவும்‌ மூக்கிலிருந்து ரத்தம்‌ கொட்டும்‌. 


பரப்பப்படும்‌ வாயுவின்‌ அளவுக்கேற்ப உயிர்ப்பலிகள்‌ அமையும்‌. 


இன்னொரு ஆயுதம்‌, சரின்‌ (கார). மிக நேரடியாக நரம்பு மண்டலத்தைப்‌ 
போய்த்‌ தாக்கக்கூடிய ஆபத்து. சுவாசித்த ஒரு நிமிடத்துக்குள்‌ உயிர்‌ 
போய்விடும்‌. 


இவை இரண்டைத்‌ தவிரவும்‌ வேறு பல ரசாயன ஆயுதங்களை இராக்‌ 
அப்போது விலைக்கு வாங்கியும்‌ சொந்தமாகத்‌ தயாரித்தும்‌ 
சேர்த்துக்கொண்டிருந்தது. 

1983ம்‌ ஆண்டு அமெரிக்க அதிபர்‌ ரீகனின்‌ சொந்தப்‌ பிரதிநிதியாக 
டொனால்ட்‌ ரம்ஸ்‌ஃபீல்ட்‌ பாக்தாத்துக்கு ஒரு சுற்றுப்பயணம்‌ 
மேற்கொண்டார்‌. பின்னாளில்‌ அமெரிக்காவின்‌ ராணுவ அமைச்சரான 
அதே ரம்ஸ்‌ஃபீல்ட்‌. சதாம்‌ உசேனை அவர்‌ சந்தித்துப்‌ பேசியதன்‌ ஒருவரி 
சாரம்‌, இராக்குக்கு அமெரிக்கா உதவும்‌ என்பதுதான்‌. 


ஆனால்‌, இதன்‌ உள்ளடக்கத்தில்‌ ரசாயன ஆயுதத்‌ தயாரிப்பு மிக முக்கிய 
இடம்‌ வகிக்கிறது. அமெரிக்க - இராக்‌ கூட்டு முயற்சியாக ஒரு 
எண்ணெய்‌ பைப்லைன்‌ திட்டத்தை அமெரிக்காவின்‌ சார்பில்‌ 
முன்வைத்தார்‌ ரம்ஸ்‌ஃபீல்ட்‌. சதாம்‌ ஒப்புக்கொண்டார்‌. பல்வேறு 
காரணங்களால்‌ அந்தத்‌ திட்டம்‌ நடைபெறாமல்‌ போனது ஒரு புறமிருக்க, 
பதிலுக்கு அமெரிக்கா செய்ய உத்தேசித்திருந்த ராணுவ உதவிகளுள்‌ 
ஒன்றாக இந்த ரசாயன ஆயுதத்‌ தயாரிப்புத்‌ திட்டம்‌ இடம்பெற்றிருந்தது 
பின்னால்‌ தெரியவந்தது. 


மிக மிக ரகசியமாகவே வைக்கப்பட்டிருந்த விஷயம்‌ இது. மிகப்பல 
காலத்துக்கு. தொண்ணூறுகளின்‌ இறுதியில்தான்‌ ஓரளவு இதன்மீது 
வெளிச்சம்‌ பட்டது. அதுவரை இராக்கின்‌ ரசாயன ஆயுதங்களுக்கு 
ஐரோப்பிய தேசங்கள்‌ சில உதவி செய்ததாகத்தான்‌ மீடியா 
புலம்பிக்கொண்டிருந்தது. 


அமெரிக்க அரசுக்கே சொந்தமான எட்டு ரசாயன ஏஜென்சிகளும்‌ வேறு 
பல அமெரிக்கத்‌ தனியார்‌ ஏஜென்சிகளும்‌ இராக்குக்கான ரசாயன 
ஆயுதங்களைத்‌ தயாரித்து அல்லது மூலப்பொருள்களைக்‌ கொடுத்து 
உதவியிருக்கிறது என்று ஏப்ரல்‌ 2003ல்‌ LAWeekly News என்கிற 
பத்திரிகை கண்டுபிடித்து எழுதியது.* 


(*http://www.laweekly.com/news/news/made-in-the-usa-part-iii-the- 
dishonor-rol1/2889/) வெறும்‌ கிசுகிசுவாக அல்லாமல்‌, சம்பந்தப்பட்ட 
நிறுவனங்களின்‌ பெயர்களையே குறிப்பிட்டும்‌ எழுதியிருந்தார்கள்‌. 


சில விஷயங்கள்‌ புரிந்திருக்கலாம்‌. சதாம்‌ ஒழிப்பு என்னும்‌ திட்டத்தைக்‌ 
கையில்‌ எடுத்துக்கொண்டு 2003ம்‌ வருடம்‌ அமெரிக்கா போரில்‌ 
இறங்குவதற்கு முன்னால்‌, இராக்கிடம்‌ ரசாயன உயிர்க்கொல்லி 
ஆயுதங்கள்‌ இருக்கின்றன என்று அடித்துச்‌ சொல்லி, ஐ.நா.வரை புகார்‌ 
செய்து, ஆளனுப்பிப்‌ பரிசோதித்துப்‌ பார்த்து, தோற்றது 
நினைவிருக்கிறதல்லவா? 


அத்தனை அழுத்தமாக அவர்கள்‌ சதாம்‌ அரசிடம்‌ உயிர்க்கொல்லி 
ஆயுதங்கள்‌ இருக்கின்றன என்று சொன்னதன்‌ காரணம்‌ இதுவாகவும்‌ 
இருக்கக்‌ கூடும்‌. 

0 


இரண்டாம்‌ உலகப்போரின்‌ அலார யுத்தங்களுள்‌ ஒன்றாகச்‌ 
சொல்லப்படும்‌ இத்தாலியன்‌ - எத்தியோப்பிய யுத்தத்தில்‌ (1935-360)தான்‌ 
அதற்குமுன்‌ ரசாயன ஆயுதங்கள்‌ பயன்படுத்தப்பட்டிருந்தன. உலக 
நாடுகளின்‌ கடும்‌ எதிர்ப்பு, யுத்தத்துக்குப்‌ பிறகும்‌ தொடரும்‌ உடற்கூறு 
அபாயங்கள்‌ ஆகியவற்றை உத்தேசித்து, இத்தகைய ஆயுதங்களைப்‌ 
பயன்படுத்தாமல்‌ இருந்தார்கள்‌. 

மீண்டும்‌ தொடங்கிவைத்தவர்‌ சதாம்‌. இரான்‌ யுத்தத்தில்‌ ரசாயன 
ஆயுதங்கள்‌ பயன்படுத்தப்பட்டபோது, என்ன நடக்கிறது; என்ன 
செய்வது என்றே அவர்களுக்குத்‌ தெரியாமல்‌ போய்விட்டது. 
ஆயிரக்கணக்கான உயிர்ப்பலிகளைச்‌ சந்தித்தார்கள்‌. அத்தனை பேரும்‌ 
அப்பாவி மக்கள்‌. இராக்‌ படை, இரானின்‌ கிராமங்களில்‌ தேடித்தேடிச்‌ 
சென்று இந்த ஆயுதங்களைப்‌ பிரயோகித்தார்கள்‌. 


இரான்‌ கிராமங்களில்‌ மட்டுமல்ல. இராக்கின்‌ வட பகுதியிலேயே 
வசித்துவந்த குர்த்‌ இன மக்கள்‌, இந்த யுத்தத்தை ஒரு சாக்காகப்‌ 
பயன்படுத்திக்கொண்டு இரான்‌ ராணுவத்துக்கு இராக்‌ படைகளின்‌ 
இயக்கம்‌ குறித்து உளவு சொல்கிறார்கள்‌ என்றொரு தகவல்‌ வந்தது. 
அதில்‌ உண்மையும்‌ இருந்தது. குர்த்களுக்குத்‌ தனிநாடு - குர்திஸ்தான்‌ - 
என்கிற கோரிக்கை நீண்டநாள்‌ மிச்சமாக இருந்துவரும்‌ விஷயம்‌. யுத்த 


நடவடிக்கைகளுள்‌ ஒன்றாக, இராக்கிய குர்த்‌ இனத்தவரின்‌ இந்த 
கோரிக்கையையும்‌ நிறைவேற்றி வைக்கலாம்‌ என்று இரான்‌ 


நினைத்தது. எதிரிக்கு எதிரி நண்பன்‌ என்கிற மிகப்‌ புராதன 
ஃபார்முலாதான்‌. 


ஆனால்‌ சதாம்‌ புராதன அரசியல்வாதி அல்ல. எந்தக்‌ கணத்தில்‌ என்ன 
செய்வார்‌ என்றே யூகிக்கமுடியாத ஒரு மனிதர்‌. அதனால்தான்‌, தன்‌ 
சொந்த நாட்டின்‌ மக்கள்மீதே அந்த ரசாயன ஆயுதங்களைப்‌ 
பிரயோகிக்க அவர்‌ முடிவு செய்தார்‌. 


சொந்த நாட்டு மக்கள்‌ என்றாலும்‌ அவர்கள்‌ குர்த்கள்‌. தவிரவும்‌ 
துரோகிகள்‌. இரானுடன்‌ கூட்டு சேர்ந்திருப்பவர்கள்‌. யோசிக்க 


வேண்டாம்‌ என்று உத்தரவிட்டார்‌. 


பாக்தாத்துக்கு வடகிழக்கே சுமார்‌ 150 கிலோமீட்டர்‌ தொலைவில்‌ 
இரானின்‌ எல்லையோரம்‌ இருக்கும்‌ ஹலப்ஜா (Hகlabja) என்கிற குர்திஷ்‌ 
நகரம்‌ குறிவைக்கப்பட்டது. ராணுவம்‌ அணிவகுத்து நகரை முதலில்‌ 
சுற்றி வளைத்தது. குண்டு வீசினார்கள்‌. பீரங்கிகளைக்‌ கொண்டு 
நிறுத்தித்‌ தாக்கிக்கொண்டே இருந்தார்கள்‌. வீடுகள்‌ இடிந்தன. 
சாலைகள்‌ நொறுங்கின. மின்சாரக்‌ கம்பங்கள்‌ வாய்பிளந்து விழுந்தன. 
கரகரகரவென்று சாலைகளை உழுதுகொண்டு சென்ற பீரங்கிகள்‌ 
எதிர்ப்பட்ட மக்கள்‌ அனைவரையும்‌ சுட்டும்‌ நசுக்கியும்‌ கொன்றது. 


அடிப்படைத்‌ தாக்குதல்களில்‌ ஓரளவு திருப்தி ஏற்பட்டபிறகு, ரசாயன 
ஆயுதங்கள்‌ பிரயோகிக்கப்பட்டன. சுவாசித்த ஐயாயிரம்‌ பேர்‌ அந்தக்‌ 
கணமே மரணமடைந்தார்கள்‌. மேலும்‌ ஏழாயிரம்‌ பேர்‌ குத்துயிராகக்‌ 
கிடந்தார்கள்‌. 

உலக சரித்திரத்தில்‌ இடம்பெற்ற மாபெரும்‌ இனப்படுகொலைகளுள்‌ 
ஒன்றாக சித்திரிக்கப்படும்‌ நிகழ்ச்சி இது. உயிரிழந்தவர்கள்‌, எழவே 
முடியாமல்‌ நடைபிணமாகப்‌ போனவர்கள்‌, ஓரளவு தாக்குப்பிடித்து, சில 
ஆண்டுகள்‌ கழித்துத்‌ தப்பித்தவர்கள்‌ என்று பாதிக்கப்பட்டவர்களின்‌ 
மொத்த எண்ணிக்கை சுமார்‌ பதினெட்டாயிரத்தைத்‌ தாண்டும்‌. 


சதாம்‌. 


அவரால்தான்‌ இதைச்‌ செய்யமுடியும்‌. அவரால்‌ மட்டும்தான்‌. கருணை 
என்கிற சொல்லைத்‌ தன்‌ அகராதியிலிருந்து ஒழித்துவிட்டிருந்தார்‌. 
துரோகத்துக்குச்‌ சம்பளம்‌ மரணம்‌. 

தனக்கு எதிராகப்‌ புரட்சி செய்வானோ என்கிற சந்தேகம்‌ வந்தபோது 
தன்‌ சொந்த மகளின்‌ கணவரையே கார்‌ விபத்து ஒன்றை உண்டாக்கிச்‌ 


சாகடித்தவர்‌ சதாம்‌. இது நடந்தது 1996ம்‌ ஆண்டு. 

இதே சதாம்‌ உசேன்தான்‌ எண்பதுகளின்‌ மிகத்‌ தொடக்கத்தில்‌ 
அமெரிக்காவில்‌ உள்ள டெட்ராய்ட்‌ மாகாணத்தில்‌ பல கத்தோலிக்கத்‌ 
திருச்சபைகளுக்குத்‌ தமது மதச்சார்பின்மை நடவடிக்கைகளின்‌ ஒரு 
பகுதியாக, ஒரு லட்சத்தி எழுபதாயிரம்‌ டாலர்‌ நன்கொடைகள்‌ 
அளித்திருக்கிறார்‌! 

0 


இரானியர்கள்‌ ஐந்து லட்சம்‌ பேர்‌. இராக்கியர்கள்‌ சுமார்‌ மூன்றே 
முக்கால்‌ லட்சம்‌ பேர்‌. ராணுவத்தினர்‌, தனி ராணுவத்தினர்‌ (போராளி 
அமைப்புகளைச்‌ சேர்ந்தவர்கள்‌), சிவிலியன்கள்‌ என்று அனைத்துத்‌ 
தரப்பினரையும்‌ சேர்த்து இந்த எண்ணிக்கை. 


எட்டு வருட காலம்‌ நீடித்து, ஆகஸ்ட்‌ 20, 1988ல்‌ முடிவடைந்ததாக 
அறிவிக்கப்பட்ட இராக்‌ - இரான்‌ யுத்தத்தில்‌ இறந்தவர்களின்‌ 
எண்ணிக்கை இது. யுத்த நடவடிக்கைகளினால்‌ இரானுக்கு ஏற்பட்ட 
இழப்பு, உத்தேசமாக முன்னூறு பில்லியன்‌ டாலர்கள்‌. இராக்கின்‌ 
இழப்பு எத்தனை என்று சதாம்‌ வெளியிடவில்லை. பெரும்பாலும்‌ 
அவர்களது சுமையை அமெரிக்கா தாங்கிக்கொண்டுவிட்டபடியால்‌, 
தப்பித்துவிட்டார்கள்‌. 


ஆனால்‌ இந்த யுத்தத்தின்‌ இறுதி அத்தியாயம்‌, யாருக்குமே வெற்றி 
தோல்வியில்லாமல்‌ முடிந்ததுதான்‌ விசித்திரம்‌. சதாம்‌ 
சொல்லிக்கொண்டார்‌. தான்‌ வெற்றி பெற்றுவிட்டதாக. ஆனால்‌ அந்த 
எல்லைப்‌ பிரச்னைகள்‌ அப்படி அப்படியேதான்‌ இருந்தன. இன்றைக்கு 


வரைக்கும்‌ கூட. 


சதாமுக்கு நிச்சயம்‌ அந்த யுத்தம்‌ திருப்தியளித்திருக்காது. ஆனால்‌ 
அமெரிக்கா திருப்தியடைந்தது. நினைத்தபடி அயாதுல்லா 
கொமேனியை ஒழிக்க முடியாவிட்டாலும்‌ எழுந்திருக்க முடியாத 
அளவுக்கு இரானை அடித்துவிட்டோம்‌ என்கிற திருப்தி. 
தன்னுடைய சந்தோஷத்தை அவர்கள்‌ சதாமுக்குத்‌ தெரிவித்தார்கள்‌. 
சுமார்‌ அறுபத்தைந்திலிருந்து நூறு பில்லியன்‌ டாலர்‌ வரை பணம்‌ 
கொடுத்தார்கள்‌ என்று சொல்லப்பட்டது. சதாமுக்குத்‌ தனிப்பட்ட 
முறையில்‌. 


ஆனால்‌ 'இது இராக்‌ மக்களின்‌ வெற்றி' என்று அறிவித்த சதாம்‌, அந்தப்‌ 


பணத்தை மக்களுக்கு அளித்ததாக மட்டும்‌ தெரியவில்லை. 


13. வேறு சதாம்‌ 


ஆச்சர்யம்‌, உங்களால்‌ ஒரு யுத்த களத்தில்‌ நின்றுகொண்டிருக்கும்‌ 
நேரத்தில்‌ ஒன்றுவிட்ட சகோதரன்‌ ஒருவனின்‌ திருமண நாளை நினைவு 
கூர்ந்து, பூச்செண்டு அனுப்ப முடியுமா? 


சதாமால்‌ முடியும்‌. சர்வாதிகாரி சதாம்‌ ஒரு குடும்பஸ்தரும்‌ கூட. அவரது 
குடும்பப்‌ பற்றும்‌ பாசமும்‌ மிக அதிகம்‌ வெளிப்பட்ட காலம்‌ என்று 
இரான்‌ யுத்தம்‌ நடந்த நேரத்தைத்தான்‌ சொல்லமுடியும்‌. ஒரு பக்கம்‌ 
போர்‌ முனைப்புகள்‌. தீவிர ஆலோசனைகள்‌. தாக்குதல்‌ வியூகங்களை 
வகுத்தளிக்கும்‌ பொறுப்புகள்‌. இன்னொரு பக்கம்‌, தேசம்‌ முழுவதும்‌ 
சுற்றுப்பயணம்‌ செய்து மக்களிடையே தேசிய உணர்ச்சியைத்‌ 
தட்டியெழுப்பும்‌ பணி. இடையில்‌ துஜைல்‌, ஹலப்ஜா போன்ற 


சம்பவங்கள்‌. 


பிரமிப்பு கலந்த அச்சத்துடன்‌ உலகம்‌ சதாமை 
கவனித்துக்கொண்டிருந்தபோது அவர்‌ நள்ளிரவுகளில்‌ 
குடும்பத்தாருடன்‌ சந்தோஷமாகவே இருந்தார்‌. வீட்டுக்குள்‌ அவர்‌ 
ஒருபோதும்‌ அரசியலைக்‌ கொண்டுவந்ததில்லை. ஒரு பிரசிடெண்டாகத்‌ 
தன்னைத்‌ தன்‌ குழந்தைகள்‌ பார்க்க அவர்‌ அனுமதித்ததில்லை. அங்கே 
அவர்‌ ஒரு அன்புள்ள அப்பா. சம்மணமிட்டு உட்கார்ந்து மகள்களுடன்‌ 
சீட்டு ஆடும்‌ அப்பா. தம்‌ மனைவி சாஜிதாவை, அவரது பழைய பள்ளி 
ஆசிரியை தினங்களை நினைவு படுத்தி, டீச்சர்‌ விளையாட்டு 
விளையாடலாம்‌ வா, நான்‌ உன்‌ மாணவனாக இருக்கிறேன்‌ என்று 
அவர்‌ கையில்‌ ஒரு கொம்பைத்‌ திணித்துச்‌ சீண்டி விளையாடும்‌ 


அன்பான கணவர்‌. 


சதாமுக்கு சமையல்‌ செய்து பார்ப்பது பிடிக்கும்‌. அபூர்வமாக அவகாசம்‌ 
கிடைக்கும்‌ பொழுதுகளில்‌ வீட்டுச்‌ சமையல்‌ அறையில்‌ புகுந்து புரட்சி 
செய்யத்‌ தொடங்கிவிடுவார்‌. குழந்தைகள்‌ கைகொட்டிச்‌ சிரித்து 
வேடிக்கை பார்க்கும்‌. அவர்‌, தம்‌ குழந்தைகளிடம்‌ பாரபட்சமில்லாத 
அன்பு செலுத்தினார்‌. 


அவ்வண்ணமே தம்‌ அத்தனை உறவுக்காரர்களிடமும்‌. சிறு வயதில்‌ 
தன்னைக்‌ கொடுமைப்படுத்திய இரண்டாவது தந்தையிடமும்‌ சரி. அவர்‌ 
மூலம்‌ கிடைத்த மூன்று தம்பிகளிடமும்‌ சரி. அவர்‌ கொண்டிருந்த 


அன்புக்கு அளவில்லை. பர்ஸான்‌ இப்ராஹிம்‌ (3௨2௧ [brahim) என்கிற 
சதாமின்‌ தம்பி ஒருவர்‌ மிகுந்த திறமைசாலி. நிறையப்‌ படித்து, பெரிய 
ராஜதந்திரி என்றும்‌, சதாமுக்கு இணையான குரூரவாதி என்றும்‌ 
ஒருங்கே பெயரெடுத்தவர்‌. அவரை சதாம்‌ இராக்‌ உளவுத்துறையான 
'முகாபரத்‌'தின்‌ (Mukhabarat) தலைவராக நியமித்தார்‌. பின்னால்‌ 1988ம்‌ 
ஆண்டு ஐ.நாவுக்கான இராக்கின்‌ பிரதிநிதியாக நியமித்து 
ஜெனீவாவுக்கு அனுப்பினார்‌. 


இன்னொரு சகோதரரான வாட்பன்‌ இப்ராஹிம்மை (Watban Ibrahim) 
இராக்கின்‌ உள்துறை அமைச்சராக நியமித்து அழகு பார்த்தார்‌ சதாம்‌. 


சந்தேகமில்லாமல்‌ அவர்‌ தம்‌ குடும்பத்தினரை நேசித்தார்‌. குடும்பத்தினர்‌ 
மட்டுமல்ல. அவரது சொந்த கிராமமான அல்‌ அவ்ஜா, சொந்தப்‌ 
பிராந்தியமான திக்ரித்‌ பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான, 
ஆயிரக்கணக்கானவர்களை பாக்தாத்துக்கு வரவழைத்து அரசுப்‌ 
பதவிகளில்‌ அமர்த்தினார்‌. 


குடும்ப அரசியல்‌ என்று இதனை நாம்‌ சொல்வோம்‌. இராக்கில்‌ இதன்‌ 
பெயர்‌ குல அரசியல்‌. சொந்தக்‌ குடும்பத்தையும்‌ சொந்த 
இனக்குழுவினரையும்‌ அதிகாரத்தில்‌ இருத்துவதன்மூலம்‌ சதாம்‌ பல 
லாபங்களைப்‌ பெற்றார்‌. முதலாவது, பாதுகாப்பு. தனக்கெதிராக 
மேற்கொள்ளப்படும்‌ எந்த ஒரு சதி நடவடிக்கையையும்‌ அவர்‌ தம்‌ 
நம்பகமான ஆள்கள்‌ மூலம்‌ உடனுக்குடன்‌ தெரிந்துகொண்டார்‌. 


இராக்‌ ராணுவத்தின்‌ ஒரு பகுதியினரைச்‌ சீண்டிவிட்டு, சதாமுக்கு 
எதிராக எழுபதுகளின்‌ மத்தியில்‌ சோவியத்‌ யூனியன்‌ ஒரு புரட்சிக்கு 
ஏற்பாடு செய்துகொண்டிருந்த தகவலை, சதாமின்‌ தூரத்து உறவினரான 
ஒரு சிப்பாய்தான்‌ முதல்‌ முதலில்‌ வந்து சொன்னான்‌. அந்தச்‌ சிப்பாய்‌ 
சதாமின்‌ தூரத்து உறவினர்‌ என்பதே ராணுவத்திலிருந்த உறவினர்‌ 
அல்லாத யாருக்கும்‌ தெரியாது! 


சதாமின்‌ உறவினர்களுக்கு அவர்‌ பதவியளிக்கும்போது அளிக்கும்‌ 
உறுதியான உத்தரவு அது. 'நீங்கள்‌ என்‌ உறவினர்‌. உங்கள்‌ மீது நான்‌ 
கொண்ட அன்பின்‌ சாட்சியாக இப்பதவியை அளிக்கிறேன்‌. ஆனால்‌ 
நீங்கள்‌ என்‌ உறவுக்காரர்‌ என்று யாரிடமும்‌ சொல்லிக்கொண்டிருக்கக்‌ 
கூடாது. அந்த ரகசியம்‌ காக்கப்பட வேண்டும்‌. அதன்மூலம்‌ எனக்கு 
நீங்கள்‌ அடுத்தவர்களின்‌ நடவடிக்கைகள்‌ குறித்து அவ்வப்போது உளவு 
சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும்‌. நீங்கள்‌ ஒழுங்காக இருக்கும்வரை 
உங்கள்‌ பதவியும்‌ சம்பளமும்‌ ஒழுங்காக இருக்கும்‌. நீங்கள்‌ தவறு 


செய்யும்போது பதவி மட்டுமல்ல, உங்கள்‌ உயிரும்‌ இருக்காது.' 


அவர்‌ தம்‌ அன்பை அச்ச உணர்வில்‌ கலந்தே அளித்துக்கொண்டிருந்தார்‌. 
அதுதான்‌ அவருக்கு மிகப்பெரிய பாதுகாப்புக்‌ கவசமாக இருந்தது. அந்த 
அச்ச உணர்வு வெறும்‌ அச்சுறுத்தும்‌ கருவி அல்ல. உண்மையிலேயே 
தமக்கு துரோகம்‌ செய்தவர்கள்‌ அல்லது செய்யக்கூடியவர்கள்‌ என்று 
சதாமால்‌ நினைக்கப்படுபவர்கள்‌ உயிரோடு இருந்ததாகச்‌ 

சரித்திர மில்லை. 

இந்த விஷயத்தில்‌ அவர்‌ தூரத்து உறவினர்கள்‌, நெருக்கமான 
உறவினர்கள்‌ என்றெல்லாம்‌ பாகுபாடு பார்ப்பதில்லை. தம்‌ சொந்த 
மகளின்‌ கணவரே ஆனாலும்‌ துரோகி என்றால்‌ இறப்பதுதான்‌ முறை 
என்று சொன்னவர்‌ அவர்‌. 


0 


சதாமின்‌ மூத்த மகள்‌ ரஹத்‌ உசேன்‌, அவரது கணவர்‌ ஹுசைன்‌ கமால்‌ 
ஹஸன்‌ அல்‌ மஜித்‌, சதாமின்‌ இன்னொரு மகளான ரானா உசேன்‌, 
அவரது கணவர்‌ சதாம்‌ கமால்‌ அல்‌ மஜீத்‌ (இந்த இரண்டு மஜீத்களும்‌ 
சகோதரர்கள்‌.), அவர்களது குழந்தைகள்‌ அனைவரும்‌ 1995ம்‌ ஆண்டு 
ஆகஸ்ட்‌ 7ம்‌ தேதி சதாமால்‌ நாடு கடத்தப்பட்டு ஜோர்டனுக்கு வந்து 


அடைக்கலமானார்கள்‌. 

அந்தக்‌ காலகட்டத்தில்‌ மிகப்‌ பரபரப்பாகப்‌ பேசப்பட்ட விஷயம்‌ இது. 
சொந்த மகள்களையும்‌ மருமகன்களையுமா ஒரு மனிதர்‌ நாடு 
கடத்துவார்‌? என்னதான்‌ சர்வாதிகாரியாக இருக்கட்டுமே? 


ஜோர்டன்‌ வந்து சேர்ந்ததும்‌ ஹுசைன்‌ கமால்‌, சி.என்‌.என்‌. 
தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டியளித்தார்‌. 'நான்‌ இராக்கை விட்டு 
வெளியேற நேர்ந்தது நல்லதுக்குத்தான்‌. சதாம்‌ உசேனைச்‌ சுற்றியுள்ள 
அவரது அமைச்சர்கள்‌, அதிகாரிகள்‌ யாருக்கும்‌ எந்த விஷயமும்‌ 
தெரியவில்லை. களிமண்ணாக உட்கார்ந்திருக்கிறார்கள்‌. யாருமே 
திறமையின்‌ அடிப்படையில்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்‌ இல்லை. 
அதனால்‌ இராக்‌ சரியான ஆட்சியாளர்கள்‌ இல்லாத அவலத்தை 
எதிர்கொள்கிறது. 


மஜீத்‌ சகோதரர்கள்‌ வெளியேற்றப்பட்ட தற்கு சதாம்‌ சொன்ன காரணம்‌ 
வேறு. அவர்கள்‌ சதாமின்‌ ஆட்சிக்கு எதிராகக்‌ கலவரங்களைத்‌ 
தூண்டிவிட்டு குர்த்‌ இனத்தவர்களுக்கும்‌ ஷியாக்களும்‌ ஆதரவளித்து, 
வளர்த்து வருவதாகச்‌ சொல்லப்பட்டது. 


இத்தனைக்கும்‌ மஜீத்‌ சகோதரர்களை வளர்த்துவிட்டவரே சதாம்‌ 
உசேன்‌ தான்‌. படிப்படியாக அவர்களை ராணுவத்தின்‌ ஒவ்வொரு 
உயர்பதவியாக உயர்த்தி அழகுபார்த்து, செல்வச்‌ செழிப்பில்‌ 
திளைக்கவைத்திருந்தார்‌. ஆனால்‌ அவர்கள்‌ துரோகம்‌ செய்யத்‌ 
தீர்மானித்துவிட்டார்கள்‌ என்று நம்பகமான ஆள்கள்‌ மூலம்‌ 
தெரியவந்தபோது, சற்றும்‌ தயங்காமல்‌ மகள்களையும்‌ சேர்த்தே நாடு 
கடத்தினார்‌. 


ஜோர்டனில்‌ அரசியல்‌ தஞ்சம்‌ புகுந்த மஜீத்‌ சகோதரர்கள்‌ இப்போது மிக 
வெளிப்படையாகவே சதாமுக்கு எதிரான காரியங்களில்‌ இறங்க 
ஆரம்பித்தார்கள்‌. அமெரிக்க அரசுக்கும்‌ சி.ஐ.ஏவுக்கும்‌, பிரிட்டனின்‌ 
உளவு அமைப்பான எம்‌-16க்கும்‌ அவர்கள்‌ இராக்‌ அரசைப்‌ பற்றிய பல 
முக்கியமான விவரங்களைத்‌ தொடர்ந்து தந்துகொண்டிருந்தார்கள்‌. 
வளைகுடா யுத்த சமயத்தில்‌ இந்த சகோதரர்கள்‌ அளித்த பல தகவல்கள்‌ 
அமெரிக்கப்‌ படையினருக்குப்‌ பேருதவி புரிந்தன. குறிப்பாக இராக்கின்‌ 
ஆயுத பலம்‌ குறித்த தகவல்கள்‌. 


சதாம்‌ கவனித்துக்கொண்டே இருந்தார்‌. ஆனால்‌ பதிலேதும்‌ 
பேசவில்லை. 1996ம்‌ ஆண்டுத்‌ தொடக்கத்தில்‌ யாரும்‌ எதிர்பாராத 
தருணத்தில்‌ தன்‌ மருமகன்களை மன்னித்துவிட்டதாக அறிவித்தார்‌. 
அவர்கள்‌ விரும்பினால்‌ இராக்‌ திரும்பலாம்‌, தனக்கும்‌ மகள்களையும்‌ 
பேரக்‌ குழந்தைகளையும்‌ பார்க்கும்‌ ஆவல்‌ அதிகரித்திருக்கிறது என்று 


உருக்கமாகப்‌ பேசினார்‌. 


இரு தரப்புக்கும்‌ பொதுவான நண்பர்கள்‌ மஜீத்‌ சகோதரர்களை மீண்டும்‌ 
இராக்குக்கு அழைத்துவர முயற்சி மேற்கொண்டார்கள்‌. 


பிப்ரவரி மாதம்‌ அவர்கள்‌ பாக்தாத்‌ வந்து இறங்கினார்கள்‌. இறங்கிய 
தினமே அவர்களிருவரும்‌ தத்தம்‌ மனைவியை விவாகரத்து செய்யச்‌ 
சொல்லி, துப்பாக்கி முனையில்‌ வற்புறுத்தப்பட்டார்கள்‌. எனில்‌, 
மன்னித்துவிட்டேன்‌ என்று சொன்னாரே சதாம்‌? மகள்களையும்‌ 
பேரக்குழந்தைகளையும்‌ பார்க்க ஏங்குவதாகப்‌ பேசினாரே? 
சந்தேகமே இல்லை. மகள்களை அவர்‌ சந்தித்தபோது கண்ணீர்‌ 
உகுத்தார்‌. பேரக்குழந்தைகளை உச்சிமோந்து சீராடினார்‌. 

'மகளே, என்‌ மாப்பிள்ளைகளாக மட்டும்‌ அவர்கள்‌ இருந்தவரை 
மதிப்பளிப்பதில்‌ ஒரு குறையும்‌ நான்‌ வைக்கவில்லை. எத்தனை 
பொன்னும்‌ வைரமுமாக உங்களுக்கு இழைத்தேன்‌? கட்டிக்கொடுத்த 


மாட மாளிகைகளுக்கும்‌ வாங்கிக்கொடுத்த அதி நவீன கார்களுக்கும்‌ 
கணக்குண்டா? அவர்கள்‌ வாழ்நாளில்‌ பார்த்திராத பணத்தையல்லவா 
நான்‌ அவர்களுக்குச்‌ சம்பளமாகக்‌ கொடுத்தேன்‌? தவிரவும்‌ எத்தனை 
உயர்ந்த பதவிகளில்‌ அமர்த்தினேன்‌? ஆனால்‌ துரோகம்‌ செய்யத்‌ 
துணிந்துவிட்டபிறகு அவர்களுக்குப்‌ பெயர்‌ மாப்பிள்ளைகள்‌ அல்ல. 
துரோகிகள்‌ என்பது மட்டுமே. உங்கள்‌ தந்தை அடிப்படையில்‌ 
நல்லவன்‌. உங்கள்‌ கணவர்கள்‌ இருவரும்தான்‌ என்னைக்‌ 
கெட்டவனாக்க நினைத்துவிட்டார்கள்‌.' 


பிப்ரவரி 23ம்‌ தேதி - அதாவது அவர்கள்‌ பாக்தாத்‌ வந்திறங்கிய 
மூன்றாவது நாள்‌ சதாமின்‌ பிரத்தியேகப்‌ பாதுகாப்புப்‌ படைப்பிரிவினர்‌ 
மஜீத்‌ சகோதரர்கள்‌ பதுங்கியிருந்த வீட்டுக்கு வந்தார்கள்‌. என்ன 
நடக்கப்‌ போகிறது என்பதை ஒருவாறு யூகித்திருந்த சகோதரர்கள்‌, 
தற்காப்புக்காக அவர்களைத்‌ தாக்கத்‌ தொடங்கினார்கள்‌. அடிபணிய 
மறுத்தார்கள்‌. சுமார்‌ பதிமூன்று மணிநேரம்‌ அந்த விளையாட்டு 
தொடர்ந்தது. 


இறுதியில்‌ சகோதரர்கள்‌ இருவரும்‌ சுட்டுக்‌ கொல்லப்பட்டார்கள்‌. 


தன்‌ மகள்கள்‌ விதவைகளாக வாழக்கூடாது என்று நினைத்த 'தந்தை 
சதாம்‌' முன்னதாக வலுக்கட்டாயமாக அவர்கள்‌ இருவரையும்‌ 
விவாகரத்துப்‌ பத்திரத்தில்‌ கையெழுத்துப்‌ போடவைத்திருந்தார்‌. 

0 


சதாமின்‌ இரு மகன்களைப்‌ பற்றிச்‌ சொல்லவேண்டும்‌. உதய்‌ உசேன்‌ 
மற்றும்‌ கசாய்‌ உசேன்‌. 


2003ம்‌ ஆண்டு அமெரிக்கப்‌ படையின்‌ வேட்டையில்‌ கொல்லப்பட்ட 39 
வயது உதய்‌ உசேன்‌, வாழ்ந்த காலத்தில்‌ இராக்‌ மீடியா முழுவதையும்‌ 
தன்‌ கட்டுப்பாட்டில்‌ வைத்திருந்தவர்‌. உணர்ச்சிப்பிழம்பானவர்‌, அதிகக்‌ 
கோபக்காரர்‌, கண்மண்‌ தெரியாமல்‌ கார்‌ ஓட்டுவார்‌, திடீர்‌ திடீரென்று 
கோபம்‌ தலைக்கேறி, எதிரில்‌ இருப்போரைக்‌ கத்தித்‌ தீர்ப்பார்‌ என்று 
நாகரிகமாகச்‌ சொல்லலாம்‌. இராக்கியர்களைப்‌ பொறுத்தவரை உதய்‌ 
ஒரு பைத்தியம்‌. அவர்‌ அப்படித்தான்‌ நடந்துகொண்டார்‌. 


பல சந்தர்ப்பங்களில்‌ கொசு அடிப்பது போல எதிரில்‌ இருப்போரைச்‌ 

சுட்டுக்கொன்றிருக்கிறார்‌. 1988ம்‌ ஆண்டு ஒரு சமயம்‌ எகிப்து அதிபர்‌ 
ஹோசினி முபாரக்கின்‌ மனைவி சூஸனி இராக்குக்கு விருந்தாளியாக 
வந்திருந்தார்‌. சாப்பாட்டு மேஜை அருகே ஊழியர்‌ யாரோ ஏதோ சிறு 


தவறு புரிந்துவிட, விருந்தினர்‌ எதிரிலேயே அந்த ஊழியரைச்‌ 
சுட்டுக்கொன்று அதிர்ச்சியளித்தவர்‌ உதய்‌. அரண்டு போன அந்த 
அம்மையார்‌, 'சைக்கோபாத்‌, சைக்கோபாத்‌' என்று கத்தியபடியே 


அறையைவிட்டு வெளியே ஓடினார்‌. 


என்ன செய்யமுடியும்‌? சொந்த மகன்‌. அதுவும்‌ மூத்த மகன்‌. சதாமுக்கு 
வருத்தம்தான்‌. ஒப்புக்கு அந்தக்‌ கொலைக்குற்றத்துக்காகக்‌ கொஞ்சநாள்‌ 
உதயைச்‌ சிறையில்‌ வைத்திருந்தார்‌. எட்டு வருடச்‌ சிறைத்தண்டனை 
என்று அறிவித்துவிட்டு, கொஞ்ச காலத்துக்குள்ளாக அவரை நாடு 
கடத்துவதான பாவனையில்‌ ஸ்விட்சர்லாந்துக்கு அனுப்பிவிட்டார்‌. 


ஸ்விட்சர்லாந்தில்‌ இருந்த இராக்கியத்‌ தூதருக்கு உதவி செய்வதற்காக. 
உதய்‌ நன்றாகவே உதவி செய்தார்‌. ஒரு ரெஸ்டரண்டில்‌ யாரோ 
ஒருவருடன்‌ கைகலப்பு ஏற்பட்டு, கொலை மிரட்டல்‌ வரை சென்றுவிட, 
ஸ்விஸ்‌ அரசு அவரை வெளியேற்றிவிட்டது. 


பிறகு சதாமின்‌ அணு ஆயுதத்‌ தயாரிப்பு முயற்சிகளுக்கு உதவியாகத்‌ 
தென்னாப்பிரிக்காவிடமிருந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம்‌ 
வாங்குகிறேன்‌ என்று கிளம்பிப்போய்‌ சொதப்பியது, இராக்கிய 
ஒலிம்பிக்‌ கமிட்டித்‌ தலைவராக இருந்து விளையாட்டு உலகை ஒரு 
கலக்குக்‌ கலக்கியது, சொந்தச்‌ சகோதரனையே கொலை செய்ய முயற்சி 
செய்து தோற்றது என்று அவரது விளையாட்டுகளெல்லாம்‌ 
அலகிலாதவை. உதய்‌, சதாமின்‌ நீடித்த துயரம்‌. 2003ம்‌ ஆண்டு அவர்‌ 
அமெரிக்கப்‌ படையால்‌ கொல்லப்பட்டு இறந்தபோது கண்டிப்பாக 
சதாம்‌ அதிகம்‌ வருத்தப்பட்டிருக்க முடியாது. 


உதயின்‌ குணத்துக்கு நேர்மாறான குணம்‌ கொண்டவர்‌, அவரது தம்பி 
கசாய்‌ உசேன்‌. சுறுசுறுப்பானவர்‌. துடிப்பானவர்‌. இராக்கின்‌ 
பாதுகாப்புத்‌ துறை அவரது பாக்கெட்டில்‌ இருந்தது. 2003 அமெரிக்க 
யுத்தத்துக்கு முன்பு வரை இராக்‌ உளவுத்துறையை 
கவனித்துக்கொண்டிருந்ததும்‌ கசாய்தான்‌. 


சதாமின்‌ ஷியாக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள்‌ அனைத்தையும்‌ 
முன்னின்று நடத்தியவர்‌ கசாய்‌. தந்தைக்கு நிகராக நிறைய கொலை 
மெடல்களைச்‌ சுமந்தவர்‌. ஆனால்‌ கசாய்‌ செய்யும்‌ எந்தக்‌ கொலைக்கும்‌ 
ஆதாரம்‌ கிடைக்காது. யூகங்களும்‌ வதந்திகளாகவும்‌ மட்டுமே அவை 
உலவி ஓய்ந்து போகும்‌. 


இவரும்‌ அமெரிக்கத்‌ தாக்குதலில்தான்‌ பலியானார்‌. ஜூலை 22, 2003. 


சதாமின்‌ மூத்த மகன்‌ உதயை ஒரு சமயம்‌ அவரது சகோதரிகளே 
கொலை செய்யத்‌ திட்டமிட்டதாகவும்‌ ஒரு வதந்தி உண்டு. சதாம்‌ 
குடும்பத்தில்‌ இதெல்லாம்‌ எப்படியோ அடிக்கடி 
நிகழ்ந்துவிட்டிருக்கின்றன. 

அவரது மனைவியின்‌ சகோதரர்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. பெயர்‌ அட்னன்‌ 
கைரல்லா துல்‌ஃபா. சதாமுக்கு சோறு போட்டு, கல்வி கொடுத்து, 
அரசியலும்‌ கற்றுக்கொடுத்த கைரல்லா துல்‌ஃபாவின்‌ மூத்த மகன்‌. 
எல்லோரைப்‌ போலவும்‌ சதாம்‌ அவருக்கும்‌ ஒரு பதவி அளித்து 
கெளரவமாகவே வைத்திருந்தார்‌. ஆனால்‌ சதாம்‌ எதிர்பாராத அளவுக்கு 
அட்னன்‌ தமது பதவியில்‌ புகழும்‌ பெயரும்‌ பெற, அது 
பொறுக்கமுடியாமல்‌ அவரையும்‌ ஒரு கட்டத்தில்‌ கொன்றுவிட்டார்‌. 


சதாமின்‌ குடும்பப்‌ பாசம்‌, சில கொலைகளையும்‌ உள்ளடக்கியதாக 
இருப்பது சற்றே விசித்திரமானது. 
0 


பார்த்தது முதல்‌ குடும்பம்‌. சதாமுக்கு இன்னும்‌ சில உயிர்‌ உறவுகள்‌ 
உண்டு. சமீரா ஷாபந்தர்‌ என்கிற பெண்ணையும்‌ நிடால்‌ அல்‌ ஹம்தானி 
என்கிற பெண்ணையும்‌ அவர்‌ இரண்டாவது, மூன்றாவதாக 
மணந்துகொண்டார்‌. 


இந்த இருவருள்‌ சமீரா ஒரு பேரழகி என்று சொல்பவர்கள்‌ உண்டு. 
சதாம்‌ மிகக்‌ கவனமாக அவரது ஒரு புகைப்படம்‌ கூ! 
வெளியாகிவிடாதபடி பார்த்துக்கொண்டார்‌. தனியொரு 
அரண்மனையில்‌ வைத்துச்‌ சீராட்டினார்‌. சொல்லப்போனால்‌ 1986ல்‌ 
அவர்‌ சமீராவை மணந்ததே மிகவும்‌ வினோதமான சம்பவமாகத்தான்‌ 


இருந்தது. 


சமீரா ஏற்கெனவே திருமணமானவர்‌. அவரது கணவரும்‌ சதாமின்‌ 
அரசில்‌ தான்‌ பணிபுரிந்துகொண்டிருந்தார்‌. ஏதோ ஒரு விருந்தில்‌ 


சமீராவை சதாம்‌ பார்த்து, பார்த்ததும்‌ காதல்‌ கொண்டுவிட்டார்‌. 


உடனடியாக அவரது கணவரிடம்‌ சென்று, 'நீங்கள்‌ நாளை காலை 
உங்கள்‌ மனைவியை விவாகரத்து செய்ய வேண்டும்‌. நாளை மறுநாள்‌ 
நான்‌ அவளை மணக்கவிரும்புகிறேன்‌' என்று சொன்னார்‌. 


அதிபர்‌ சதாம்‌ உத்தரவு. என்ன செய்துவிட முடியும்‌? அப்படியேதான்‌ 
நடந்தது. 


சதாமின்‌ இன்னொரு மனைவியான நிடாலை அவர்‌ மணம்‌ புரிந்ததும்‌ 
இதேமாதிரிதான்‌. இராக்‌ அரசின்‌ சூரிய சக்தி ஆய்வு இயக்ககத்தின்‌ 
பொது மேலாளராகப்‌ பணிபுரிந்துகொண்டிருந்தார்‌, நிடாலின்‌ கணவர்‌. 
அவரையும்‌ விவாகரத்து செய்யச்‌ சொல்லிவிட்டுத்தான்‌ நிடாலை அவர்‌ 
மணந்தார்‌. 


சதாமுக்கு சமீரா மூலம்‌ ஒரு மகன்‌ உண்டு. அவன்‌ பெயர்‌ அலி. இந்த 
மகனின்‌ பிறப்பு, இருப்பு, இறப்பு அனைத்துமே 
சந்தேகத்துக்கிடமானதாகவே இன்றுவரை இருக்கிறது. அமெரிக்கா 
தேடும்‌ பயங்கரவாதிகளுள்‌ ஒருவனான 'கெமிக்கல்‌ அலி' என்பது இந்த 
அலிதான்‌ என்று ஒரு கருத்து உண்டு. சதாமுக்கு அப்படி ஒரு மகன்‌ 
பிறக்கவேயில்லை. அலி என்பது அவரது மகளான ரஹத்‌ உசேனின்‌ 
மகன்‌, அதாவது சதாமின்‌ பேரப்பிள்ளை என்றும்‌ ஒரு கருத்து. 


அமெரிக்க யுத்த சமயம்‌ சதாம்‌ சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும்‌ 
சல்லடை போட்டுத்தான்‌ தேடினார்கள்‌. அடைக்கலம்‌ கோரி அயல்‌ 
தேசங்களுக்கு ஓடியவர்களின்‌ பட்டியலில்‌ அலியின்‌ பெயர்‌ இல்லை 
அலிக்கு எந்த தேசமும்‌ அடைக்கலம்‌ கொடுத்ததாகவும்‌ தெரியவில்லை. 


ஆகவே, சதாமின்‌ ஒரு மகன்‌ வதந்தியாகப்‌ பிறந்து, வதந்தியாக வாழ்ந்து, 
செய்தியாக மரித்துப்‌ போனான்‌ என்று தான்‌ எண்ணவேண்டியுள்ளது. 


0 


இராக்‌ அரசியல்வாதிகளுள்‌ சதாம்‌ அளவுக்குக்‌ குடும்பத்தை அரசுக்குள்‌ 
நுழைத்த தலைவர்கள்‌ வேறு யாருமில்லை. அதைத்‌ தம்‌ கடமையாகவே 
கருதி அவர்‌ செய்தார்‌. பிராந்திய உணர்வு, குடும்பப்‌ பாசம்‌ இரண்டும்‌ 
சதாமின்‌ இரண்டு கண்கள்‌. தன்‌ பாதுகாப்புக்கு அதுதான்‌ சரி என்று 
அவர்‌ நினைத்தாலும்‌, கடைசிவரை அவருக்கு நேர்ந்த 
பெருங்கஷ்டங்கள்‌ அனைத்தும்‌ அவரது உறவினர்களால்தான்‌ நேர்ந்தது 
என்பதை நினைத்துப்‌ பார்க்கலாம்‌. 


இதற்கு சதாமும்‌ ஓரெல்லை வரை காரணம்‌. அவரது அரசிலும்‌ 
ராணுவத்திலும்‌ இடம்பெற்றிருந்த அவரது குடும்ப - சொந்த ஊர்‌ 
நபர்களுக்கு அவர்‌ இட்டிருந்த ஒரு கட்டளை வினோதமானது. 
தந்தையே மகனை உளவு பார்க்கவேண்டும்‌ என்று சொல்வார்‌. மகன்‌ 
தந்தைக்கு ஆற்றும்‌ உதவியாக பதில்‌ உளவு பார்ப்பான்‌. மாமன்‌, 
மைத்துனனைக்‌ காட்டிக்கொடுப்பான்‌. சித்தப்பன்‌, பெரியப்பனை வேவு 
பார்ப்பான்‌. அண்ணன்‌, தம்பியைக்‌ கொல்வான்‌. தம்பி, சகோதரியின்‌ 


கணவனைப்‌ பிடித்துக்கொடுப்பான்‌. 

சுற்றிச்சுற்றி இராக்குக்குள்‌ நிகழ்ந்த அத்தனை கிரிமினல்‌ 
நடவடிக்கைகளையும்‌ சதாமின்‌ ஊர்க்காரர்களும்‌ குடும்பத்தார்களுமே 
செய்திருக்கிறார்கள்‌. 

இராக்குக்கு வெளியே அத்தகைய நடவடிக்கைகளைச்‌ செய்ய சதாம்‌ 
தன்னைத்தவிர வேறு யாரையும்‌ அனுமதிக்கவில்லை. 


14. குவைத்‌ கூப்பிடுகிறது 


நம்பமுடியாத சர்வதேச கவனம்‌. மத்தியக்‌ கிழக்கில்‌ பெருகிய திடீர்‌ 
செல்வாக்கு. இராக்குக்கு உள்ளேயே கொஞ்சம்போல்‌ 
அடங்கிவிட்டிருந்த குர்த்‌ இனக்‌ கிளர்ச்சியாளர்கள்‌. எல்லாவற்றுக்கும்‌ 
மேலாக வெற்றிகரமாக யுத்தத்தை முடித்துவிட்டதாக அமெரிக்கா 
பாராட்டிய சந்தோஷம்‌. 


சதாமின்‌ கவனம்‌ அடுத்து, அடுத்து என்று அலைபாயத்‌ தொடங்கியது. 
அவர்‌ குவைத்தை அப்போதே குறிவைத்துவிட்டார்‌. அதாவது இரான்‌ 
யுத்தம்‌ முடிவடையும்‌ தருவாயில்‌ இருந்தபோதே. ஆனால்‌ தக்க 
தருணத்துக்காகக்‌ காத்திருக்க வேண்டியிருந்தது. 

பொதுவாக சதாமின்‌ தக்க தருணங்கள்‌ அதிகபட்சம்‌ ஒருவருட 
இடைவெளிக்கு மேல்‌ எடுத்துக்கொள்வதில்லை. தொண்ணூறாம்‌ 
வருடத்‌ தொடக்கத்திலேயே குவைத்‌ அவரைக்‌ கூப்பிட்டுவிட்டது. 


இரான்‌ யுத்த காலத்தில்‌ சதாம்‌ உசேன்‌ பல்வேறு மத்தியக்‌ கிழக்கு 
தேசங்களிடம்‌ ஏராளமாகக்‌ கடன்‌ வாங்கியிருந்தார்‌. யுத்தக்‌ கடன்‌. 
அமெரிக்கா அள்ளிக்கொடுத்தவற்றுக்கெல்லாம்‌ மேலாக வாங்கிய கடன்‌ 
அது. சவூதி அரேபியாவிடம்‌ வாங்கியிருந்தார்‌. ஜோர்டனிடம்‌ 
வாங்கியிருந்தார்‌. ஏமன்‌, எகிப்து என்று பல்வேறு தேசங்களிடம்‌ 
கடன்பட்டிருந்தார்‌. குவைத்திடம்‌ அவர்‌ வாங்கிய கடன்‌ பதினான்கு 
பில்லியன்‌ டாலர்கள்‌. 


இந்தக்‌ கடன்களையெல்லாம்‌ திருப்பித்‌ தந்தாகவேண்டும்‌. நல்லுறவு 
நீடிப்பது அதைப்‌ பொறுத்துத்தான்‌ இருக்கிறது. 


ஆனால்‌ எட்டு வருட யுத்தத்துக்குப்‌ பிறகு இராக்‌ மீளவே அவகாசம்‌ 
பிடிக்கும்‌ என்கிற நிலையில்‌, இந்தக்‌ கடன்களையெல்லாம்‌ எப்படி 
அடைப்பது? 


ஒரே ஒரு வழிதான்‌ அவருக்குத்‌ தோன்றியது. எண்ணெய்‌ நாடுகளின்‌ 
கூட்டமைப்பு மாநாட்டில்‌ பேசி, கச்சா எண்ணெயின்‌ விலையை 
உயர்த்தச்‌ செய்துவிடுவதுதான்‌ அது. எண்ணெயின்‌ தேவை எப்போதும்‌ 
இருக்கக்‌ கூடியது. மூக்கால்‌ அழுதுகொண்டாவது வாங்கித்தான்‌ 
ஆகவேண்டும்‌. எல்லா எண்ணெய்‌ தேசங்களும்‌ ஒப்புக்கொண்டுவிடும்‌ 


பட்சத்தில்‌ விலை ஏற்றம்‌ நியாயமானதே என்னும்‌ எண்ணத்தை 
உருவாக்கிவிட முடியும்‌. தவிரவும்‌ இதனால்‌ அனைத்து மத்தியக்‌ கிழக்கு 
அரசுகளுக்கும்‌ லாபம்‌ கூடும்‌. 

இவ்வாறு கணக்கிட்ட சதாமின்‌ கனவில்‌ மண்ணள்ளிப்‌ போட்டது 
குவைத்‌. 

எதற்காக எண்ணெயின்‌ விலையைக்‌ காரணமின்றி உயர்த்தவேண்டும்‌? 
யுத்தம்‌ செய்தது சதாம்‌. கடன்‌ பட்டது சதாம்‌. அவரது தனிப்பட்ட கஷ்ட 


நஷ்டங்களுக்கு அத்தனை நாடுகளும்‌ எதற்காக விலையேற்றத்தை 
ஆதரிக்க வேண்டும்‌? 


குவைத்‌ முடியாது என்று மட்டும்‌ சொல்லவில்லை. மாறாகத்‌ 


தன்னுடைய எண்ணெய்‌ உற்பத்தியை நம்பமுடியாத அளவுக்கு அந்த 
வருடமே அதிகரித்தது. கூடவே விலையைக்‌ குறைக்கவும்‌ செய்தது. 


சவூதி அரேபியாவுக்கு அடுத்தபடி அந்தக்‌ காலகட்டத்தில்‌ குவைத்‌ தான்‌ 
மிகப்பெரிய எண்ணெய்‌ உற்பத்தி தேசம்‌. தேசத்தின்‌ அளவு 
சிறிதென்றாலும்‌ அங்கே நிலமெல்லாம்‌ எண்ணெய்‌. தோண்டக்கூட 
வேண்டாம்‌, தடவினாலே ஊற்றெடுத்துவிடும்‌. 


ஆகவே, புதிய உத்வேகத்துடன்‌, ஆக்ரோஷமாகத்‌ தன்‌ உற்பத்தியை 
அதிகரித்து, உற்பத்தி அதிகரித்தபடியால்‌ விலைக்குறைப்பு என்றும்‌ 
அறிவித்து, இராக்கின்‌ வர்த்தகத்தில்‌ மண்ணைப்‌ போட்டது குவைத்‌. 
ஏற்கெனவே யுத்தத்தில்‌ ஏராளமாக இழந்திருந்தது இராக்‌. குவைத்தின்‌ 
இந்த அதிரடியை அவர்களால்‌ தாங்கமுடியவில்லை. தவிரவும்‌ சதாமின்‌ 
இயல்பு, இம்மாதிரியான அவமரியாதைகளைப்‌ பொறுமையுடன்‌ 
சகித்துக்கொள்ளக்கூடியதுமல்ல. 


மேலும்‌ யோசித்தபோது குவைத்தின்‌ பொருளாதார பலம்‌, அது அளித்த 
அரசியல்‌ உறுதித்தன்மை, கடனற்ற வாழ்க்கை என்று பல அம்சங்கள்‌ 
அவரைக்‌ கவர்ந்தன. குவைத்‌ ஏன்‌ தன்னுடைய மாநிலங்களுள்‌ 
ஒன்றாகக்‌ கூடாது? 


அப்படி ஆகிவிடும்‌ பட்சத்தில்‌ பதினான்கு பில்லியன்‌ டாலர்‌ கடன்‌ 
காணாமல்‌ போகும்‌. அதே சமயம்‌ பலநூறு பில்லியன்‌ டாலர்‌ கூடுதலாக 
வருமானமும்‌ வருடம்தோறும்‌ கிடைக்கும்‌. மத்தியக்‌ கிழக்கில்‌ 
தன்னுடைய பலத்தை இன்னும்‌ அதிகரித்துக்‌ காட்டிக்கொள்ள இதுவே 
மிகப்பெரிய வாய்ப்பாகவும்‌ அமையும்‌. தவிர, இரானைப்போல்‌ 
வருஷக்கணக்கில்‌ யுத்தத்தை இழுத்துக்கொண்டிருக்கும்‌ தெம்பு 


குவைத்துக்குக்‌ கிடையாது. அது ஒரு கட்டெறும்பு கூட இல்லை. 
சிற்றெறும்பு. நசுக்க வேண்டாம்‌. தடவினாலே நசுங்கிவிடும்‌. 


கணக்குகள்‌, கணக்குகள்‌, மேலும்‌ கணக்குகள்‌. சதாம்‌ தயாரானார்‌. 
0 


எதற்கும்‌ ஒரு தொடக்கம்‌ வேண்டுமல்லவா? இரான்‌ யுத்தத்துக்கு 
குஸெஸ்தானைத்‌ தொடக்கப்புள்ளியாக வைத்தது போல, குவைத்தின்‌ 
மீது தான்‌ தொடர உத்தேசித்திருந்த போருக்கு ருமைலா எண்ணெய்‌ 
வயல்களைத்‌ தேர்ந்தெடுத்தார்‌. இராக்கின்‌ தெற்கு எல்லையில்‌, 
குவைத்தையும்‌ தொட்டுக்கொண்டிருக்கும்‌ வளமான பிராந்தியம்‌. 


எந்த நாடாக இருந்தாலென்ன, ஊராக இருந்தாலென்ன? எல்லை 
என்றால்‌ தொல்லைதான்‌. இங்கொன்றும்‌ அங்கொன்றுமாக 
அத்துமீறல்களும்‌ ஆக்கிரமிப்புகளும்‌ இருக்கவே செய்யும்‌. அதுகூட 
இல்லாமல்‌ அரசியல்‌ எப்படி? 


எண்பதுகளின்‌ தொடக்கத்தில்‌ எண்ணெய்த்‌ தொழிலில்‌ ஒரு புதுவேகம்‌ 
ஏற்பட்டு, எண்ணெய்‌ தேசங்கள்‌ அனைத்தும்‌ போட்டி 
போட்டுக்கொண்டு நவீன தொழில்நுட்பங்களைக்‌ களமிறக்கி, காசு 
பார்க்கத்‌ தொடங்கியபோது, இராக்‌ தன்னுடைய தெற்குப்‌ 
பகுதிகளின்மீது அதிக கவனம்‌ செலுத்தவில்லை. 


மாறாக குர்த்கள்‌ அதிகம்‌ வசிக்கும்‌ பிராந்தியமான வடக்கு மற்றும்‌ 
வடமேற்குப்‌ பகுதிகள்‌, மத்திய இராக்‌, கிழக்கில்‌ இரானை ஒட்டிய 
பகுதிகள்‌ இங்கெல்லாம்தான்‌ கிணறு தோண்டிக்கொண்டும்‌, தோண்டிய 
கிணறில்‌ பொன்னெடுத்துக்கொண்டும்‌ இருந்தது. ருமைலாவை 
அவ்வளவாகக்‌ கண்டுகொள்ளவில்லை. ஆனாலும்‌ அங்கே இராக்கின்‌ 
எண்ணெய்‌ வயல்கள்‌ இருக்கத்தான்‌ செய்தன. 

என்ன பிரச்னை என்றால்‌, ருமைலா வயல்களை ஒட்டிய குவைத்தின்‌ 
எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலும்‌ எண்ணெய்க்‌ கிணறுகள்‌ உண்டு. டன்‌ 
டன்னாக அவர்களும்‌ எடுத்துக்கொண்டுதான்‌ இருந்தார்கள்‌. ஆகவே, 
அந்த இடத்தில்‌ பிரச்னையைக்‌ கிளப்பினால்‌ சரியாக இருக்கும்‌ என்று 
முடிவு செய்தார்‌ சதாம்‌. 

'இராக்குக்குச்‌ சொந்தமான ௬மைலா எண்ணெய்‌ வயல்‌ பகுதிகளில்‌ 
குவைத்‌ திருட்டுத்தனமாக பைப்லைன்‌ இறக்கி எண்ணெய்‌ திருடுகிறது. 


இதுதான்‌ குற்றச்சாட்டு. திருட்டை உடனடியாக நிறுத்தவேண்டும்‌. 
திருடியவரையிலான எண்ணெய்க்கான தொகையாகப்‌ பத்து பில்லியன்‌ 
டாலர்களும்‌, திருட்டுக்‌ குற்றத்துக்கு அபராதமாக 2.4 பில்லியன்‌ 
டாலர்களும்‌ தரவேண்டும்‌. 


குவைத்‌ இந்தக்‌ குற்றச்சாட்டைக்‌ கடுமையாக எதிர்த்தது. தக்க 
ஆதாரங்களுடன்‌ தன்‌ மறுப்பைப்‌ பதிவு செய்தது. 

ஆனாலும்‌ சதாம்‌ விடுவதாக இல்லை. இராக்கின்‌ மீது குவைத்‌ 
மறைமுகமான பொருளாதார யுத்தம்‌ தொடர்ந்திருப்பதாகவும்‌, அதற்கு 
ராணுவ ரீதியில்‌ தாம்‌ பதில்‌ சொல்லத்‌ தயாராகிவிட்டதாகவும்‌ 
அறிவித்தார்‌. 


அதோடு அவர்‌ ஓயவில்லை. தமது ஓட்டைக்‌ காரணங்களுக்குத்‌ தானே 
பஞ்ச்சர்‌ போடும்‌ விதத்தில்‌ குவைத்தின்‌ மன்னரையும்‌ கடுமையாக 
விமரிசித்து ஓர்‌ அறிக்கை வெளியிட்டார்‌. 


'குவைத்தின்‌ செல்வச்‌ செழிப்புக்கும்‌, பெருமைகளுக்கும்‌ குவைத்‌ மன்னர்‌ 
காரணமில்லை. மாறாக அம்மக்களின்‌ உழைப்பும்‌ தேசிய உணர்வுமே 
காரணம்‌. தவிரவும்‌ புவியியல்‌ ரீதியில்‌ குவைத்‌ இராக்கின்‌ பகுதிகளுள்‌ 
ஒன்று என்பதில்‌ யாருக்கும்‌ எந்தக்‌ கருத்து மாறுபாடும்‌ இருக்கமுடியாது. 
அது ஒரு தனி தேசமானது, பிரிட்டனின்‌ அபத்தமான முடிவு. இராக்கின்‌ 
சுதந்தரத்தின்போது அவர்கள்‌ இந்த மண்ணின்‌ பாரம்பரியம்‌ தெரியாமல்‌ 
குவைத்தைப்‌ பிரித்துத்‌ தனி நாடாக்கிவிட்டார்கள்‌. அதை நாங்கள்‌ 
ஒருபோதும்‌ ஏற்கமுடியாது! 


இப்படியெல்லாம்‌ பேசிக்கொண்டிருந்தபோதே இன்னொரு பக்கம்‌ 
இதற்கு அமெரிக்கா என்னவிதமாக ரியாக்ட்‌ செய்யப்போகிறது என்கிற 
ஆவலும்‌ அவருக்கு இருந்தது. அவர்‌ நிறைய எதிர்பார்த்தார்‌. 
பணமாகவும்‌ ஆயுதங்களாகவும்‌ வேறு பிற உபகரணங்களாகவும்‌ 
உளவுத்‌ துறை உதவிகளாகவும்‌ இரான்‌ யுத்தத்தின்போது கிடைத்ததைக்‌ 
காட்டிலும்‌ அமெரிக்காவின்‌ தார்மீக ஆதரவு நிரந்தரமாக இருந்தால்‌ 
போதும்‌ என்று இப்போது அவருக்குத்‌ தோன்றியது. குவைத்தைத்‌ 
தாக்குவதற்குப்‌ பெரிய உதவிகள்‌ வேண்டியிருக்காது. ஒரு நாள்‌ அல்லது 
இரண்டு நாள்களுக்குள்‌ காரியத்தை முடித்துவிடலாம்‌ என்றே அவர்‌ 
நம்பினார்‌. 


இராக்கின்‌ படைகளை அவர்‌ எல்லையை நோக்கி நகர்த்த 
ஆரம்பித்தபோது, இராக்குக்கான அமெரிக்கத்‌ தூதர்‌, இராக்கின்‌ 


வெளியுறவு அமைச்சகத்தைத்‌ தொடர்புகொண்டு நிலவரம்‌ குறித்து 
விசாரித்தார்‌. படைகள்‌ நகருகின்றனவா என்று கேட்டார்‌. மேற்கொண்டு 
பல விவரங்களைக்‌ கேட்டுக்‌ குறித்துக்கொண்டு, அமெரிக்காவின்‌ நிலை 
குறித்து மூன்று வரிகளில்‌ எடுத்துச்‌ சொன்னார்‌. 


1. இராக்கின்‌ யுத்தங்களைக்‌ காட்டிலும்‌ அதன்‌ நட்பை அமெரிக்கா 
விரும்புகிறது. 


2. இராக்‌ மீதான பொருளாதாரப்‌ போர்‌ (அதாவது பொருளாதாரத்‌ தடை) 
எதையும்‌ மேற்கொள்ளும்‌ உத்தேசம்‌ அமெரிக்காவுக்கு இல்லை. 


3. இந்த யுத்த நடவடிக்கை குறித்து அமெரிக்காவுக்குத்‌ தற்சமயம்‌ 
அபிப்பிராயம்‌ ஏதுமில்லை. இதை இரு அரபு தேசங்களுக்கு 
இடையிலான பிரச்னை என்று மட்டுமே அமெரிக்கா பார்க்கிறது. 


மேலோட்டமான பார்வையில்‌ இந்த மூன்று வரிக்‌ குறிப்புகள்‌ பெரிதாக 
எதையும்‌ உணர்த்துவதில்லை. கொஞ்சம்‌ ஆழமாகப்‌ பார்த்தால்‌ இரண்டு 
அர்த்தங்கள்‌ தெரியும்‌. 


முதலாவது, இப்போதைக்கு இந்த விஷயத்தில்‌ பட்டுக்கொள்ளாமல்‌ 
இருக்க அமெரிக்கா விரும்புகிறது என்கிற அர்த்தம்‌. இரண்டாவது, நீ 
என்ன வேண்டுமானாலும்‌ செய்துகொள்‌; நான்‌ கேட்கமாட்டேன்‌ 
என்கிற ரகசிய சமிக்கை. 


துரதிர்ஷ்டவசமாக சதாம்‌ இரண்டாவது அர்த்தத்தையே தனக்குரியதாக 
எடுத்துக்கொண்டார்‌. சந்தோஷமாகப்‌ படையைக்‌ கிளப்பிக்கொண்டு 
குவைத்தை நோக்கி நகர ஆரம்பித்தார்‌. 


ஆனால்‌ இராக்குக்கான அமெரிக்கத்‌ தூதர்‌ உதிர்த்த வரிகளுக்கு 
மேற்கண்ட முதல்‌ அர்த்தம்தான்‌ சரி. ஏனெனில்‌ அமெரிக்காவின்‌ இராக்‌ 
தொடர்பான கொள்கைகளில்‌ கணிசமான மாறுதல்கள்‌ ஏற்படக்கூடும்‌ 
என்பதற்கான அறிகுறிகள்‌ இரான்‌ யுத்த முடிவின்போதே தெரியத்‌ 
தொடங்கிவிட்டன. அமெரிக்க அரசின்‌ இரண்டு சபைகளும்‌ இராக்கின்‌ 
ரசாயன ஆயுதப்‌ பிரயோகங்களை மிகக்‌ கடுமையாக 
எதிர்த்துக்கொண்டிருந்தன. தவிரவும்‌ இராக்கில்‌ மீறப்படும்‌ மனித 
உரிமைகள்‌. கண்மூடித்தனமாக இராக்கை ஆதரிப்பதன்மூலம்‌ வெகு 
சீக்கிரம்‌ உலக அரங்கில்‌ அமெரிக்க அரசு மிகப்பெரிய கண்டனத்துக்கு 
உள்ளாகும்‌ என்று அமெரிக்க அதிபரின்‌ ஆலோசகர்களே 
எச்சரித்துக்கொண்டிருந்தார்கள்‌. 


அவர்களுக்கு சதாம்‌ மீது நம்பிக்கை குறைந்துகொண்டிருந்தது. அவர்‌ 
ஒரு சந்தர்ப்பவாதி என்று அமெரிக்க செனட்டர்கள்‌ பலபேர்‌ பல 
சமயங்களில்‌ கருத்துத்‌ தெரிவித்திருக்கிறார்கள்‌. சி.ஐ.ஏ. அதிகாரிகளும்‌ 
சதாமிடம்‌ எச்சரிக்கை உணர்வுடன்‌ கூடிய நட்பு கொள்வதே சிறந்தது 
என்று சொல்லியிருந்தார்கள்‌. 


இவற்றையும்‌, எண்ணெய்‌ நாடுகளின்‌ கூட்டமைப்பில்‌ குவைத்‌ 
அதிரடியாகத்‌ தன்‌ விலைக்குறைப்பை அறிவித்து, உற்பத்தியைப்‌ 
பலமடங்கு பெருக்குவதையும்‌ இணைத்து யோசிக்கத்‌ 
தொடங்கியிருந்தார்‌ அப்போதைய அமெரிக்க அதிபர்‌ ஜார்ஜ்‌ ஹெச்‌. 
டபிள்யூ புஷ்‌ என்கிற சீனியர்‌ புஷ்‌. தொடர்ந்து சதாமை ஆதரிப்பது 
உள்நாட்டில்‌ கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாகவே இருக்கும்‌ என்று 
அவருக்குத்‌ தோன்றியது. ஆட்சி மட்டத்தில்‌ மட்டுமல்லாமல்‌, மக்கள்‌ 
மத்தியிலும்‌ அது குறித்த அதிருப்தி தோன்றியிருந்தது. 
உலகெங்குமிருந்து மனித உரிமை அமைப்புகள்‌ இராக்‌ அரசுக்கு எதிராக 
அப்போது எழுப்பிக்கொண்டிருந்த கோஷங்களே இதற்கு முக்கியக்‌ 
காரணம்‌. ஊருக்கொரு வாக்கெடுப்பு. தெருவுக்கொரு பேரணி. சதாம்‌ 
ஒழிக. இராக்கின்‌ அராஜகங்கள்‌ ஒழிக. 


ஆகவே, குவைத்‌ யுத்தத்தைக்‌ காரணம்‌ காட்டி இராக்குடனான 
தொடர்புகளுக்கு ஓர்‌ எல்லை வகுத்துவிடலாம்‌ என்று அவர்‌ 
தீர்மானித்தார்‌. 


மிகப்‌ பரிதாபகரமான முறையில்‌ சதாமின்‌ பொது அறிவுக்‌ குறைபாடு 
வெளிப்பட்ட சந்தர்ப்பம்‌ அது. அமெரிக்க அரசு இம்மாதிரியான ஒரு 
முடிவெடுக்கும்‌ சாத்தியம்‌ இருப்பதைக்‌ கூட அவர்‌ 
சிந்தித்திருக்கவில்லை. 1990ம்‌ ஆண்டு ஆகஸ்ட்‌ 2ம்‌ தேதி இராக்கின்‌ 
நான்கு மிகப்பெரிய படைப்பிரிவுகளும்‌, சிறப்பு அதிரடிப்‌ படை ஒன்றும்‌ 
குவைத்துக்குள்‌ ஊடுருவின. 


அதே சமயம்‌ குவைத்‌ நகருக்கு நேர்‌ மேலே பறந்து வந்த இராக்‌ 
ஹெலிகாப்டர்களிலிருந்து இன்னொரு கமாண்டோ படைப்பிரிவு 
பேராசூட்களின்‌ மூலம்‌ இறக்கிவிடப்பட்டது. வேறொருபுறம்‌, 
குவைத்தின்‌ கடற்கரையோரம்‌ விசைப்படகுகளிலிருந்தும்‌ இராக்‌ 
வீரர்கள்‌ தாக்குதலுக்குத்‌ தயாராக இறங்கிவந்தனர்‌. 

தரைவழி வந்த படையினர்‌ நேரே குவைத்தின்‌ விமானத்‌ தளங்களையும்‌, 


ராணுவ விமானத்‌ தளத்தையும்‌ சுற்றி வளைத்துக்‌ 
கைப்பற்றிக்கொண்டனர்‌. ஹெலிகாப்டர்கள்‌, தரைவழி வீரர்களுக்கு 


வழிகாட்டியபடி பறந்துகொண்டிருந்தன. ஏவுகணைகளையும்‌ ரெகுலர்‌ 
குண்டுகளையும்‌ அவர்கள்‌ சரமாரியாகப்‌ பிரயோகித்தார்கள்‌. தகவல்‌ 
தொடர்பு மையங்களும்‌ விமான நிலையங்கள்‌, பேருந்து நிலையங்கள்‌ 
போன்ற போக்குவரத்து மையங்களும்‌, அரசாங்கக்‌ கட்டடங்களுமே 


இராக்கின்‌ முதன்மை இலக்காக இருந்தது. 
0 


குவைத்தின்‌ ராணுவம்‌ குறித்துச்‌ சொல்லவேண்டும்‌. அந்நாட்டின்‌ 
அரசியல்‌ சாசனத்தின்படி மன்னர்தான்‌ படைகளின்‌ தளபதி. ஆனால்‌ 
மன்னரா யுத்த களத்துக்கு வரமுடியும்‌? ஆகவே ராணுவ அமைச்சரின்‌ 
ஆலோசனைகளின்படி ராணுவ ஜென்ரல்‌ வழி நடத்தவேண்டும்‌ என்பது 


பெரிய ராணுவமில்லை அது. பதினாறாயிரம்‌ வீரர்களை மட்டுமே 
பிரதானமாகக்‌ கொண்டிருந்த மிகச்‌ சிறியதொரு படைப்பிரிவுதான்‌. 
ஆனால்‌ அழகாக வியூகம்‌ வகுக்கத்‌ தெரிந்தவர்கள்‌. நவீன ஆயுதங்கள்‌ 
வைத்திருந்தார்கள்‌. 

இதெல்லாம்‌ இருந்தும்‌ இராக்கின்‌ ராட்சச ராணுவ பலத்தை அவர்களால்‌ 
சமாளிக்க முடியாமல்‌ போனது இயல்பானதே. தங்களால்‌ இயன்றவரை 
தற்காப்புத்‌ தாக்குதல்‌ நடத்தினார்கள்‌. உயிரைக்‌ கொடுத்துப்‌ 


போரிட்டார்கள்‌. 


ஆனால்‌ இராக்கிய வீரர்கள்‌, குவைத்‌ ராணுவத்தின்‌ சமநிலையைக்‌ 
குலைக்கும்‌ வண்ணம்‌ அவர்களின்‌ போர்விமானங்களை ஒன்றுவிடாமல்‌ 
தேடி அழிப்பதிலேயே குறியாக இருந்தார்கள்‌. விமானங்களைக்‌ 
காப்பாற்றுவதற்காக அவர்கள்‌ தங்கள்‌ போர்க்கப்பல்களைத்‌ தயார்‌ 
நிலையில்‌ வைத்து, அங்கே கொண்டுபோய்‌ விமானங்களை 
பத்திரப்படுத்த, ஏற்கெனவே கடல்‌ வழியே வந்து காத்திருந்த இராக்‌ 
ராணுவப்‌ பிரிவு ஒன்று, சற்றும்‌ எதிர்பாராமல்‌ குவைத்தின்‌ 
போர்க்கப்பல்களையும்‌ குண்டு வீசித்‌ தாக்கத்‌ தொடங்கியது. 
விமானங்களைக்‌ காப்பதற்கான முயற்சியில்‌ அவர்கள்‌ சில 
போர்க்கப்பல்களையும்‌ இழக்கவேண்டியதானது. 


அதை ஒரு முழுமையான யுத்தம்‌ என்றே சொல்லமுடியாது. மிகச்‌ சிறிய 


தேசமான குவைத்‌ முழுவதும்‌ இராக்‌ தன்‌ ராணுவத்தால்‌ நிரப்பி, 
அத்தனை கட்டடங்களையும்‌ நகரங்களையும்‌ புறநகர்ப்பகுதிகளையும்‌ 


ஆக்கிரமித்துக்கொண்டு, யுத்தத்தில்‌ வென்றுவிட்டதாக அறிவித்தது. 


அறிவித்தவர்‌ சதாம்‌. மிகவும்‌ சந்தோஷமாக, உற்சாகமாக அவர்‌ குவைத்‌ 
மக்களுக்கு விடுத்த செய்தி : 'இனி நீங்கள்‌ முன்னைக்‌ காட்டிலும்‌ 
வளமையாக வாழலாம்‌. இப்போது நீங்கள்‌ தாய்நாட்டுடன்‌ 
இணைந்துவிட்டீர்கள்‌!' 


உடனடியாக அவர்‌ குவைத்தின்‌ வரைபடத்தை எடுத்து 
வைத்துக்கொண்டு அந்த நிலப்பரப்பை இரண்டு பாகங்களாகப்‌ 
பிரித்தார்‌. ஒரு பாகத்தை இராக்கின்‌ தெற்கு எல்லை மாகாணமான 
பஸ்ராவின்‌ ஒரு பகுதியாக இணைத்து, இன்னொன்றைத்‌ தனி 
மாகாணமாகக்‌ குறிப்பிட்டு 'நாட்டு மக்களுக்கு'த்‌ தெரிவித்தார்‌. 


அமெரிக்க அதிபர்‌ சீறி எழுந்து இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையைப்‌ 
புதிய அதிர்ச்சியுடன்‌ கண்டித்தார்‌. குவைத்துடன்‌ பல்லாண்டுகாலமாக 
நல்லுறவு பேணி வந்திருக்கும்‌ பிரிட்டன்‌ சிலிர்த்துக்கொண்டு, 
சீற்றமுடன்‌ சதாமைக்‌ கண்டித்தது. யாரும்‌ எதிர்பாராத நிலையில்‌ 
சோவியத்‌ யூனியனும்‌ சதாமின்‌ நடவடிக்கையில்‌ அதிருப்தி தெரிவித்து 
அறிக்கை விடுத்தது. 

இவர்களெல்லாம்‌ இப்படிச்‌ செய்யும்போது ஐக்கியநாடுகள்‌ சபை சும்மா 
இருப்பது சரியாக இருக்காது. ஆகவே இராக்‌ மீது உடனடிப்‌ 
பொருளாதாரத்‌ தடைகளை விதித்தார்கள்‌. உலகெங்கும்‌ எந்தெந்த 
வங்கிகளில்‌ இராக்குக்குக்‌ கணக்கு இருக்கிறதோ, அந்த வங்கிக்‌ 
கணக்கையெல்லாம்‌ முடக்க உத்தரவிடப்பட்டது. இராக்குக்கு யாரும்‌ 
ஆயுத சப்ளை செய்யக்கூடாது என்று அனைத்து தேசங்களுக்கும்‌ 
சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. ஆயுதம்‌ மட்டுமல்ல. வெறும்‌ காகிதத்‌ 


தொடர்பு கூடக்‌ கூடாது. 


மட்டுமல்லாமல்‌, நிபந்தனையற்று உடனடியாக இராக்‌ 
குவைத்தைவிட்டு வெளியேற வேண்டும்‌ என்றும்‌ உத்தரவிடப்பட்டது. 


0 


சதாம்‌ இவற்றையெல்லாம்‌ பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. 
அவருக்கு அமெரிக்காவின்‌ துரோகம்தான்‌ தாங்கமுடியாத விஷயமாக 
இருந்தது. ஆதரிப்பார்கள்‌ என்று நம்பித்தான்‌ அவர்‌ ஆட்டத்தில்‌ 
இறங்கினார்‌. ஆதரிக்காவிட்டாலும்‌, எதிர்ப்பு நிலைக்கு 
போய்விடமாட்டார்கள்‌ என்று நம்பும்‌ அளவுதான்‌ நேற்று வரை உறவு 
நிலை இருந்துவந்திருக்கிறது. ஆனால்‌ எத்தனை கேவலமான 
அரசியல்வாதிகள்‌ என்பதை வெளிக்காட்டிவிட்டார்கள்‌! 


கொஞ்ச நேரம்தான்‌. சிலிர்த்துக்கொண்டு மீண்டு, அவர்‌ மீண்டும்‌ 
கர்ஜிக்கத்‌ தொடங்கிவிட்டார்‌. ஐ.நாவே கண்டித்துவிட்டபிறகு ராணுவ 
நடவடிக்கைகளால்‌ இனி பெரிய லாபம்‌ இருக்கப்போவதில்லை என்று 
அவருக்குத்‌ தெரிந்துவிட்டது. துரோகி அமெரிக்காவும்‌ அதன்‌ கூட்டணி 
தேசங்களும்‌ வந்து கொத்திக்கொள்ளத்‌ தயாராக இருக்கின்றன. எனவே, 
எப்போதும்‌ ஆபத்துகளில்‌ கைகொடுக்கும்‌ ராஜதந்திர நடவடிக்கை 
இப்போதும்‌ உதவுமா பார்ப்போம்‌ என்று தீர்மானித்தார்‌. 


கொஞ்சம்‌ யோசித்தார்‌. எதைத்‌ தொடலாம்‌ என்று கணக்குப்‌ போட்டார்‌. 
சட்டென்று அவருக்கு பாலஸ்தீனத்தில்‌ அவதிப்படும்‌ சொந்தச்‌ 
சகோதரர்கள்‌ நினைவுக்கு வந்தார்கள்‌. 


அடடா, எப்பேர்ப்பட்ட வாய்ப்பு! 


'நான்‌ செய்தது ஆக்கிரமிப்பு என்றால்‌ பாலஸ்தீனத்தில்‌ இஸ்ரேல்‌ 
செய்திருப்பதன்‌ பெயரென்ன? அவர்களைப்‌ பாலஸ்தீனிலிருந்து 
வெளியேறச்‌ சொல்லுங்கள்‌. நான்‌ குவைத்திலிருந்து வெளியேறுகிறேன்‌. 
சிரியாவின்‌ கோலன்‌ குன்றுகளை அவர்கள்‌ அநியாயமாக 
அபகரித்திருப்பதைப்‌ பார்த்துக்கொண்டு சும்மாதானே இருக்கிறீர்கள்‌? 
அப்போது எங்கே போனது உங்கள்‌ பொருளாதாரத்‌ தடைகள்‌? யுத்த 
அச்சுறுத்தல்கள்‌? என்‌ இனிய இராக்‌ மக்களே, இராக்குடன்‌ 
இணைந்திருக்கும்‌ குவைத்‌ வாசிகளே! நாம்‌ சபிக்கப்பட்டிருக்கிறோம்‌. 
நமது அரபு சமூகத்துக்குள்ளேயே சில புல்லுருவி தேசங்கள்‌ இஸ்ரேலை 
ஆதரிக்கும்‌ அமெரிக்காவுக்கு வால்‌ பிடிக்கின்றன. அவர்கள்‌ 
பிய்த்துப்போடும்‌ ரொட்டித்‌ துண்டுக்காக வாலாட்டுகின்றன. 


இதோ, இந்த சதாம்‌ நெஞ்சு நிமிர்த்தி நிற்கிறான்‌. எங்கே, அமெரிக்கக்‌ 
குண்டுகள்‌ வந்து துளைக்கட்டும்‌ பார்க்கலாம்‌! இறந்தாலும்‌ நான்‌ சுத்த 
அரேபியனாக இறப்பேன்‌. இராக்குக்கு அமெரிக்க உறவு 
இருந்ததில்லையா என்று கேட்பீர்கள்‌. அது நான்‌ கேட்டு, வந்து 
ஒட்டிக்கொண்ட உறவல்ல. நமது எண்ணெய்க்காக அலைந்துகொண்டு 
அவர்களாக வந்து நின்று கையேந்தியபோது இல்லை என்று 
சொல்லாமல்‌ கொடுத்தது மட்டும்தான்‌ நான்‌ செய்த தவறு.' 


சதாமின்‌ மேடைப்‌ பேச்சுகளைக்‌ கண்ணை மூடிக்கொண்டு 
கேட்டுக்கொண்டே இருக்கலாம்‌. உணர்ச்சிப்‌ பெருக்கில்‌ 
கட்டுண்டுபோகும்‌ மக்கள்‌, கண்டிப்பாக அந்தச்‌ சமயம்‌ இன்னொரு 
பாதையில்‌ யோசிக்கவே முடியாது. அவர்‌ அதற்கு இடம்‌ தரமாட்டார்‌. 


தன்னுடைய நியாயங்களை உலகப்பொதுவான நியாயங்களாக 
முன்னிறுத்துவதில்‌ சதாம்‌ ஒரு விற்பன்னர்‌. படிப்பறிவில்லாத இராக்கின்‌ 
ஏழை எளிய மக்களுக்கு அந்த வீராவேசப்‌ பேச்சு மட்டுமே பெரும்பாலும்‌ 
போதுமானது. சதாமின்‌ ஒரு பேச்சைக்‌ கேட்டுவிட்டு வரும்‌ எந்த 
இராக்கியரும்‌ அவரைத்‌ தவிர மற்ற அனைவரும்‌ அயோக்கியர்கள்‌ 
என்று நினைப்பது சுலப சாத்தியமானது. 


அவர்‌ தம்‌ மக்கள்‌ யோசிக்காதிருக்க வேண்டும்‌ என்று மிகவும்‌ 
விரும்பினார்‌. அதற்காகத்தான்‌ அவர்‌ பாடுபட்டார்‌. அடுத்தடுத்த 
யுத்தங்கள்‌, அதிரடி நடவடிக்கைகள்‌, ஆவேசப்‌ பேச்சுகள்‌ இதெல்லாமே 
அவரது கருவிகள்‌. பதவி வண்டி பழுதாகாமல்‌ இருக்கவேண்டும்‌. 
அவ்வளவுதான்‌. 


குவைத்தைத்‌ தாம்‌ ஆக்கிரமித்ததுடன்‌ இஸ்ரேல்‌ விவகாரத்தை முடிச்சுப்‌ 
போட்டு சதாம்‌ பேசிய பேச்சு மத்தியக்‌ கிழக்கில்‌ மிகப்பெரிய 
சலசலப்பை உண்டாக்கியதை ஒப்புக்கொள்ளத்தான்‌ வேண்டும்‌. 
உடனடியாக அரபு தேசியவாதத்தின்‌ மீது படிந்திருந்த தூசு தட்டப்பட்டு, 
ஒட்டடை அடிக்கப்பட்டது. அரபு தேசங்கள்‌ சரசரவென்று நான்‌ இந்தக்‌ 
கட்சி, நீ அந்தக்‌ கட்சி என்று தம்‌ நிலையை, விசுவாசங்களை 
வெளிக்காட்டியாகவேண்டிய அவசியம்‌ உண்டாகிவிட்டது. 


ஏனெனில்‌ சதாம்‌, தலைவர்களிடம்‌ பேசவில்லை. மக்களிடம்‌ பேசினார்‌. 
இராக்கில்‌ - பாக்தாத்தில்‌ இருந்தபடி அவர்‌ பேசினாலும்‌ ஒட்டுமொத்த 
அரேபியர்களுக்கு விடுக்கும்‌ செய்தியாகத்தான்‌ அவரது பேச்சு 
அமைந்தது. 


அமெரிக்கக்‌ கூட்டணி தேசங்கள்‌ மிகவும்‌ எரிச்சலடைந்தன. சதாம்‌ 
பிரச்னையை திசை திருப்புகிறார்‌. குவைத்‌ விவகாரத்துக்கும்‌ பாலஸ்தீன்‌ 
பிரச்னைக்கும்‌ எவ்வித சம்பந்தமும்‌ இல்லை. சதாம்‌ தன்‌ செயலுக்குரிய 
விலையைக்‌ கொடுத்தே தீரவேண்டும்‌. குவைத்தை விட்டு வெளியேற 
முடியுமா, முடியாதா? 


காட்டமாகக்‌ கேட்டார்கள்‌. 

சதாம்‌ கண்டுகொள்ளவில்லை. சுமார்‌ ஏழு மாதங்களை அவர்‌ விழுங்கி 
ஏப்பம்‌ விட்டார்‌. ஐ.நாவின்‌ பாதுகாப்பு கவுன்சில்‌ அளித்திருந்த 
காலக்கெடு முடிந்துவிட்டது. 

இனி என்ன? யுத்தம்‌ தானே? சரி பார்த்துக்கொள்ளலாம்‌ என்று 
சொல்லிவிட்டார்‌. 


அமெரிக்கா, பிரிட்டன்‌, பிரான்ஸ்‌ தொடங்கி அமெரிக்கக்‌ கூட்டணியில்‌ 
இடம்பெற்ற இருபது தேசங்களின்‌ படைகள்‌ இராக்கை நோக்கிப்‌ 


புறப்பட்டன. 


வளைகுடா இன்னொரு மாபெரும்‌ யுத்தத்துக்கு விலை 
கொடுக்கவேண்டி வந்தது. 


15. எண்ணெய்க்கு ரத்தம்‌ 


குவைத்‌ ஊடுருவலுக்கு சதாம்‌ கண்டுபிடித்த நொண்டிக்‌ காரணம்‌ 
ருமைலா எண்ணெய்‌ வயல்கள்‌. அம்மாதிரியே இராக்‌ மீதான 
யுத்தத்துக்கு அமெரிக்கா சொன்ன காரணம்‌, சவூதி அரேபியாவுக்கு 
இராக்கால்‌ ஆபத்து என்பது. 


இராக்கால்‌ ஒட்டுமொத்த மத்தியக்‌ கிழக்குமே ஆபத்து இருந்த 
காலகட்டம்தான்‌ அது. மறுக்கமுடியாது. ஆனால்‌ எப்படி குவைத்‌ 
ஊடுருவலுக்கு இராக்‌ ஒரு அபத்தமான சாக்கைச்‌ சொன்னதோ, 
அதற்குச்‌ சற்றும்‌ சளைக்காத அபத்தம்தான்‌ அமெரிக்காவின்‌ 
குற்றச்சாட்டு. 


குவைத்தைக்‌ கைப்பற்றிய சூட்டுடன்‌ அந்நாட்டின்‌ அத்தனை மூலை 
முடுக்குகளிலும்‌ இராக்கின்‌ படை சென்று ஆக்கிரமித்திருந்தது. இது 
உண்மையே. அப்படி குவைத்தை நிரப்பிய படை, அங்கேயே நிற்காமல்‌ 
சவூதி அரேபியாவின்‌ எல்லையில்‌ சென்று குவிந்துகொண்டிருக்கிறது 
என்பதுதான்‌ அமெரிக்காவின்‌ குற்றச்சாட்டு. பல்லாயிரக்கணக்கான 
வீரர்களும்‌ ராணுவ டாங்குகளும்‌ ஆயுத லாரிகளும்‌ சவூதி எல்லையில்‌ 
நிரம்பிவிட்டன. எந்தக்‌ கணத்திலும்‌ இராக்‌ ராணுவம்‌ சவூதியைத்‌ தாக்கத்‌ 
தொடங்கிவிடும்‌ என்றது அமெரிக்கா. சவூதி அரேபியாவின்‌ குவைத்‌ 
எல்லையோர 'ஹமா' எண்ணெய்க்‌ கிணறுகள்தான்‌ முதல்‌ இலக்கு 
என்றும்‌ சொன்னார்கள்‌. 


என்ன சாட்சி? 


எங்கள்‌ சாட்டிலைட்‌ புகைப்படங்கள்தான்‌ என்று சொல்லி எதையோ 
எடுத்துக்‌ காட்டினார்கள்‌. 


மத்தியக்‌ கிழக்கின்‌ மிகப்பெரிய எண்ணெய்‌ உற்பத்திக்‌ கேந்திரங்களுள்‌ 
ஒன்று சவூதி அரேபியா. நிலப்பரப்பில்‌, மனித வளத்தில்‌, எண்ணெய்‌ 
உற்பத்தியில்‌, ஏற்றுமதியில்‌, மேற்குலக நல்லுறவில்‌ இன்னும்‌ பல 
விஷயங்களில்‌ குறிப்பிடத்தகுந்த சாதனைகள்‌ படைத்த தேசம்‌. 


மத்தியக்‌ கிழக்கின்‌ நிகரற்ற தாதா ஆகிவிடுவது என்று சதாம்‌ முடிவு 


செய்துவிட்ட பட்சத்தில்‌ குவைத்துக்கு அடுத்தபடியாக அவரது குறி 
சவூதியாகத்தான்‌ இருக்கவேண்டும்‌ என்று அனைவருமே 


நினைத்தார்கள்‌. தவிரவும்‌ குவைத்‌ மீதான அவரது ஆக்கிரமிப்பு முயற்சி 
மிகக்‌ குறுகிய காலத்தில்‌ வெற்றி பெற்றுவிட்டதும்‌ பிற தேசங்களுக்கு 
அச்சமூட்டிக்கொண்டிருந்தன. 


இந்த அச்சத்தைத்தான்‌ தனது ஆயுதமாக்கிக்கொண்டது அமெரிக்கா. 
சதாம்‌ முடிவு செய்துவிட்டார்‌. அடுத்த இலக்கு சவூதி அரேபியாதான்‌. 
இதோ சாட்டிலைட்‌ படங்கள்‌. அதோ சதாம்‌ என்று ஒரு ஓரங்க 

நாடகத்தையே நடத்திக்‌ காட்டினார்‌ அமெரிக்க அதிபர்‌ சீனியர்‌ புஷ்‌. 


உலகம்‌ அதை நம்புவதற்குப்‌ போதிய காரணங்களும்‌ இருந்தன. 
முதலாவது, குவைத்தைப்‌ போலவே இரான்‌ யுத்தத்துக்காக 
சவூதியிடமும்‌ சதாம்‌ கடன்‌ வாங்கியிருந்தார்‌. இருபத்தியாறு பில்லியன்‌ 
டாலர்கள்‌. தவிரவும்‌ சவூதியின்‌ மிக நீண்ட வட கிழக்கு எல்லைப்‌ 
பிரதேசத்தில்‌ எல்லைக்கோட்டுக்‌ குளறுபடிகளும்‌ இருந்தன. அது 
உபயோகமில்லாத வெறும்‌ பாலை நிலப்பரப்புதான்‌ என்ற போதிலும்‌, 
எல்லைக்கு அப்பால்‌ இருப்பது இராக்‌ என்கிறபடியால்‌ அதையும்‌ 
கணக்கில்‌ எடுத்துக்கொண்டாக வேண்டியிருந்தது. 


இதற்கெல்லாம்‌ அப்பால்‌ இன்னொரு காரணமும்‌ இருந்தது. சதாமே 
உருவாக்கிக்கொடுத்த காரணம்‌. குவைத்‌ வெற்றிக்குப்‌ பிறகு அவர்‌ 
எப்படி குவைத்தின்‌ மன்னரைத்‌ தாக்கிப்‌ பேசினாரோ, அதே மாதிரி 
சவூதி அரேபிய மன்னரையும்‌ அந்தக்‌ காலகட்டத்தில்‌ கடுமையாகத்‌ 
தாக்கியும்‌ விமரிசித்தும்‌ பேசிக்கொண்டிருந்தார்‌. 


சதாம்‌ ஒருவரைத்‌ தூக்குவதற்கு வேண்டுமானால்‌ காரணமில்லாமல்‌ 
இருக்குமே தவிர தாக்குவதற்கு அவசியம்‌ காரணம்‌ இருந்தே தீரும்‌ 
என்று மத்தியக்‌ கிழக்கில்‌ வசித்துவந்த அத்தனை ஜீவ ஜந்துக்களும்‌ 
நம்பின. இஸ்லாமியர்களின்‌ புனிதத்‌ தலங்களான மெக்காவையும்‌ 
மெதினாவையும்‌ அமெரிக்க அடிவருடி சவூதி அரேபிய அரசாங்கம்‌ 
கட்டுப்பாட்டில்‌ வைத்திருப்பதைக்‌ குறித்தும்‌ சதாம்‌ கண்டித்தார்‌. 
திடீரென்று அவரது சொற்பொழிவுகளிலும்‌ அறிக்கைகளிலும்‌ 
'இறைவனே பெருந்தலைவன்‌, அவனே சிறந்தவன்‌' என்னும்‌ வசனம்‌ 
இடம்பெற்றது. அதற்குமுன்‌ மருந்துக்கும்‌ கடவுள்‌ துணை தேடியிராத 
சதாம்‌. கொஞ்சம்‌ கவனித்துப்‌ பார்த்தவர்களுக்கு இன்னொரு 
வியப்பையும்‌ சதாம்‌ வைத்திருந்தார்‌. இராக்கின்‌ தேசியக்‌ கொடியிலும்‌ 
'அல்லாஹு அக்பர்‌' என்கிற வாசகம்‌ புதிதாக இடம்பெற்றிருந்தது! 


இஸ்லாமிய சகோதரத்துவ சித்தாந்தத்தைச்‌ சொல்லிக்‌ கூப்பிட்டால்‌ 


யுத்த காலத்தில்‌ மத்தியக்‌ கிழக்கின்‌ போராளி அமைப்புகளும்‌, தீவிர 
மனோபாவம்‌ கொண்ட இளைஞர்‌ படையும்‌ தம்மை ஆதரிக்கும்‌ என்கிற 
கணக்கிலேயே அவர்‌ இதையெல்லாம்‌ செய்திருந்தார்‌. 


இந்த எல்லாவற்றையும்‌ ஒன்று சேர்த்து யோசிக்கும்போது, சதாம்‌ 
அவசியம்‌ குவைத்துக்கு அடுத்தபடி சவூதியைத்‌ தாக்கவே செய்வார்‌ 
என்றே தோன்றும்‌. அதைத்தான்‌ அமெரிக்கா பயன்படுத்திக்கொண்டது. 
ஏதோ ஒரு சாட்டிலைட்‌ படத்தைக்‌ காட்டி நம்பவும்‌ வைத்தார்கள்‌. 

0 

உண்மையில்‌ சதாம்‌ அப்படியான படைக்குவிப்பு நடவடிக்கை எதையும்‌ 
அப்போது மேற்கொண்டிருக்கவில்லை. குவைத்தைத்‌ 
தக்கவைத்துக்கொள்வது எப்படி, அமெரிக்கா மோத வந்தால்‌ 
சமாளிப்பது எப்படி என்று மட்டும்தான்‌ சிந்தித்துக்கொண்டிருந்தார்‌. 


இதனை, செயிண்ட்‌ பீட்டர்ஸ்பர்க்‌ டைம்ஸ்‌ என்னும்‌ பத்திரிகையின்‌ 
புலனாய்வுச்‌ செய்தியாளரான ஜீன்‌ ஹெல்லர்‌ (Ja Heller) என்கிற 
பெண்மணி ஆதாரபூர்வமாகவே நிரூபித்தார்‌. 


சாட்டிலைட்‌ படத்தைக்‌ காட்டித்தானே அமெரிக்கா கதை சொல்கிறது? 
நானும்‌ அதே சாட்டிலைட்‌ படத்தைப்‌ பெற்று உண்மையைக்‌ 
காட்டுகிறேன்‌ பார்‌ என்று களமிறங்கிய அவர்‌, மூவாயிரம்‌ டாலர்‌ செலவு 
செய்து, சோயுஸ்‌ கர்டா (50௫ Karta) என்கிற ஒரு தனியார்‌ - வர்த்தக 
சாட்டிலைட்‌ நிறுவனத்துடன்‌ பேசி சவூதி - குவைத்‌ எல்லைப்‌ 
பகுதிகளைப்‌ படம்பிடிக்கச்‌ சொல்லி வாங்கிப்‌ பிரசுரித்தார்‌. 

பெரிய பரபரப்பாகிவிட்டது. பல வல்லுநர்கள்‌, அந்த சாட்டிலைட்‌ 


படங்களை வாங்கிப்‌ பரிசோதித்தார்கள்‌. அது பொய்‌ என்று 
சொல்வதற்கான ஆதாரமேதும்‌ இல்லை. 


அப்படியானால்‌ புஷ்‌ சொன்னதுதான்‌ பொய்யா? 


சந்தேகமே இல்லை. பொய்தான்‌. ஓர்‌ அரசியல்வாதியின்‌ படம்காட்டும்‌ 
நடவடிக்கைக்கும்‌, பத்திரிகையாளர்‌ படம்‌ காட்டுவதற்கும்‌ வித்தியாசம்‌ 
அவசியம்‌ இருந்தே தீரும்‌. துல்லியத்திலும்‌ தகவல்‌ ஒழுங்கிலும்‌ அக்கறை 


கொண்ட பத்திரிகையாளர்‌. 


சதாம்‌ புளகாங்கிதமடைந்துவிட்டார்‌. ஆனால்‌ துரதிருஷ்டவசமாக, 
மத்தியக்‌ கிழக்கு மக்கள்‌ அப்போது இந்த போட்டோக்களையெல்லாம்‌ 


பெரிய விஷயமாகக்‌ கருதவேயில்லை. எப்படி இருந்தாலும்‌ அமெரிக்கா 
படை திரட்டிக்கொண்டு வரப்‌ போகிறது. இந்தப்‌ போட்டோக்களா 
அதைத்‌ தடுத்துவிடும்‌? 


1990ம்‌ ஆண்டு செப்டெம்பர்‌ 11ம்‌ தேதி ஜார்ஜ்‌ புஷ்‌ பேசினார்‌. "சவூதி 
அரேபியாவுடன்‌ அமெரிக்காவுக்கு நீண்டகால நட்பு உண்டு. அந்த 
நட்புக்கு நாங்கள்‌ நியாயம்‌ செய்ய விரும்புக்கிறோம்‌. கடந்த மூன்று 
தினங்களில்‌ ஒரு லட்சத்தி இருபதாயிரம்‌ இராக்கியத்‌ துருப்புகள்‌ 
குவைத்துக்குள்‌ புகுந்து, தெற்குத்‌ திசையில்‌ சவூதி எல்லையை நோக்கிச்‌ 
சுமார்‌ 850 ராணுவ டாங்குகளுடன்‌ நகர்ந்துகொண்டிருக்கின்றன. 
அபாயம்‌ துல்லியமாகத்‌ தெரிகிறது. சவூதி அரேபியாவை 
இராக்கிடமிருந்து காப்பாற்ற நாங்கள்‌ முடிவு செய்திருக்கிறோம்‌." 


அமெரிக்காவின்‌ உள்துறைச்‌ செயலாளர்‌ ஜேம்ஸ்‌ பேக்கர்‌ (James Baker), 
யுத்தத்தில்‌ பங்கெடுக்கத்‌ தங்கள்‌ தோழமை தேசங்கள்‌ அனைத்தையும்‌ 
அழைத்தார்‌. பிரிட்டன்‌ ஓடி வந்தது. சவூதி அரேபியா, நான்‌ இல்லாமலா 
என்று வரிந்துகட்டிக்கொண்டது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்‌, எகிப்து, 
ஜோர்டன்‌, கத்தார்‌, மொராக்கோ என்று பல முஸ்லிம்‌ நாடுகள்‌ 
வேகவேகமாக முன்வரிசைக்கு வந்து நின்றுகொண்டன. பிரான்ஸ்‌, 
ஜெர்மனி, கிரீஸ்‌, ஹங்கேரி, நெதர்லாந்து, இத்தாலி, நார்வே போன்ற 
ஐரோப்பிய நாடுகளும்‌ சேர்ந்துகொண்டன. அர்ஜண்டைனா, நைஜர்‌ 
என்று அக்கம்பக்கத்து கண்டங்களிலிருந்தும்‌, ஆப்கனிஸ்தான்‌, 
பாகிஸ்தான்‌, பங்களாதேஷ்‌ என ஆசியாவின்‌ கிழக்குப்‌ 
பகுதிகளிலிருந்தும்‌ ஆதரவு பெருகியது. ஆஸ்திரேலியா வந்தது. கனடா 
வந்தது. அகிலமே வந்தது. அண்டார்டிகா தவிர. அங்கே அரசோ, 
ராணுவமோ இல்லாத காரணத்தால்‌. 


இந்த தேசங்களில்‌ சிலவற்றுக்குக்‌ கொஞ்சம்‌ அபிப்பிராய பேதம்‌ 
இருந்தது உண்மை. இது அரபு தேசங்கள்‌ இரண்டினிற்கிடையில்‌ 
நடைபெறும்‌ யுத்தம்‌. இதில்‌ தாங்கள்‌ தலையிடத்தான்‌ வேண்டுமா 
என்கிற சந்தேகம்‌. 


ஆனால்‌ அமெரிக்கா, சதாமின்‌ ஆட்சியை ஒரு சர்வதேச அச்சுறுத்தலாக 
முன்னிறுத்தியது. அவரை ஆட்சியாளர்‌ என்னும்‌ பெயரில்‌ உலவும்‌ 
பயங்கரவாதி என்று சித்திரித்தது. தவிரவும்‌ மத்தியக்‌ கிழக்கு 
தேசங்களுக்கு இடையில்‌ ஏற்படும்‌ இம்மாதிரியான உரசல்கள்‌ 
பற்றிக்கொண்டு பெரிதானால்‌ அது உலகப்‌ பொருளாதாரத்தை 
எப்படியெல்லாம்‌ பாதிக்கும்‌ என்று தேசம்‌ தேசமாகச்‌ சொற்பொழிவாற்ற 
அமெரிக்கப்‌ பேராசிரியர்கள்‌ அனுப்பப்பட்டார்கள்‌. மூன்றாவதாக ஓர்‌ 


உலக யுத்தம்‌ ஏற்படுவதைத்‌ தவிர்க்க வேண்டுமென்றால்‌ சதாமின்‌ ஆட்சி 
போன்ற அராஜகங்களை ஆதியிலேயே ஒழித்துவிடுவதுதான்‌ நல்லது 
என்றும்‌ சொல்லப்பட்டது. வளர்த்துவிட்டால்‌ என்னாகும்‌ என்பதற்கு 
ஹிட்லர்‌ உதாரணமாகக்‌ காட்டப்பட்டார்‌. அண்டை தேசங்களில்‌ 


அத்துமீறுவதை தினசரிக்‌ கடமையாகக்‌ கொண்டிருந்த ஹிட்லர்‌. 


பேசிக்கொண்டிருக்கும்‌ நேரமா அது? சுமார்‌ ஏழு லட்சம்‌ பேர்‌ கொண்ட 
கூட்டணிப்‌ படை இராக்கை நோக்கி நகரத்‌ தொடங்கிவிட்டது. 
மொத்தத்தில்‌ எழுபத்தைந்து சதவீதம்‌ அமெரிக்க வீரர்கள்தாம்‌. இதர 
நாடுகளின்‌ ஆதரவை ஒரு சமூகக்‌ கடமையாக்கவேண்டும்‌ என்பதால்‌ 
மட்டுமே கூட்டணி அமைக்கப்பட்டது. மற்றபடி தாக்குதல்‌ திட்டத்தின்‌ 
காப்பிரைட்‌ அமெரிக்காவிடம்தான்‌ இருந்தது. 


உண்மையில்‌ அமெரிக்கர்களுக்கே அப்போது இந்த யுத்தத்தில்‌ 
அவ்வளவாக உடன்பாடில்லை. தங்கள்‌ அரசு தேவையில்லாமல்‌ இராக்‌ 
விஷயத்தில்‌ மூக்கை நுழைக்கிறது என்றே கருதினார்கள்‌. ஆங்காங்கே 
ஊர்வலம்‌ போனார்கள்‌. கொடி தூக்கித்‌ தங்கள்‌ எதிர்ப்பைக்‌ 
காட்டினார்கள்‌. எண்ணெய்க்காக எங்களை ரத்தம்‌ சிந்த விடாதீர்கள்‌ 
என்று மன்றாடினார்கள்‌. 


ஜனநாயக தேசம்‌ அது. எதிர்ப்பவர்கள்‌ எதிர்க்கட்டும்‌, அது அறியாமை 
எதிர்ப்பு. இராக்கின்‌ மனித உரிமை மீறல்கள்‌, அபாயகரமான ஆயுத 
உற்பத்தி, அணு ஆயுத முயற்சிகள்‌, நாடு பிடிக்கும்‌ வெறி என்று பல 
அம்சங்கள்‌ திரும்பத்திரும்ப மக்கள்‌ முன்‌ சாட்சியாக வைக்கப்பட்டன. 
இதெல்லாவற்றுக்கும்‌ மேலாகக்‌ குலைநடுங்கச்‌ செய்யும்‌ ஒரு 
வாக்குமூலம்‌ அமெரிக்க மக்களின்‌ வாயைக்‌ கட்டிப்போடச்‌ செய்தது. 


குவைத்தில்‌ இராக்‌ படை ஊடுருவி ஆக்கிரமித்தவுடனேயே Citizens for a 
Free Kuwait என்னும்‌ பொதுநல அமைப்பொன்று அங்கே 
தோற்றுவிக்கப்பட்டது. குவைத்துக்குள்‌ இராக்‌ படைகள்‌ மேற்கொண்ட 
அத்துமீறல்களை வெளி உலகுக்கு எடுத்துச்‌ சொல்வதே இதன்‌ 
தலையாய பணி. குவைத்தின்‌ பல தரப்பு மக்கள்‌, பிரதிநிதிகளாக இந்த 
அமைப்பில்‌ பங்குகொண்டு உலகெங்கும்‌ சென்று பிரசாரத்தில்‌ 
ஈடுபட்டார்கள்‌. 


அப்படி அமெரிக்காவுக்குப்‌ போன குழுவில்‌ இருந்த ஒரு நர்ஸ்‌ அளித்த 


ஒரு தகவல்தான்‌ அமெரிக்க மக்களை வாயடைக்கச்‌ செய்துவிட்டது. 


'குவைத்தை அவர்கள்‌ ஆக்கிரமித்தபோது நிகழ்ந்த அக்கிரமங்களுக்கு 


அளவே இல்லை. மருத்துவமனைகளைக்‌ கூட அவர்கள்‌ தாக்கினார்கள்‌. 
பிரசவ வார்ட்‌ ஒன்றில்‌ நான்‌ பணியாற்றிக்கொண்டிருந்தேன்‌. 
திடீரென்று ஆயுதங்களுடன்‌ உள்ளே வந்த இராக்கிய வீரர்கள்‌, 
அங்கிருந்த பெண்களை ஈவிரக்கமின்றிக்‌ கொன்றுவிட்டு, 
இன்குபேட்டரில்‌ இருந்த சிசுக்களை வெளியே தூக்கி வீசிக்‌ 
கொன்றார்கள்‌. அப்போதும்‌ ஆத்திரம்‌ தீராமல்‌ மருத்துவமனைகளுக்குத்‌ 
தீ வைத்தார்கள்‌.' 


பிறந்த குழந்தைகளை இன்குபேட்டரிலிருந்து தூக்கி வீசிக்‌ 
கொல்பவர்கள்‌ கண்டிப்பாகக்‌ கம்சனின்‌ வம்சத்தில்‌ 
வந்தவர்களாகத்தான்‌ இருக்கவேண்டும்‌. சரி என்னவோ 
செய்துகொள்ளுங்கள்‌ என்று அவர்களும்‌ ஓய்ந்துவிட்டார்கள்‌. 
ஜனவரி 12, 1991ம்‌ ஆண்டு அமெரிக்க காங்கிரஸ்‌ யுத்தத்துக்கு 


உத்தரவளித்தது. அமெரிக்கப்‌ படைகள்‌ இராக்கை நோக்கிச்‌ சீறத்‌ 
தொடங்கின. 


16. பாலைப்‌ புயல்‌ 


உத்தேசித்திருந்த யுத்தத்துக்கு அமெரிக்கா வைத்த பெயர்‌ அதுதான்‌. 
Operation Desert Storm. 


முதலில்‌ சவூதி அரேபியாவைப்‌ பாதுகாக்கும்‌ தனது 'வாக்குறுதி'யைக்‌ 
காப்பதன்பொருட்டு சவூதிக்கு வந்து இறங்கியது அமெரிக்கப்‌ படை. 
சவூதியைத்‌ தளமாகக்‌ கொண்டு, அங்கிருந்து யுத்தத்தைத்‌ 
தொடங்குவதுதான்‌ திட்டம்‌. அவர்கள்‌ ஜனவரி 15க்காகத்தான்‌ 
காத்திருந்தார்கள்‌. இராக்குக்கு ஐ.நா. விதித்திருந்த கெடு தேதி. 
எப்படியும்‌ சதாம்‌ அதை மீறத்தான்‌ போகிறார்‌. மறுநாளே அடிக்கத்‌ 
தொடங்கிவிடலாம்‌ என்று நாக்கைத்‌ துருத்திக்கொண்டு எல்லையில்‌ 
எல்லையில்லா வேட்கையுடன்‌ விழித்திருந்தார்கள்‌. 


பதினாறாம்‌ தேதி பிறந்தது. சத்தம்‌ எதுவும்‌ செய்யாமல்‌ சதாம்‌ 
குவைத்தின்‌ ஐயனாராக அசையாமல்தான்‌ இருந்தார்‌. ஆகவே, 
அமெரிக்க விமானங்கள்‌ நள்ளிரவு தாண்டியதுமே இராக்கின்‌ மீது 
பறக்கத்‌ தொடங்கிவிட்டன. 


தொடக்கமே மிகவும்‌ அச்சுறுத்துவதாக இருந்தது. பதிலடி 
கொடுக்கமுடியாத தாக்குதல்‌ அது. மின்னல்‌ வேகத்‌ தாக்குதல்‌ என்றால்‌ 
நமக்குப்‌ புரியும்‌. பறந்துவரும்‌ சுவடே தெரியாமல்‌ வந்து குண்டு வீசும்‌ 
லாகவம்‌. முதலில்‌ இராக்கின்‌ ராடார்‌ தொழில்நுட்பங்களைத்‌ தான்‌ 
குறிவைத்தார்கள்‌. முன்னதாக அமெரிக்காவே ஆசை ஆசையாக 
அமைத்துக்கொடுத்த தொழில்நுட்பம்‌ அது. டவர்கள்‌ ஒவ்வொன்றாக 
குண்டுவீசி அழிக்கப்பட்டன. 


மறுபுறம்‌ 1 - 117 ரக விமானங்கள்‌ பாக்தாத்தைக்‌ குறிவைத்துப்‌ 
பாய்ந்தன. கட்டுப்பாட்டுத்‌ தளங்கள்‌ அங்கே இலக்கு. விமானக்‌ 
கட்டுப்பாட்டு நிலையங்கள்‌. ரேடியோ ஸ்டேஷன்கள்‌. ராணுவ தகவல்‌ 
தொடர்பு மையம்‌. தொலைபேசி இணைப்பகங்கள்‌. துறைமுகக்‌ 
கட்டுப்பாட்டு அலுவலகம்‌. சாட்டிலைட்‌ தொடர்பகங்கள்‌. 

ஒரு தேசத்தை உலகிலிருந்து துண்டிப்பதென்பது இதுதான்‌. தகவல்‌ 
தொடர்புகள்‌ முற்றிலுமாகத்‌ துண்டிக்கப்பட்டுவிட்டால்‌ பாதி பிரச்னை 
தீர்ந்துவிடும்‌ என்பது இரண்டாம்‌ உலகப்போர்‌ காலத்தில்‌ 


கண்டுபிடிக்கப்பட்ட ஃபார்முலா. அதைத்தான்‌ அமெரிக்கக்‌ கூட்டணிப்‌ 
படைகள்‌ முதலில்‌ செய்தன. 


இன்னொரு புறம்‌, அமெரிக்கக்‌ கடற்படைப்‌ பிரிவிலிருந்து பறந்து வந்த 
ஹெலிகாப்டர்களும்‌ போர்‌ விமானங்களும்‌ டெமாஹக்‌ ஏவுகணைகளும்‌ 
இராக்கின்‌ விமானப்படையைக்‌ குலைக்கும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்டன. 
முதலில்‌ விமானங்களை அழிக்க வேண்டும்‌. பிறகு பைலட்டுகளை. 
அப்புறம்‌ விமானப்படை வீரர்களை. ஏற்கெனவே விமான 
நிலையங்களைத்‌ தாக்க அனுப்பப்பட்ட படை முன்னதாக அந்தக்‌ 
காரியத்தை முடித்திருக்கும்‌. வெட்டவெளியில்‌ நின்றிருக்கும்‌ 
விமானங்களே இப்போதைய குறி. 


இந்த முயற்சியில்‌ அமெரிக்க விமானப்படையினருக்கு வழிகாட்டும்‌ 
முன்னிலைப்‌ படையாக சவூதி அரேபிய விமானப்படை வந்தது. 
பிரான்ஸ்‌ மற்றும்‌ பிரிட்டனின்‌ போர்‌ விமானங்களும்‌ இத்தாக்குதலில்‌ 


ஈடுபட்டன. 
0 


சதாம்‌ யோசித்தார்‌. அவரது விமான - ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகள்‌ 
அத்தனை சிலாகிக்கக்கூடிய தரத்தில்‌ இல்லை என்பது அவருக்குத்‌ 
தெரியும்‌. இரான்‌ யுத்தத்துக்குப்‌ பிறகு ஆயுதங்களையெல்லாம்‌ 
பட்டறையில்‌ போட்டு ரிப்பேர்‌ செய்து வாங்கிவைக்க அவகாசம்‌ 
போதவில்லை. கையோடு குவைத்‌ கூப்பிட்டுவிட்டது. தவிரவும்‌ 
சோவியத்‌ யூனியன்‌, அமெரிக்கா என்று இரண்டு தரப்புகளிடமிருந்தும்‌ 
ஆயுத சப்ளை நின்றுபோனதில்‌, அவரது ஆயுதச்‌ சாலை களையிழந்து 


காணப்பட்டது. 


ராணுவத்‌ தளபதிகள்‌ ஓர்‌ உபாயம்‌ சொன்னார்கள்‌. அமெரிக்க 
விமானங்கள்‌ தாக்குதல்‌ நடத்தும்‌ இடங்களில்‌ கூட்டம்‌ கூட்டமாக 


மனிதர்களை நிறுத்திவைத்தால்‌ என்ன? 


சிவிலியன்கள்‌. ஆண்கள்‌, பெண்கள்‌, குழந்தைகள்‌. அப்படி 
நிறுத்திவைத்தால்‌ எதிரி விமானங்கள்‌ குண்டு வீசத்‌ தயங்கும்‌. மனித 
உரிமை, மண்ணாங்கட்டி என்று அவர்கள்‌ அவசியம்‌ சிந்திப்பார்கள்‌. 
அப்படிச்‌ சிந்திக்கும்‌ நேரத்தில்‌ வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு 
செய்யமுடிகிறதா பார்க்கலாம்‌. 


சதாமுக்கு ஒன்று புரிந்தது. அவருடைய அப்போதைய விமானப்படை 
அத்தனை பலமானதல்ல என்கிற விஷயம்‌ அமெரிக்கக்‌ கூட்டணிப்‌ 


படையினருக்குத்‌ தெரியாதவரை கூடிய சீக்கிரம்‌ விமானத்‌ 
தாக்குதல்களை முடித்துக்கொண்டு தரை வழித்‌ தாக்குதலை 
ஆரம்பித்துவிடுவார்கள்‌. அப்படி வரும்போது தண்ணி காட்டிவிடலாம்‌. 
ஏனெனில்‌ இராக்கின்‌ தரைப்படை வலுவானது. லட்சக்கணக்கில்‌ ஆள்‌ 
பலம்‌ கொண்டது. 


ஆகவே, தன்னுடைய ராணுவ ஜெனரல்கள்‌ அளித்த யோசனையை 
அவர்‌ ஏற்றுக்கொண்டார்‌. அமெரிக்க விமானப்படையின்‌ முக்கிய 
இலக்குகள்‌ எவையாக இருக்கும்‌ என்று பட்டியலிட்டு, அங்கெல்லாம்‌ 
கொத்துக்‌ கொத்தாக மக்களைக்‌ கொண்டுபோய்‌ நிறுத்தினார்கள்‌. 
அப்படியும்‌ வீசப்பட்ட குண்டுகளில்‌ நூற்றுக்கணக்கானோர்‌ 
இறந்துபோனார்கள்‌. 


மனித உரிமையெல்லாம்‌ செய்தியாகும்போதுதானே தெரியும்‌? 
அமெரிக்கா தன்‌ யுத்த நடவடிக்கைகளுள்‌ ஒன்றாக மீடியாவையும்‌ 
முற்றுகை இட்டது. அமெரிக்கா அளிக்கும்‌ செய்திகளே முதன்மையாக 
உலகுக்குத்‌ தெரியவர ஆரம்பித்தன. தவிரவும்‌ இராக்கினுள்ளேயே 
கடுமையான மீடியா ஃபில்டர்‌ போடப்பட்டது. உள்ளூர்‌ செய்தி 
நிறுவனங்கள்‌ அனைத்தும்‌ முடக்கப்பட்டன அல்லது இடிக்கப்பட்டன. 
ஒரு போன்‌ அடித்துக்கூட வெளியே தகவல்‌ தெரிவிக்க முடியாதபடி, 
தொலைபேசித்‌ தொடர்பு வழிகள்‌ அனைத்தும்‌ அழிக்கப்பட்டன. 


தீவிரமாகச்‌ செயல்பட வேண்டிய தருணம்‌ இது என்று சதாம்‌ 
எண்ணிக்கொண்டார்‌. தன்னுடைய போர்‌ விமானங்களைக்‌ காப்பாற்ற 
அவருக்குக்‌ கடைசியாக ஓர்‌ உபாயம்‌ தோன்றியது. 


அத்தனை விமானங்களையும்‌ விமானத்‌ தளங்களிலிருந்து 
அப்புறப்படுத்தி, இராக்கில்‌ உள்ள அனைத்து மசூதிகளின்‌ 
வாசல்களிலும்‌ அணி வகுக்கச்‌ செய்தார்‌. சரித்திரப்‌ பிரசித்தி பெற்ற, 
உலகப்‌ புகழ்பெற்ற நினைவுச்‌ சின்னங்கள்‌ அருகேயும்‌ ராணுவ 
விமானங்களைக்‌ கொண்டு வந்து நிறுத்தினார்கள்‌. 


உலக யுத்த சரித்திரத்தில்‌ இப்படிப்பட்ட மயிர்க்கூச்செரியச்‌ செய்யும்‌ 
நடவடிக்கை வேறு யாராலுமே மேற்கொள்ளப்பட்டதில்லை. 


இராக்கியப்‌ பொதுமக்களை குண்டு வீசிக்‌ கொல்லும்‌ விஷயத்தில்‌ 
வேண்டுமானால்‌ தவறுதலாகச்‌ செய்யப்பட்டது என்று சொல்லித்‌ 
தப்பிக்கும்‌ வாய்ப்பு இருக்கிறது. ஆனால்‌ தேசம்‌ முழுவதும்‌ உள்ள 
மசூதிகளை அப்படி குண்டு வீசித்‌ தாக்க முடியாதல்லவா? 


சதாம்‌ ஒரு ராஜதந்திரி. அவரளவுக்குச்‌ சிந்தனையில்‌ நேர்த்தியாகக்‌ 
குறுக்குச்‌ சால்‌ வெட்டத்‌ தெரிந்தவர்கள்‌ மிகவும்‌ குறைவு. 


இனிமேல்‌ இராக்கிய விமானங்களை ஒன்றுமே செய்யமுடியாது என்பது 
புரிந்தபோது அமெரிக்கக்‌ கூட்டணிப்‌ படையினர்‌ வெறுத்துப்‌ 


போனார்கள்‌. 


வேறு வழியில்லாமல்தான்‌ தரைப்படை நுழையத்‌ தொடங்கியது. 
0 


குவைத்துக்குத்‌ தெற்கே கடற்கரைக்குச்‌ சற்றுத்‌ தள்ளி 
நின்றுகொண்டிருந்த அமெரிக்கப்‌ போர்க்கப்பல்களிலிருந்து முதலில்‌ 
வீரர்கள்‌ படகுகள்‌ மூலம்‌ குவைத்‌ எல்லைக்குக்‌ 
கொண்டுவரப்பட்டார்கள்‌. 


குவைத்தை ஆக்கிரமித்திருந்த இராக்‌ வீரர்கள்‌, சவூதி எல்லையோரமும்‌ 
குவைத்தின்‌ கிழக்கு எல்லையிலும்‌ மட்டுமே பெருமளவில்‌ 
குவிந்திருந்தபடியால்‌, தெற்கு வாசல்‌ வழியே வந்த அமெரிக்கப்‌ 
படையினர்‌ பெரிய போராட்டங்கள்‌ இல்லாமலேயே குவைத்துக்குள்‌ 
நுழைந்துவிட்டார்கள்‌. 


யுத்தத்தின்‌ அடிப்படை நோக்கமே குவைத்தை மீட்பதுதானே? 


சதாம்‌ அந்தப்‌ பிராந்தியத்தில்‌ கண்மூடித்தனமான யுத்தத்துக்கு 
உத்தரவிட்டார்‌. நாலாபுறங்களிலிருந்தும்‌ பீரங்கிகள்‌ முழங்கின. குவைத்‌ 
அரசுக்குச்‌ சொந்தமான போர்‌ விமானங்களை இங்கே சதாம்‌ தனக்காகப்‌ 
பயன்படுத்திக்கொண்டார்‌. குவைத்தியர்களைக்‌ கேடயமாக முன்னால்‌ 
(வலுக்கட்டாயமாக) அணிவகுக்கவைத்துத்‌ தன்னுடைய ராணுவத்தைப்‌ 
பின்னால்‌ செல்லும்படி உத்தரவிட்டார்‌. 


இரவுகளில்‌ மிக உக்கிரமாக நடந்த யுத்தம்‌, அனல்‌ வீசும்‌ பகல்‌ 
பொழுதுகளில்‌ வேறு வடிவம்‌ எடுத்தது. 


கூட்டணிப்‌ படை வீரர்களுக்கு பாலைவன வெப்பம்‌ சகிக்கமுடியாததாக 
இருந்தது. அவர்களுக்கு அடிக்கடி ஜூஸ்‌ குடிக்கவேண்டியிருந்தது. 
கேலன்‌ கேலனாக ஐஸ்‌ வாட்டர்‌ வேண்டியிருந்தது. முகத்தில்‌ ஐஸ்‌ 
கட்டிகளை வைத்துக்கொள்ள மிகவும்‌ விரும்பினார்கள்‌. 


சதாம்‌, குவைத்தின்‌ அனைத்துக்‌ குடிநீர்க்‌ குழாய்களையும்‌ முதலில்‌ 
அடைத்தார்‌. அமெரிக்க ராணுவத்துக்குத்‌ தேவையான உணவு மற்றும்‌ 


குடிநீர்‌ சுமந்து வரும்‌ வாகனங்களின்‌ மீது தனியே தாக்குதல்‌ நடத்த 
உத்தரவிட்டார்‌. அமெரிக்க வீரர்கள்‌ ஓய்வெடுக்கும்‌ நேரம்‌, இடம்‌ 
ஆகியவற்றை உளவுத்துறையின்‌ மூலம்‌ கண்டுபிடித்து, அங்கெல்லாம்‌ 
சிறு ஏவுகணைகளைத்‌ தொடர்ந்து வீசச்‌ செய்தார்‌. 


படைகள்‌ முன்னேறும்‌ வழியெங்கும்‌ பள்ளங்கள்‌ 
தோண்டிவைக்கப்பட்டது. மிகப்பெரிய கண்டெய்னர்‌ லாரிகளில்‌ டைம்‌ 
பாம்‌ பொருத்தி, நிறைய பெட்ரோல்‌ நிரப்பி, அமெரிக்கப்‌ படை 
முன்னேறி வரும்‌ வழியில்‌ வேகமாகக்‌ கொண்டுபோய்‌ நிறுத்திவிட்டு 
இறங்கி ஓடிவிடுவார்கள்‌. பெட்‌ ரோல்‌ லாரி வெடிக்கும்போது 
உண்டாகும்‌ அதிர்ச்சியும்‌ வெப்பமும்‌ குழப்பமும்‌ பல மணி நேரங்களுக்கு 
நீடித்துக்கொண்டே இருக்கும்‌. அதற்குள்‌ இராக்கிய வீரர்கள்‌ சுதாரித்து, 
தாக்குதல்‌ அல்லது தப்பித்தல்‌ நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள்‌. 


0 


சதாம்‌ மேலும்‌ யோசித்தார்‌. அமெரிக்கப்‌ படைகளோ, ஐரோப்பியப்‌ 
படைகளோ அவருக்குப்‌ பிரச்னையாக இல்லை. கூட்டணியில்‌ இருக்கும்‌ 
அரேபியப்‌ படைகள்தான்‌ பெரிய பிரச்னை. அவர்களுக்கு இராக்‌ மற்றும்‌ 
குவைத்தின்‌ புவியியல்‌ தெரியும்‌. சதாமின்‌ நடவடிக்கைகளில்‌ அனுபவம்‌ 
உண்டு. இராக்கின்‌ ஆயுதக்‌ கிடங்குகள்‌, ரசாயன ஆயுதத்‌ தயாரிப்பு 
நிலையங்கள்‌, அணு உலை ரகசியங்கள்‌ அனைத்தும்‌ தெரியும்‌. 


அவர்களைப்‌ பக்கத்தில்‌ வைத்துக்கொண்டிருப்பதால்தான்‌ அமெரிக்கப்‌ 


படை குறிபார்த்துத்‌ தாக்குகிறது. எப்படி இந்த அரேபியப்‌ படைகளைக்‌ 
கூட்டணியிலிருந்து கழற்றுவது? 


அதைத்தான்‌ அவர்‌ யோசித்துக்கொண்டிருந்தார்‌. யுத்தம்‌ தொடங்கிப்‌ பல 
வார காலம்‌ ஆகியும்‌ அவருக்கு இதற்குச்‌ சரியான வழி எதுவும்‌ 
தோன்றவில்லை. தற்செயலாக ஒருநாள்‌ தன்னுடைய 
சமையல்காரனுடன்‌ - இரவு உணவு நேரத்தில்‌ - பேச்சுக்கொடுத்தபோது 
அவருக்குப்‌ பொறி தட்டிவிட்டது. 


'என்ன சண்டைங்க இது! நம்மள எதுத்துக்கிட்டு நம்ம ஆளுங்களே 
நிக்கறானுக. ஆனா இஸ்ரேல பாருங்க.. அமெரிக்கா சப்போர்ட்‌ பண்ற 
நாடுதானே அது? புடிச்சி வெச்ச புள்ளையார்‌ கணக்கா சத்தமே போடாம 
உக்காந்திருக்கானுக பாருங்க... 


சடாரென்று எழுந்துவிட்டார்‌ சதாம்‌. ஆம்‌, இஸ்ரேல்‌! 


ஒரு வினாடிதான்‌. மின்னல்‌ வேகத்தில்‌ தன்‌ ராணுவத்‌ தளபதிக்கு அவர்‌ 


உத்தரவிட்டார்‌. 


'இந்தக்‌ கணம்‌.. இந்தக்‌ கணமே சவூதி அரேபியா மீது ஏவுகணைத்‌ 
தாக்குதலை ஆரம்பியுங்கள்‌. எதிரிகள்‌ தங்கள்‌ கவனம்‌ முழுவதையும்‌ 
சவூதி மீது குவிக்கும்போது தாக்குதல்‌ இஸ்ரேலில்‌ நடக்கட்டும்‌!' 


ஏவுகணைகள்‌ சீறத்‌ தொடங்கின. 
0 


வளைகுடா யுத்தத்தில்‌ இஸ்ரேல்‌ இடம்பெறாதது ஒரு முக்கியமான 
நிகழ்வு. இஸ்ரேல்‌ ஒன்றும்‌ உலக உத்தம தேசமில்லை. ஆனால்‌ இராக்‌ - 
குவைத்‌ விவகாரத்தில்‌ இஸ்ரேல்‌ தலையிட வேண்டாம்‌, அது 
பிரச்னையை திசைதிருப்பும்‌ என்று அமெரிக்க உளவுத்துறை 
முன்னதாகவே அவர்களை எச்சரித்திருந்தது. 


அதனால்‌ கூட்டணி உருவானபோது இஸ்ரேல்‌, யுத்தத்தில்‌ தான்‌ 
நடுநிலைமை வகிக்கவிருப்பதாகச்‌ சொன்னது. 


சதாம்‌ உசேன்‌ இஸ்ரேல்‌ மீது ஏவுகணைத்‌ தாக்குதல்‌ நடத்தியபோது கூட 
இஸ்ரேல்‌ பதில்‌ தாக்குதலாக எதையுமே செய்யவில்லை என்பதைக்‌ 
கவனிக்க வேண்டும்‌. 


ஒரு வகையில்‌ சதாமுக்கு அது தோல்விதான்‌. இஸ்ரேலை வம்புக்கு 
இழுத்து, போர்க்களத்துக்கு முதலில்‌ தள்ளிக்கொண்டு வரவேண்டும்‌. 
அப்போது இஸ்ரேலுடன்‌ ஓரணியில்‌ நிற்கவேண்டிய கட்டாயத்தில்‌ 
அரேபிய நாடுகள்‌ தள்ளப்படும்‌. அமெரிக்காவுடன்‌ அவர்கள்‌ கூட்டு 
சேர்ந்தால்‌ மக்கள்‌ பொறுத்துக்‌ கொள்வார்கள்‌. ஆனால்‌ இஸ்ரேலுடன்‌ 
எந்த ஒரு அரபு தேசம்‌ கூட்டு சேர்ந்தாலும்‌ கொதித்துக்‌ கொந்தளித்து, தம்‌ 
அரசையே அழித்துவிடுவார்கள்‌. 


மத்தியக்‌ கிழக்கு மக்களின்‌ மனோபாவம்‌ அப்படி. இஸ்ரேல்‌ அதுகாறும்‌ 
நடந்துகொண்ட விதம்‌ அப்படி. பாலஸ்தீனியர்களை அகதிகளாக்கி, 
இஸ்ரேல்‌ என்கிற தேசத்தை அவர்கள்‌ உருவாக்கிய தினம்‌ தொடங்கி, 
அந்தப்‌ பிராந்தியத்தின்‌ நிரந்தரத்‌ தலைவலியாகிப்‌ போன தேசம்‌ அது. 
சொல்லப்போனால்‌, மத்தியக்‌ கிழக்கு தேசங்களில்‌ உள்ள (அல்‌ காயிதா 
நீங்கலான) அத்தனை போராளி இயக்கங்களுமே இஸ்ரேலுக்கு 
எதிராகச்‌ செயல்படுவதற்காக மட்டுமே உதித்தவை. 


அது ஒருபுறமிருக்க, இராக்‌ ஏவுகணை வீசத்‌ தொடங்கியதும்‌ இஸ்ரேல்‌ 
என்ன செய்வதென்று புரியாமல்‌ அமெரிக்க அதிபரைப்‌ பார்த்தது. புஷ்‌ 
இதை எதிர்பார்க்கவில்லை. சதாமின்‌ எண்ணம்‌ அவருக்குப்‌ புரிந்தது. 
எக்காலத்திலும்‌ அரபுப்‌ படைகள்‌ இஸ்ரேலுடன்‌ ஒரே அணியில்‌ 
இருக்காது என்கிற கணக்கில்தான்‌ சதாம்‌ அப்படிச்‌ செய்திருக்கிறார்‌. 


எனில்‌ அரபுப்‌ படைகள்‌ அமெரிக்கக்‌ கூட்டணியில்‌ இருந்து விலகினால்‌ 
ஏற்படும்‌ இழப்பு என்ன? 


'ரொம்ப மோசமாக இருக்கும்‌. அவர்கள்‌ உதவியுடன்‌ தான்‌ நாம்‌ 
இராக்கின்‌ இலக்குகளைத்‌ துல்லியமாகத்‌ தெரிந்துகொண்டு 
தாக்கமுடிகிறது. இல்லாவிட்டால்‌ நிறைய விரயம்‌ ஏற்படும்‌.' 


'என்னென்ன விரயங்கள்‌?' 


'ஏவுகணைகள்‌ பிரதானம்‌. உயிர்ப்பலி அடுத்தது. தவிர, சதாம்‌ அடிக்கடி 
தனது துருப்புகளை இடம்‌ மாற்றிக்கொண்டே இருக்கிறார்‌. அவரும்‌, 
நாம்‌ குறிவைக்கும்‌ மிக முக்கிய நபர்களும்‌ ஒவ்வொரு நாளும்‌ வேறு 
வேறு இடங்களில்தான்‌ தங்குகிறார்கள்‌. அரபுப்‌ படை மற்றும்‌ அந்தத்‌ 
தேசங்களின்‌ உளவுத்துறை ஒத்துழைப்பு இல்லாமல்‌ நம்மால்‌ இராக்கில்‌ 
பூச்சி பிடிக்கத்தான்‌ முடியும்‌.' 

அமெரிக்க அதிபர்‌ யோசித்தார்‌. இஸ்ரேல்‌ பிரதமரைக்‌ கூப்பிட்டுத்‌ தன்‌ 
முடிவைச்‌ சொன்னார்‌: 


'இஸ்ரேல்‌ மீது சதாம்‌ ஏவுகணைத்‌ தாக்குதல்‌ நடத்தினால்‌ நடத்திவிட்டுப்‌ 
போகட்டும்‌. நீங்கள்‌ பதில்‌ நடவடிக்கை என்று எதையும்‌ மேற்கொள்ள 
வேண்டாம்‌. என்ன இழப்பு நேர்ந்தாலும்‌ சரி. அதை அமெரிக்கா ஈடு 
செய்யும்‌.' 


தனது சரித்திரத்தில்‌, தன்னைத்‌ தாக்கிய ஒருவனை இஸ்ரேல்‌ திரும்பத்‌ 
தாக்காமல்‌ விட்டது முடிவும்‌ கடைசியுமாக அந்தச்‌ சந்தர்ப்பத்தில்தான்‌! 


சதாமின்‌ ஸ்கட்‌ ஏவுகணைகள்‌ இஸ்ரேலின்‌ பல நகரங்களில்‌ விழுந்து, 
வெடித்து, ரகளை செய்தன. பல கட்டடங்கள்‌ தவிடுபொடி ஆயின. பல 
கிராமங்கள்‌ காலி செய்யவேண்டிய நிலைக்குப்‌ போயின. 


ஆனால்‌ இஸ்ரேல்‌ புத்தர்‌ மாதிரி புன்னகை செய்துகொண்டே இருந்தது! 
பதிலுக்கு ஒரு நடவடிக்கையும்‌ இல்லை. காட்டமான ஓர்‌ அறிக்கை கூட 
இல்லை. 


சதாம்‌ சோர்ந்து போனார்‌. 


அவரது சோர்வைப்‌ போக்குவதற்கு அந்நேரத்தில்‌ ஒரே ஒரு மருந்துதான்‌ 
கிடைத்தது. 


ஒட்டுமொத்த மத்தியக்‌ கிழக்கு தேசங்களும்‌ இராக்குக்கும்‌ சதாமுக்கும்‌ 
எதிராகத்‌ திரண்டு யுத்தம்‌ புரிந்துகொண்டிருந்த வேளையில்‌ பாலஸ்தீன்‌ 
விடுதலை இயக்கத்‌ தலைவர்‌ யாசிர்‌ அரஃபாத்‌ சதாமைச்‌ சந்தித்து, 
அவருக்குத்‌ தன்னுடைய ஆதரவைத்‌ தெரிவித்தார்‌! 


யாருமே எதிர்பார்க்கவில்லை. பேரதிர்ச்சி. அரஃபாத்துக்கு மூளை 
கெட்டுவிட்டதா? என்ன செய்கிறார்‌ அவர்‌? அழிவு சக்தியான சதாமுக்கா 
அவர்‌ பி.எல்‌.ஓவின்‌ ஆதரவைத்‌ தெரிவிக்கிறார்‌? இத்தனை காலமாக 
பி.எல்‌.ஓ கட்டிக்காத்து வந்த புனிதமும்‌ கம்பீரமும்‌ இனி என்ன 
ஆகப்போகிறது? பாலஸ்தீன்‌ போராளி இயக்கங்களுக்கு இனி யார்‌ 
உதவி செய்வார்கள்‌? லாபம்‌ இஸ்ரேலுக்குத்தான்‌. சந்தேகமே இல்லை. 
சொந்த மண்ணில்‌ பாலஸ்தீனியர்கள்‌ நிரந்தர அகதிகளாகப்‌ 
போகிறார்கள்‌. 


உலகமே யாசிர்‌ அரஃபாத்தைக்‌ கண்டித்தது. ஆனால்‌, அவரது நியாயம்‌ 
வேறாக இருந்தது. 


இஸ்ரேலை சதாம்‌ தாக்கியதால்‌ மட்டும்‌ அவர்‌ தமது ஆதரவை 
இராக்குக்குத்‌ தெரிவிக்கவில்லை. மாறாக, குவைத்தைவிட்டு 
வெளியேறு என்று அமெரிக்காவும்‌ ஐ.நாவும்‌ கட்டளையிட்டபோது, 
'பாலஸ்தீனிலிருந்து இஸ்ரேலை வெளியேறச்‌ சொல்லுங்கள்‌; அப்புறம்‌ 
நான்‌ வெளியேறுகிறேன்‌' என்று பதில்‌ சொன்னாரே, அந்த ஒரு 
சொல்லுக்காக. 


அந்தக்‌ காலகட்டத்தில்‌ பி.எல்‌... உண்மையிலேயே அத்தனை 
தேசங்களிடமும்‌ கையேந்திக்கொண்டுதான்‌ இருந்தது. எங்களுக்காகக்‌ 
குரல்‌ கொடுங்கள்‌. எங்களுக்கு ஆயுதம்‌ கொடுங்கள்‌. எங்களுக்கு 
நிதியுதவி செய்யுங்கள்‌. எங்களுடன்‌ இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தத்தில்‌ 


பங்கெடுங்கள்‌. 


அப்படி ஆதரவளித்த அத்தனை பேருக்கும்‌ யாசிர்‌ அரஃபாத்தும்‌ 
பி.எல்‌.ஓவும்‌ நன்றி தெரிவித்தார்கள்‌. தம்மாலான உதவிகளை - அவர்கள்‌ 
கேட்டால்‌ - மனமுவந்து செய்தார்கள்‌. இந்த விஷயத்தில்‌ யார்‌, எவர்‌ 
என்று அவர்கள்‌ பார்த்ததேயில்லை. பாலஸ்தீனிய முஸ்லிம்கள்‌ 
சன்னிகள்‌. இருந்தபோதும்‌ ஷியாக்கள்‌ அதிகமுள்ள லெபனானும்‌ 


ஹிஸ்புல்லாவும்‌ அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தபோது, லெபனான்‌ 
உள்நாட்டு யுத்த காலகட்டத்தில்‌ பி.எல்‌.ஓ. தன்னாலான அத்தனை 
ஒத்துழைப்புகளையும்‌ ஹிஸ்புல்லாவுக்கு வழங்கியிருக்கிறது. 

அதே மாதிரிதான்‌ அரஃபாத்‌ இராக்கைப்‌ பார்த்தார்‌. ஷியாக்கள்‌ 
அதிகமுள்ள இராக்‌. ஆனாலும்‌ ஒரு சன்னி முஸ்லிம்‌ இப்போது 
அதிபராக இருக்கிறார்‌. பாலஸ்தீன்‌ விடுதலைக்காகக்‌ குரல்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. தவிரவும்‌ அவர்‌ ஒரு நெருக்கடியில்‌ இருக்கிறார்‌. 
சதாம்‌ செய்தது நியாயமா என்பது ஒரு புறமிருக்க, இது இரண்டு அரபு 
தேசங்களுக்கு இடையிலான யுத்தம்‌. சக தேசங்கள்‌ அவரது பக்கத்தில்‌ 
இல்லாது போனாலும்‌ அமெரிக்க எதிரித்‌ தரப்பில்‌ கைகோத்து நின்றது 
அவருக்குப்‌ பிடிக்கவில்லை. அதனால்தான்‌ அவர்‌ துணிந்து சதாமுக்குத்‌ 
தம்முடைய ஆதரவைத்‌ தெரிவித்தார்‌. 


பி.எல்‌.ஓ.வின்‌ ஆதரவால்‌ சதாமுக்குப்‌ பெரிய லாபங்கள்‌ ஏதுமில்லை. 
ஆனால்‌ அரஃபாத்துக்கும்‌ பாலஸ்தீனியர்களுக்கும்‌ நிறைய நஷ்டங்கள்‌ 
ஏற்பட்டன. குறிப்பாக, அதுநாள்‌ வரை பாலஸ்தீன்‌ அகதிகளுக்குப்‌ 
புகலிடம்‌ கொடுத்து ஆதரவளித்த குவைத்‌, அரஃபாத்தின்‌ இந்த 
நடவடிக்கையால்‌ கடுப்படைந்து, அத்தனை பாலஸ்தீனியர்களையும்‌ 
பின்னால்‌, குவைத்தை விட்டு வெளியேற்றிவிட்டது. இன்றுவரை 
பாலஸ்தீன்‌ விஷயத்தில்‌ குவைத்‌ மெளனம்‌ மட்டுமே 
சாதித்துவருவதையும்‌ பார்க்கலாம்‌. 


0 


ஜனவரி 29ம்‌ தேதி இராக்‌ படைகள்‌, சவூதி அரேபியாவின்‌ குவைத்‌ 
எல்லையோர நகரமான கஃப்ஜி (84) என்னும்‌ எண்ணெய்ப்‌ 
பிரதேசத்தை வெற்றிகரமாக ஆக்கிரமித்தன. கூடுமானவரை 
எண்ணெய்க்‌ கிணறுகளை ஆக்கிரமிக்கும்படிதான்‌ சதாம்‌ தம்‌ 
படைகளுக்கு உத்தரவிட்டிருந்தார்‌. 


ஆனால்‌ அந்த இடத்திலிருந்து அவர்களால்‌ மேலும்‌ முன்னேற 
முடியவில்லை. கூட்டணிப்‌ படை மற்றும்‌ சவூதியின்‌ சிறப்பு அதிரடிப்‌ 
படையின்‌ கடும்‌ தாக்குதலை அவர்களால்‌ சமாளிக்கவே முடியவில்லை. 
கூட்டணிப்‌ படையினர்‌, தரை வழியாகவும்‌ வான்‌ வழியாகவும்‌ கடல்‌ 
மார்க்கமாகவும்‌ ஒரே சமயத்தில்‌ தாக்குதல்‌ மேற்கொண்டிருந்தனர்‌. 
எந்தப்‌ புறத்திலிருந்து எதிரி வரக்கூடும்‌ என்றே எதிர்பார்க்கமுடியாத 
அநிச்சய சூழ்நிலை. தவிரவும்‌ அங்கே திரண்டிருந்த இராக்‌ படையினரில்‌ 
பலபேர்‌ ஏவுகணைத்‌ தாக்குதலில்‌ கொல்லப்பட்டுவிட்டிருந்ததால்‌, 


மிச்சமிருந்தவர்களின்‌ மன உறுதியும்‌ தளரத்‌ தொடங்கியது. 


இது சதாமுக்குப்‌ புரிந்தது. அநாவசியமாக சவூதியின்‌ எண்ணெய்க்‌ 
கிணறுகளைக்‌ குறிவைத்து உயிரிழப்புகளுக்கு ஆளாகவேண்டாம்‌ 
என்று முடிவு செய்தார்‌. சவூதி எல்லையிலிருந்து தம்‌ படையினரைத்‌ 
திரும்பச்‌ சொல்லி உத்தரவிட்டார்‌. 


இதற்கு இன்னொரு காரணமும்‌ இருந்தது. இராக்கிலிருந்து 
குவைத்துக்குள்‌ சென்று, அங்கிருந்து தெற்கு நோக்கிப்‌ பயணம்‌ செய்து 
சவூதி எல்லையைத்‌ தொட்டு, நூற்றுக்கணக்கான மைல்‌ நீளத்துக்கு 
அங்கே பரந்து விரிந்து கிடக்கும்‌ இராக்கியப்‌ படையினருக்குத்‌ 
தேவையான பொருள்களை சப்ளை செய்வதே அவர்களுக்குப்‌ பெரிய 
பிரச்னையாக இருந்தது. நாலு பைசா பிரயோஜனமில்லாமல்‌ எதற்காக 
சவூதி எல்லையில்‌ தேவுடு காக்கவேண்டும்‌? 


அதனால்தான்‌ சதாம்‌ அவ்வாறு சொன்னார்‌. 


ஆனால்‌ திரும்பச்‌ சொன்ன படைகளுக்கு, திரும்பி எங்கே போய்‌ 
என்னமாதிரியான வியூகம்‌ வகுக்கவேண்டும்‌ என்கிற உத்தரவு வந்து 
சேரவில்லை. ஆகவே, அத்தனை பேரும்‌ குவைத்துக்குள்ளே திரும்பி 
இஷ்டத்துக்கு இடம்‌ பெயர்ந்துகொண்டே இருந்தார்கள்‌. 

இதுதான்‌ அமெரிக்கக்‌ கூட்டணியின்‌ வெற்றிக்குத்‌ 
தொடக்கப்புள்ளியாக அமைந்துவிட்டது. 


இராக்‌ படைகள்‌ குவைத்துக்குள்‌ திரும்பத்‌ தொடங்கியபோதே, 
அமெரிக்கப்‌ படைகளும்‌ துரத்திக்கொண்டு வர ஆரம்பித்துவிட்டன. 
திரும்பி நின்று தாக்குவதா, தற்காப்பு யுத்தம்‌ செய்வதா, அல்லது 
தப்பிப்பதா என்று அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. சரியான உத்தரவு 
வரவில்லை. ஏனெனில்‌ இராக்‌ ராணுவத்தின்‌ பெருந்தலைகள்‌ யாரும்‌ 
அப்போது குவைத்தில்‌ இல்லை. உத்தரவுகள்‌ அனைத்தும்‌ 
பஸ்ராவிலிருந்தும்‌ பாக்தாத்திலிருந்தும்தான்‌ வந்துகொண்டிருந்தன. 
அவர்களுக்கு இருந்த எழுதப்படாத விதி, சதாம்‌ சொன்னாலொழிய 


எதையும்‌ செய்யக்கூடாது என்பது. 


ஆகவே, அதிரடியாக முடிவெடுத்துச்‌ செயல்பட முடியாமல்‌, தற்காப்புத்‌ 
தாக்குதல்‌ மட்டுமே நடத்திக்கொண்டு அவர்கள்‌ குவைத்துக்குள்‌ 
சிதறிவிட்டார்கள்‌. 


0 


நிலைமை கைமீறிவிட்டதை சதாம்‌ உணர்ந்தார்‌. குவைத்தைவிட்டுத்‌ 
தம்முடைய படைகள்‌ முற்றிலும்‌ விரட்டப்பட்டுவிடும்‌ என்பது 
புரிந்துவிட்டது. ஆகவே, குவைத்தின்‌ அத்தனை எண்ணெய்க்‌ 
கிணறுகளுக்கும்‌ தீ வைத்துவிடுங்கள்‌ என்று உத்தரவிட்டார்‌. 


பற்றிக்கொண்டது. ஜோவென்று உலகத்‌ தொலைக்காட்சிகள்‌ 
அனைத்திலும்‌ எரிந்த அந்தத்‌ தீயை யாரும்‌ மறந்திருக்க முடியாது. மாதக்‌ 
கணக்கில்‌ எரிந்த நெருப்பு. எத்தனை எத்தனை கோடிகள்‌! குவைத்தின்‌ 
எண்ணெய்‌ வர்த்தகம்‌ அடியோடு நாசமாகிப்‌ போனது. 


அமெரிக்கா கோபம்‌ கொண்டது. கூட்டணிப்‌ படைகள்‌ முழு வேகத்தில்‌ 
குவைத்தைத்‌ தாக்கத்‌ தொடங்கின. இராக்‌ முழுவதும்‌ ஆங்காங்கே 
போரில்‌ ஈடுபட்டிருந்த பல படைகள்‌ குவைத்தை நோக்கித்‌ 
திருப்பப்பட்டன. நாலாபுறங்களில்‌ இருந்தும்‌ தாக்குதல்‌. நடு நிசி முதல்‌ 
நண்பகல்‌ வரை. மீண்டும்‌ நண்பகல்‌ முதல்‌ நடுநிசி வரை. போர்க்களம்‌ 
பேய்க்களமானது. அப்படியொரு உக்கிரமான யுத்தம்‌ அதற்கு முன்‌ 
நடைபெற்றதில்லை. 


இராக்கின்‌ பெரும்பான்மையான ராணுவ பலத்தை அடியோடு நாசம்‌ 
செய்துவிட்டார்கள்‌. குவைத்திலிருந்த கடைசி இராக்கிய வீரர்‌ வரை 

அடித்துத்‌ துரத்தப்பட்டார்கள்‌. 

தரைப்படைத்‌ தாக்குதல்‌ தொடங்கிய நூறாவது மணி நேரத்தில்‌ இது 

சாத்தியமானது. அன்றைக்கு பிப்ரவரி 26. 


27ம்‌ தேதி அமெரிக்க அதிபர்‌ போர்‌ நிறுத்தம்‌ அறிவித்தார்‌. இராக்கின்‌ 
பிடியிலிருந்து குவைத்‌ முழுவதுமாக மீட்கப்பட்டுவிட்டதாகத்‌ 
தெரிவித்தார்‌. 


சதாம்‌ அப்போது எங்கே இருந்தார்‌ என்கிற விவரம்‌ மட்டும்‌ 
தெரியவில்லை. 


17. மிகப்பெரிய சூது 


எரிந்த குப்பை மேடு போலக்‌ கிடந்தது இராக்‌. அதன்‌ ஜொலிப்புகள்‌ 
உதிர்ந்துவிட்டன. எங்கும்‌ மரண ஓலம்‌. இடிபாடுகள்‌ தெரிந்த 
இடங்களில்‌ எல்லாம்‌ இடுக்குகளில்‌ கைகள்‌ அல்லது கால்கள்‌ தெரிந்தன. 
ஓய்ந்த மழைக்குத்‌ தேங்கிய சகதி போல்‌ ஆங்காங்கே ரத்தச்‌ சுவடுகள்‌. 
மக்கள்‌ யாரும்‌ வெளியே வரவேயில்லை. பாக்தாத்‌ நகரின்‌ பிசியான 
கடைவீதிகளெல்லாம்‌ பல வாரங்கள்‌ கதவடைத்தே கிடந்தன. கண்ணில்‌ 
படும்‌ இடமெல்லாம்‌ தரைமட்டமான கட்டடக்‌ குவியல்கள்‌. 
விமானங்கள்‌ வீசிய குண்டுகளின்‌ விளைவு. 


நியமிக்கப்பட்ட ஏஜென்சிகள்‌ இழப்பின்‌ கணக்கை 
எடுத்துக்கொண்டிருந்தன. யுத்தத்தில்‌ மொத்தம்‌ ஒரு லட்சம்‌ இராக்கிய 
வீரர்கள்‌ இறந்துபோயிருந்தார்கள்‌. சுமார்‌ மூன்றரை லட்சம்‌ பேர்‌ 
படுகாயமடைந்து மருத்துவமனை வராந்தாக்களை நிரப்பியிருந்தார்கள்‌. 
போதிய டாக்டர்கள்‌ இல்லை. நர்ஸ்கள்‌ இல்லை. மருந்துகள்‌ சுத்தமாக 
இல்லை. ஆக்சிஜன்‌ சிலிண்டர்களுக்கும்‌ சலைன்‌ பாட்டில்களுக்கும்‌ 
இஞ்செக்ஷன்‌ டப்பாக்களுக்கும்‌ நாயாய்‌ அலைந்தார்கள்‌. 


வெளியிலிருந்து தருவிக்கலாம்‌. ஆனால்‌ எல்லா பாதைகளும்‌ சீர்‌ 
குலைந்துகிடந்தன. எந்த வெளி தேசத்துடனும்‌ வர்த்தக சாத்தியம்‌ 
இல்லை. அனைத்தும்‌ முடக்கப்பட்டிருந்தன. அயல்நாட்டு வங்கிகளில்‌ 
சேர்த்து வைத்திருந்த பணமெல்லாம்‌ முடக்கப்பட்டுவிட்டது. 
உள்நாட்டுப்‌ பண ஊற்றான எண்ணெய்க்‌ கிணறுகளும்‌ 
பைப்லைன்களும்‌ எண்ணெய்‌ சுத்திகரிப்பு நிலையங்களும்‌ பற்றி எரிந்து, 
கருகிக்‌ கிடந்தன. 


குவைத்‌ யுத்தத்துக்கு முன்னால்‌ ஒரு நாளைக்குக்‌ குறைந்தது ஐந்து 
மில்லியன்‌ பேரல்கள்‌ எண்ணெய்‌ எடுத்துக்கொண்டிருந்த தேசம்‌ அது. 
அடிபட்டுத்‌ திரும்பிவந்து பார்த்தபோது சில ஆயிரம்‌ பேரல்கள்‌ 
எண்ணெய்‌ எடுப்பதே பெரிய விஷயம்‌ என்கிற நிலையில்தான்‌ 
இருந்தது. யுத்த இழப்பு 190 பில்லியன்‌ டாலர்‌ என்பது சாதாரண 
விஷயமல்ல. 


சதாம்‌, பதற்றப்படாமல்‌ தேசத்தின்‌ நிலைமையை உற்று கவனித்தார்‌. 
ஏதாவது செய்துதான்‌ ஆகவேண்டும்‌. ஐ.நா. உதவுமா என்று 


தெரியவில்லை. அக்கம்பக்கத்தவர்கள்‌ கண்டிப்பாக உதவப்‌ 
போவதில்லை. உலகம்‌ தனக்கு எதிராகத்‌ திரண்டுவிட்டது என்பதை 
அவர்‌ முழு விழிப்புணர்வுடன்‌ கவனித்துக்‌ குறித்துக்கொண்டார்‌. இனி 
செய்யவேண்டியது, இராக்‌ தன்னிடம்‌ தான்‌ இன்னும்‌ இருக்கிறது 
என்பதை அழுத்தந்திருத்தமாகப்‌ பதிவு செய்வது. 


எனவே, முதல்‌ காரியமாக இழப்பு குறித்த புள்ளி விவரங்கள்‌ 
அனைத்தையும்‌ அவர்‌ வெளியிட்டார்‌. இராக்கியர்கள்‌ சாப்பிடுவதற்கும்‌ 
வாழ்வதற்கும்‌ யாராவது உதவித்தான்‌ ஆகவேண்டும்‌. 


கொஞ்சம்‌ மிகைப்படுத்திய புள்ளிவிவரங்கள்தான்‌ என்றாலும்‌, இராக்‌ 
அப்போது சர்வநாசமடைந்திருந்தது உண்மையே. கண்டிப்பாக ஐ.நா. 
ஏதாவது செய்துதான்‌ ஆகவேண்டும்‌. 


செய்யத்தான்‌ செய்தது. 
0 


யுத்தம்‌ முடிந்து, சதாம்‌ சரணடைந்த ஒரு மாதத்தில்‌ ஐ.நா.வின்‌ 
பாதுகாப்பு கவுன்சில்‌, இராக்குக்காக ஒரு சிறப்பு கமிட்டியை அமைத்து, 
அங்குள்ள மிச்சம்‌ மீதி ஆயுதங்கள்‌ அனைத்தையும்‌ அழித்துவிடும்படி 
உத்தரவிட்டது. குறிப்பாக ரசாயன - உயிரியல்‌ ஆயுதங்கள்‌, அணு 
ஆயுதங்கள்‌ (முயற்சியளவில்‌ இருந்தாலும்‌). இன்னொரு யுத்தம்‌ என்று 
இராக்‌ சிந்திக்காதபடி அதன்‌ ஆயுத பலத்தை முற்றிலுமாக 
நிர்மூலப்படுத்திவிட்டு வரும்படி உத்தரவிட்டது. 


இந்தக்‌ காரியம்‌ ஒழுங்காக நடைபெற சதாம்‌ ஒத்துழைக்க வேண்டும்‌. 
அப்படிச்‌ செய்தால்‌, இராக்‌ பிழைத்துப்‌ போக ஏதாவது செய்யமுடியும்‌. 


உண்மையில்‌ இரான்‌ யுத்தம்‌ தொடங்கி, சூடு பிடித்து, அதன்‌ 
உச்சக்கட்டத்தில்‌ இருந்த காலகட்டத்திலிருந்தே அத்தனை மேற்கத்திய 
நாடுகளுக்கும்‌ அந்த பயம்‌ இருந்தது. இராக்கின்‌ மானுடகுல ஒழிப்பு 
ஆயுதங்கள்‌ குறித்த அச்சம்‌. லாரியில்‌ சிலிண்டர்களை ஏற்றிக்கொண்டு, 
மாநகராட்சியின்‌ கொசு ஒழிப்பு நடவடிக்கை போல அவர்‌ மஸ்டட்‌ 
வாயுவையும்‌ செரீனையும்‌ இன்னபிற ரசாயன அபாயங்களையும்‌ 
வேண்டாத இடங்களிலெல்லாம்‌ வீசி, கொத்துக்‌ கொத்தாக 
மனிதர்களைக்‌ கொன்ற காட்சியை யாராலும்‌ மறக்க முடியவில்லை. 


ஆகவே, இராக்கின்‌ ஒட்டுமொத்த ஆயுத பலத்தை அழித்தால்‌ மட்டுமே 
உலகம்‌ நிம்மதியாக இருக்கும்‌ என்று ஐ.நாவின்‌ உறுப்பு நாடுகளில்‌ பல 


கருத்துத்‌ தெரிவித்தன. அதன்‌ விளைவாகவே இந்த நடவடிக்கைக்கு 
பாதுகாப்பு கவுன்சில்‌ உத்தரவிட்டது. 


சதாமுக்கு வேறு வழியில்லை. வெறுப்புடன்தான்‌ இதற்குச்‌ சம்மதித்தார்‌. 
ஐ.நாவின்‌ சிறப்பு கமிட்டி அதிகாரிகள்‌ பாக்தாத்துக்கு வந்தார்கள்‌. சதாம்‌ 
அவர்களிடம்‌, யுத்தத்தில்‌ உபயோகமானது போகத்‌ தன்னிடம்‌ மிச்சம்‌ 
மீதி இருக்கும்‌ ஆயுதங்கள்‌ என்று ஒரு பட்டியலைக்‌ கொடுத்தார்‌. 


அந்தப்‌ பட்டியலில்‌ ஆயிரம்‌ டன்‌ திரவநிலை ரசாயன ஆயுதங்களும்‌ 
இருந்தன. நரம்பு மண்டலங்களைத்‌ தாக்கி உயிரிழக்கச்‌ செய்யவல்ல 
செரீன்‌ அது. தவிரவும்‌ பல்வேறு ரசாயனக்‌ கலவைப்‌ பரீட்சார்த்தங்கள்‌ 
என்று சுமார்‌ 11,000 பாட்டில்களையும்‌ காட்டினார்‌. 


ஐ.நா. விஞ்ஞானிகளும்‌ அதிகாரிகளும்‌ அடங்கிய அந்தக்‌ குழு சதாம்‌ 
காட்டிய பட்டியலில்‌ உள்ள ஆயுதங்களை முதலில்‌ அழித்தார்கள்‌. பிறகு 
தேசம்‌ முழுவதும்‌ பரிசோதனைகளை ஆரம்பித்தார்கள்‌. 


சுமார்‌ ஒரு வருட காலத்துக்கு நீண்ட பரிசோதனைகள்‌. யுத்தங்களுக்கு 
முன்‌ சதாம்‌ உசேன்‌ உலகெங்கிலும்‌ இருந்து வாங்கிச்‌ சேகரித்திருந்த 
ஏவுகணைகள்‌, பீரங்கிகள்‌, உயர்‌ ரக இயந்திரத்‌ துப்பாக்கிகள்‌ என்று 
தேடித்தேடி அனைத்தையும்‌ அழித்தார்கள்‌. அந்த ஆயுதங்கள்‌ 
பெரும்பாலும்‌ சோவியத்‌ ரஷ்யாவிலிருந்தும்‌ ஐரோப்பிய 
தேசங்களிலிருந்தும்‌ அமெரிக்காவிடமிருந்தும்‌ தருவிக்கப்பட்டவை. காசு 
கொடுத்து வாங்கியவையும்‌ உண்டு, அன்பளிப்பாக வந்தவையும்‌ 
உண்டு. 


அனைத்தையும்‌ தேடி அழித்துவிட்டு, எங்கே உங்கள்‌ உயிரியல்‌ 
ஆயுதங்கள்‌ என்று கேட்டார்கள்‌. இராக்கின்‌ மருந்துத்‌ 
தொழிற்சாலைகளின்‌ பட்டியலைக்‌ கேட்டார்கள்‌. சதாம்‌ அதற்கு பதில்‌ 
சொல்லவில்லை. முறைத்தார்‌. 


ஆனால்‌ ஐ.நா. அதிகாரிகள்‌ விடவில்லை. அவர்களே ஒவ்வொரு 
மருந்துத்‌ தொழிற்சாலைக்கும்‌ போய்‌ பரிசோதனை செய்யத்‌ 
தொடங்கினார்கள்‌. சதாமுக்குக்‌ கோபம்‌ வந்தது. உடனே தன்‌ 
ராணுவத்தைத்‌ திரும்பிப்‌ பார்த்தார்‌. உடனடியாக ஆய்வாளர்களுக்குப்‌ 
பிரச்னை வந்தது. 

அவர்கள்‌ பரிசோதிக்கச்‌ செல்லும்‌ இடங்களிலெல்லாம்‌ கலவரங்கள்‌ 
ஏற்பட்டன. துப்பாக்கிச்‌ சூடுகள்‌ நிகழ்ந்தன. சில சமயம்‌ ஐ.நா. 
அதிகாரிகளின்‌ தலைக்கு மேலே - ஆனால்‌ தலையைத்‌ தொடாமல்‌ - 


குறிபார்த்து குண்டுகள்‌ பாய்ந்தன. அதிகாரிகள்‌ எந்தெந்த 
ஆவணங்களைக்‌ குறிவைத்துத்‌ தேடத்‌ தொடங்குகிறார்களோ, அந்த 
ஆவணங்களைல்லாம்‌ முந்தைய நாள்‌ இரவே திருடு போகத்‌ 
தொடங்கின. அவர்கள்‌ பயணம்‌ செய்யும்‌ கார்‌ டயர்கள்‌ பஞ்சராவது 
தொடங்கி, டெலிபோனில்‌ கொலை மிரட்டல்‌ வரை சகலமான 
சாத்தியங்களிலும்‌ இடையூறுகள்‌ தொடர்ந்துகொண்டே இருந்தன. 


நான்கு வருடங்கள்‌ போராடிப்பார்த்தார்கள்‌. இறுதியில்‌ அந்த 
அதிகாரிகள்‌ ஐ.நாவின்‌ பாதுகாப்பு கவுன்சிலுக்கு ஓர்‌ அறிக்கை 
கொடுத்தார்கள்‌. 


இராக்கின்‌ அத்தனை ஏவுகணைகள்‌, ரசாயன ஆயுதங்கள்‌, அணு ஆயுதத்‌ 
தயாரிப்பு மூலப்‌ பொருள்களையும்‌ அழித்துவிட்டோம்‌. ஆனால்‌ 
உயிரியல்‌ ஆயுதங்களை எங்களால்‌ முற்றிலும்‌ அழிக்க முடியவில்லை. 
இடையூறுகள்‌ அதிகம்‌. 


ஐ.நா. கோபமடைந்தது. இராக்‌ மீது விதித்திருந்த பொருளாதாரத்‌ 
தடைகளை மேலும்‌ அதிகரித்தது. விவரிக்கவே முடியாத கழுத்து நெரிப்பு 
அது. அந்தக்‌ காலகட்டத்தில்‌ இராக்கின்‌ தனி நபர்‌ மாத வருமானம்‌, 
பங்களாதேஷ்‌ மக்களின்‌ மாத வருமானம்‌ அளவுக்கு விழுந்தது. 
முன்னதாக, அமெரிக்கர்களின்‌ வருமானம்‌ போல்‌ ஒன்றரை மடங்கு 


இருந்த தேசம்‌ அது. 


வேறு வழியில்லாமல்‌ சதாம்‌ தன்னிடமிருந்த ஸ்டாக்கில்‌ முக்கால்‌ டன்‌ 
ஆந்திராக்ஸ்‌, 1.7 டன்‌ VX என்கிற நரம்புநாசினி ஆகியவற்றை 
அழித்துவிட்டு, இனிமேல்‌ என்னிடம்‌ ஏதுமில்லை என்று கைவிரித்தார்‌. 


ஐ.நா. நம்பவில்லை. அமெரிக்கா நம்பவில்லை. அவர்களிடம்‌ ஓர்‌ 
ஆதாரம்‌ இருந்தது. மிக வலுவான ஆதாரம்‌. ஜோர்டனுக்கு அப்போது - 
1995 ஆகஸ்ட்‌ - தப்பிவந்திருந்த சதாமின்‌ மருமகன்கள்‌ மஜீத்‌ 
சகோதரர்கள்‌ அளித்த ஆதாரம்‌ அது. 


தீபாவளி சமயத்தில்‌ புழங்கும்‌ பட்டாசுப்‌ பட்டியல்‌ போல அதில்‌ 
அவர்கள்‌ இராக்கின்‌ அத்தனை ரசாயன - உயிரியல்‌ ஆயுத பலங்கள்‌ 
குறித்து 1,2,3,4,5 என்று நம்பர்‌ போட்டு நூற்றுக்கணக்கான பக்கங்களில்‌ 
எழுதிக்‌ கொடுத்திருந்தார்கள்‌. எங்கெங்கே ஆய்வுச்‌ சாலைகள்‌ 
இருக்கின்றன, எங்கெங்கே ஸ்டாக்‌ பதுக்கப்படுகிறது, யார்‌ யார்‌ 
சம்பந்தப்படுகிறார்கள்‌ என்று எல்லா விவரங்களும்‌. (சதாம்‌ தன்னுடைய 
மருமகன்கள்‌ மீது கட்டுக்கடங்காத கோபம்‌ கொண்டு அவர்களை 


நைச்சியமாகப்‌ பேசி இராக்குக்கு வரவழைத்துக்‌ கொன்றதன்‌ காரணம்‌ 
இதுதான்‌.) 

ஆகவே, சதாம்‌ பொய்‌ சொல்கிறார்‌, முற்றிலுமாக இராக்கிலுள்ள 
உயிரியல்‌ ஆயுதங்களை ஒழிக்காதவரை இராக்‌ மீது விதிக்கப்பட்டிருந்த 
பொருளாதாரத்தடைகள்‌ அப்படியேதான்‌ இருக்கும்‌ என்று 


சொல்லிவிட்டார்கள்‌. 


0 


சதாமுக்கும்‌ இராக்‌ மக்களுக்கும்‌ மிகவும்‌ சிரமம்‌ தந்த காலம்‌ அது. ஒரு 
நாசகார யுத்தத்தின்‌ விளைவுகள்‌ எப்படிப்பட்டவை என்பதை நவீன 
உலகம்‌ துல்லியமாகத்‌ தெரிந்துகொண்ட சந்தர்ப்பமும்‌ கூட. 


இராக்‌ மக்களுக்கு உண்ண உணவில்லை. உடுத்த உடையில்லை. 
படுக்கப்‌ பாயில்லை. மருந்துகள்‌, மாத்திரைகள்‌ தொடங்கி, கேவலம்‌ 
பல்பொடி வரைக்கும்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ அவர்கள்‌ சிங்கியடிக்க 
வேண்டியிருந்தது. எது எதெல்லாம்‌ இறக்குமதியின்‌ மூலம்‌ 
வந்துகொண்டிருந்தனவோ, அவை எல்லாமே தடைபட்டுப்‌ போயின. 
எதையெல்லாம்‌ ஏற்றுமதி செய்து சம்பாதித்துக்கொண்டிருந்தார்களோ, 
அதுவும்‌ முடங்கிப்‌ போய்விட்டது. காரணம்‌, ஐ.நா. உத்தரவு. 
இராக்குடன்‌ எந்த தேசமும்‌ வர்த்தக உறவு கொள்ளக்‌ கூடாது. மீறினால்‌ 
அவர்களுக்கும்‌ இதே தடைகள்‌ வந்துவிடும்‌. 


யுத்தத்துக்குப்‌ பிறகு எண்ணெய்‌ உற்பத்தி நாசமடைந்து பலத்த 
நஷ்டத்தில்தான்‌ இயங்கிக்கொண்டிருந்தது என்றாலும்‌, ஒன்றுமே 
இல்லாமல்‌ போய்விடவில்லை. அப்போதும்‌ எண்ணெய்‌ 
கிடைத்துக்கொண்டுதான்‌ இருந்தது, எடுத்துக்கொண்டுதான்‌ 
இருந்தார்கள்‌. ஆனால்‌, இந்த எண்ணெயை வைத்து ரொட்டி சுட்டுச்‌ 
சாப்பிடமுடியாது. அப்பளம்‌ பொறித்துத்‌ தின்னமுடியாது. தலைக்குத்‌ 
தேய்த்துக்கொண்டு குளியல்‌ போடமுடியாது. 


இராக்‌ மக்களின்‌ அடிப்படைத்‌ தேவைகள்‌ எல்லாமே இறக்குமதிகளின்‌ 
மூலம்தான்‌ தீர்க்கப்பட்டுக்கொண்டிருந்தன. வர்த்தகம்‌ 
முடக்கப்பட்டுவிட்டதால்‌ வீதிக்கு வரவேண்டிய நிலைக்கு ஆளாகிப்‌ 
போனார்கள்‌. 

சதாம்‌. அப்போதும்‌ அதே கம்பீரத்துடன்‌ உலாவந்த அதிபர்‌. மக்களுக்கு 
என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஏதாவது செய்யுங்கள்‌ என்று 
அதிபரிடம்‌ மெளனமாக மன்றாடினார்கள்‌. 


சதாம்‌ திரும்பத்திரும்ப ஐ.நாவிடம்‌ கோரிக்கைகள்‌ வைத்தார்‌. ஐ.நா.வின்‌ 
அத்தனை நடவடிக்கைகளுக்கும்‌ தாம்‌ ஒழுங்காக 
ஒத்துழைத்திருப்பதாகவும்‌, இராக்கின்‌ மீது விதித்துள்ள தடைகளை 
விலக்க வேண்டுமென்றும்‌. 


ஐ.நா., தடைகளை விலக்க மறுத்துவிட்டது. ஆனால்‌ இராக்‌ மக்களுக்கு 


உதவி செய்ய முன்வந்தது. ஒரு திட்டத்தை முன்வைத்தார்கள்‌. அதற்கு 
'உணவுக்கு எண்ணெய்‌' (011 for food Program) என்று பெயர்‌. 


அதன்படி இராக்கின்‌ எண்ணெய்‌ வளத்தை வெளிநாட்டு 
நிறுவனங்களுக்கு விற்று, பதிலுக்க்கு உணவுப்‌ பொருள்கள்‌, மருந்துகள்‌, 
பிற அடிப்படைத்‌ தேவைகளைப்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. ஆனால்‌ 
நிபந்தனைகளின்‌ பேரில்‌. 


முதலாவது, யாரும்‌ ஈராக்கிடம்‌ நேரடியாகப்‌ பணம்‌ கொடுத்து 
எண்ணெய்‌ வாங்கிவிட முடியாது. எந்த வெளிநாட்டுடனும்‌ நேரடி 
வர்த்தகம்‌ கூடாது என்று ஏற்கெனவே ஐ.நா. தடை 
விதித்திருந்தபடியால்‌, இடைத்தரகராக ஒரு வங்கியை ஐநாவே ஏற்பாடு 
செய்து தந்தது. பாங்க்‌ ஆஃப்‌ பாரிஸ்‌ (Banque Nationale de Paris - BNP) 
என்கிற பிரான்ஸ்‌ தேசத்து வங்கி அது. இப்படி ஒரு வங்கி 
இடைத்தரகராகச்‌ செயல்படுமானால்‌ அதற்கு 'எஸ்க்ரோ வங்க (650058 
bank) என்று பெயர்‌. 


இந்த எஸ்க்ரோ வங்கியின்‌ பணி என்ன? எந்தெந்த நாட்டு எண்ணெய்‌ 
நிறுவனங்கள்‌, தனி நபர்களுக்கு ஈராக்கில்‌ எண்ணெய்‌ எடுக்க ஒப்பந்தம்‌ 
கிடைக்கிறதோ, அவர்கள்‌ தாங்கள்‌ எடுக்கும்‌ எண்ணெய்க்கு உரிய 
பணத்தை இந்த வங்கியில்‌ செலுத்திவிட வேண்டும்‌. பதிலாக, 
ஈராக்குக்குத்‌ தேவையான உணவு மற்றும்‌ மருந்துப்‌ பொருள்களை இந்த 
வங்கியே வேண்டிய அளவு வாங்கி அனுப்பும்‌. 


இதுதான்‌ ஏற்பாடு. இதன்‌ அர்த்தம்‌ என்னவென்றால்‌ ஈராக்‌ அரசோ, 
சதாம்‌ உசேனோ, அவரது அடிப்பொடிகளோ இந்த எண்ணெய்‌ 
வர்த்தகத்தில்‌ காசு என்கிற பொருளைக்‌ கண்ணால்‌ பார்க்கமுடியாது 
என்பதுதான்‌. 

எதற்காக இப்படி ஐ.நா. ஓர்‌ ஏற்பாட்டைச்‌ செய்தது என்றால்‌, எண்ணெய்‌ 
விற்றுக்‌ கிடைக்கும்‌ காசில்‌ சதாம்‌ உசேன்‌ ஆயுதங்கள்‌ வாங்கிக்‌ 
குவித்துவிடுவாரோ என்கிற அச்சம்‌. 


சிறப்பான இந்த ஏற்பாட்டினால்தான்‌ இராக்கியர்கள்‌ அன்றைக்கு 


உயிர்பிழைக்கவே முடிந்தது. 
0 


ஆனால்‌ எப்படி இராக்‌ மக்கள்‌ பணப்புழக்கமின்றி, தேவைகளை 
நிறைவேற்றிக்கொள்ள முடியாமல்‌ தள்ளாடிக்கொண்டிருந்தார்களோ, 
அதே மாதிரி சதாமும்‌ பணத்துக்காகப்‌ பல வழிகளிலும்‌ முயற்சி 
செய்துகொண்டிருந்தார்‌. அவருக்கு ஏராளமான பணம்‌ 
வேண்டியிருந்தது. இராக்கின்‌ ராணுவம்‌ மற்றும்‌ ஆயுத பலத்தை 
மறுகட்டுமானம்‌ செய்யவேண்டும்‌. நாசமடைந்துவிட்ட தேசத்தைச்‌ 
சீரமைக்க வேண்டும்‌. எல்லாவற்றுக்கும்‌ மேலாக அரசு ஊழியர்களுக்கு 
சம்பளம்‌ கொடுக்க வேண்டும்‌. தவிரவும்‌ தெற்கில்‌ ஷியாக்களும்‌ 
வடக்கில்‌ குர்த்களும்‌ மீண்டும்‌ கிளர்ச்சி செய்ய ஆரம்பித்துவிட்டார்கள்‌. 
அதற்கொரு வழி செய்தாக வேண்டும்‌. 


அமெரிக்கா வரும்‌ போகும்‌, ஐநா எக்கேடு கெடட்டும்‌. அவருக்கு இராக்‌ 
முக்கியம்‌. அதை அவர்‌ ஆள்வது அனைத்திலும்‌ முக்கியம்‌. இந்த முறை 
மீண்டு எழுந்துவிட்டால்‌, பிறகு யாராலும்‌ நெருங்கமுடியாத பலத்தைப்‌ 
பெற்றுவிடலாம்‌ என்று அவர்‌ மனப்பூர்வமாக நம்பினார்‌. தனது 
உறவினர்கள்‌, நெருக்கமான ஒரு சில அதிகாரிகளிடம்‌ இது குறித்து 
மனம்‌ விட்டுப்‌ பேசியிருக்கிறார்‌ சதாம்‌. 


'நான்‌ அதிகம்‌ எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும்‌ ஒரே ஒரு சந்தர்ப்பம்‌ 
போதும்‌ எனக்கு. நேர்ந்த பிசகுகள்‌ அனைத்தையும்‌ சரி 
செய்துவிடுவேன்‌." 


ஆனால்‌ வருமானம்‌ என்று அவரால்‌ சிந்திக்கவே முடியாமலிருந்தது. 
ஐந்து பைசா கூட வெளியிலிருந்து வருவதற்கு வாய்ப்பில்லை. 
எண்ணெயை நேரடியாக விற்கமுடியாது. ஐ.நா.வின்‌ 
ஏற்பாட்டின்படிதான்‌ விற்கவேண்டும்‌. விற்ற எண்ணெய்க்குப்‌ பணம்‌ 
வராது. பொருள்கள்தாம்‌ வரும்‌. அதுவும்‌ ஒழுங்காக வருகிறதா, 
ஒழுங்காக வினியோகமாகிறதா என்று மேற்பார்வையிடப்படும்‌. 


என்ன செய்யலாம்‌? அவர்‌ மிகத்‌ தீவிரமாக யோசித்தார்‌. ஒரு வழி 
தென்பட்டது. 
0 


இராக்‌ எண்ணெய்‌ கொடுக்கும்‌. வாங்கிக்கொள்ளும்‌ நாடுகள்‌ அதற்குரிய 
பணத்தை ஐ.நா. ஏற்பாடு செய்திருந்த எஸ்க்ரோ வங்கியில்தான்‌ 


செலுத்தும்‌. இராக்குக்குத்‌ தேவையான பொருள்களைத்‌ தான்‌ 
வாங்கிக்கொள்ள முடியும்‌. அதாவது, வங்கியில்‌ வந்து சேரும்‌ 
பணத்துக்கு நிகரான பொருள்கள்‌. இது மிகவும்‌ நேர்ப்‌ பாதை. 


ஆனால்‌ இந்த நேர்ப்பாதைக்குப்‌ பக்கவாட்டில்‌ இன்னொரு பாதை 
போடமுடியும்‌ என்று சதாம்‌ நினைத்தார்‌. 


அது எப்படி? 

எண்ணெய்‌ விற்றால்‌ பொருள்தான்‌ கிடைக்கும்‌, பணம்‌ கிடைக்காது 
என்றுதான்‌ ஐ.நா. ஏற்பாடு செய்திருந்ததே தவிர, யார்‌ யாருக்கு 
எண்ணெய்‌ தரலாம்‌, எங்கெங்கே ஒப்பந்தம்‌ செய்துகொள்ளலாம்‌ என்கிற 
முடிவை எடுக்கும்‌ உரிமை சதாம்‌ உசேனிடம்தான்‌ இருந்தது. ஈராக்கின்‌ 
எண்ணெயைத்தான்‌ விற்கப்‌ போகிறார்கள்‌ என்பதால்‌ யாருக்கு விற்பது 
என்பதை அத்தேசமே முடிவு செய்துகொள்வதில்‌ என்ன பிரச்னை 
வந்துவிடப்போகிறது என்று ஐ.நா. நினைத்திருக்கலாம்‌. இதைத்தான்‌ 


சதாம்‌ உசேன்‌ சரியாகப்‌ பயன்படுத்திக்கொண்டார்‌. 


யாருக்கு வேண்டுமானாலும்‌ எண்ணெய்‌ காண்ட்ராக்ட்‌ கிடைக்கும்‌. 
ஆனால்‌ எஸ்க்ரோ வங்கிக்குப்‌ பணம்‌ அனுப்புவது தவிர தனக்கொரு 
பங்கு தனியே தந்துவிடவேண்டும்‌ என்று அவர்‌ கேட்டுக்கொண்டார்‌. 
அதுவும்‌ எப்படி? சர்வதேசச்‌ சந்தையில்‌ எண்ணெயின்‌ விலை என்னவோ 
அதற்குக்‌ கிட்டத்தட்ட சரிபாதி விலைக்கு ஒப்பந்தம்‌ செய்துகொள்வதன்‌ 
மூலம்‌, சம்பந்தப்பட்ட ஒப்பந்தக்காரருக்குக்‌ கிடைக்கும்‌ கொள்ளை 
லாபத்தில்‌ ஒரு குறிப்பிட்ட சதவீதம்‌. 

உதாரணத்துக்கு ஒரு லிட்டர்‌ பெட்ரோல்‌ இன்றைக்கு ஐம்பது ரூபாய்‌ 
விற்கிறது. இதையே ஒருத்தர்‌ உங்களுக்கு இருபத்தைந்து ரூபாய்க்குத்‌ 
தருகிறேன்‌, நீ மேற்கொண்டு ஐந்து ரூபாய்‌ எனக்கு லஞ்சமாகக்‌ 


கொடுத்தால்‌ போதும்‌ என்று சொன்னால்‌ என்ன செய்வீர்கள்‌? 


அதைத்தான்‌ சதாம்‌ சொன்னார்‌. அதைத்தான்‌ ஒப்பந்தம்‌ 
கிடைத்தவர்களும்‌ செய்தார்கள்‌. 


இது மட்டுமல்லாமல்‌ எண்ணெய்க்கு மாற்றாக உணவுப்‌ பொருள்கள்‌ 
இறக்குமதி செய்துகொள்வதிலும்‌ சதாமின்‌ அரசு சில தகிடுதத்தங்கள்‌ 
செய்தது. ஒரு மூட்டை கோதுமையின்‌ விலை நாநாறு ரூபாய்‌ என்று 
வைத்துக்கொள்ளுங்கள்‌. இங்கிருந்து ஒரு நிறுவனம்‌ அதை 
அனுப்பினால்‌ ஈராக்‌ அரசு அதற்கு அறுநூறு ரூபாய்‌ விலை 
நிர்ணயிக்கும்‌. அந்தக்‌ காசை வங்கி உங்களுக்குத்‌ தந்தவுடன்‌ மேல்‌ 


பணமாகக்‌ கிடைத்த இருநூறு ரூபாயில்‌ நீங்கள்‌ எழுபத்தைந்து ரூபாயை 
ஈராக்‌ அரசுக்கு அனுப்பிவிடவேண்டும்‌. 


இந்த ஒரு மூட்டை கணக்கெல்லாம்‌ ஒரு உதாரணத்துக்குத்தான்‌. ஊழல்‌ 
நடந்திருப்பது கிட்டத்தட்ட 1.5 பில்லியன்‌ டாலர்‌ அளவுக்கு. 


சதாமுக்கு நிம்மதியாக இருந்தது. பணம்‌ வர ஒரு வழி 
கண்டுபிடித்தாகிவிட்டது! 


தொண்ணூறுகளின்‌ மத்தியில்‌ ஆரம்பித்த இந்த அதிநவீன ஊழல்‌, 
அடுத்த ஐந்தாறு ஆண்டுகளுக்கு இராக்கில்‌ எவ்விதத்‌ தடையுமின்றி 
அமோகமாக நடைபெற்றது. யாருக்குமே தெரியவில்லை. சதாம்‌ 
சாதாரணமாகவே இருந்தார்‌. காட்டிக்கொள்ளவில்லை. இராக்கின்‌ 
பெட்ரோலை விரும்பி, மலிவு விலையில்‌ இறக்குமதி செய்துகொண்ட 
தேசங்களும்‌ தொடர்ந்து சதாம்‌ அரசுக்குக்‌ கப்பம்‌ கட்டி, கொள்ளை 
லாபம்‌ பார்த்துக்கொண்டிருந்தன. 


2005ம்‌ ஆண்டில்தான்‌ இந்த ஊழல்‌ வெளிச்சத்துக்கு வந்தது. அது வந்த 
விதம்‌ மிகவும்‌ சுவாரசியமானது. 


0 


ஐ.நா. பொதுச்செயலாளர்‌ கோஃபி அன்னனுக்கும்‌ அமெரிக்க அதிபர்‌ 
ஜார்ஜ்‌ புஷ்ஷுக்கும்‌ திடீரென்று உறவு நிலை சரியில்லாமல்‌ ஆனது. 
ஈராக்‌ மற்றும்‌ ஆப்கன்‌ விஷயத்தில்‌ அமெரிக்கா நடந்துகொண்ட விதம்‌ 
கோஃபி அன்னனுக்குத்‌ திருப்தி அளிப்பதாக இல்லை. அவர்‌ அடிக்கடி 
அமெரிக்க அரசை விமரிசிக்கவும்‌ தனது அதிருப்தியை 
வெளிப்படுத்துவதுமாக இருந்துவந்தார்‌. 


என்ன செய்தால்‌ கோஃபி அன்னனின்‌ தலையில்‌ தட்டி உட்காரவைக்க 
முடியும்‌ என்று அமெரிக்கா யோசித்தது. அவர்‌ பதவி விலகுபவராகவும்‌ 
தெரியவில்லை. இடுப்பில்‌ உட்கார்ந்துகொண்டே குடைச்சல்‌ 
கொடுத்துக்கொண்டிருந்தார்‌. தீவிரமாக யோசித்தது, அமெரிக்க அரசு. 
அப்போது இந்த வழி அகப்பட்டது. 


கோஃபி அன்னனுக்கு ஒரு மகன்‌ இருக்கிறார்‌. அவர்‌ பெயர்‌ கோஜோ 
அன்னன்‌. இந்த கோஜோ அன்னனுக்கு மேற்படி 'எண்ணெய்க்கு 
உணவுச்‌ திட்டத்தில்‌ நடைபெற்ற தகிடுதத்தங்களில்‌ தொடர்பு 
இருப்பதாக அரசல்‌ புரசலாகச்‌ சில தகவல்கள்‌ வந்தன. அதைக்‌ காரணம்‌ 
காட்டி கோஃபி அன்னனைப்‌ பதவி விலகச்‌ சொல்லி அமெரிக்க அரசு 


மறைமுகமாக வற்புறுத்தி வந்தது. 


கோஃபி அன்னன்‌ கொதித்துப்‌ போய்விட்டார்‌. இது அபாண்டம்‌ என்பது 
அவர்‌ வாதம்‌. ஒருவேளை தன்‌ மகன்‌ கோஜோ இதில்‌ 
தொடர்புடையவனாக இருந்தாலுமே கூட, தான்‌ எதற்காகப்‌ பதவி 
விலகவேண்டும்‌ என்பதே அவர்‌ கேள்வி. 


ஒரு குற்றச்சாட்டு என்று வந்துவிட்டபிறகு சும்மா இருக்கமுடியுமா? 
அதுவும்‌ ஐ.நா.வின்‌ பொதுச்செயலாளராக இருந்துகொண்டு வாரிசு 
பேரில்‌ ஊழல்‌ குற்றச்சாட்டு வரும்போது பேசாமல்‌ இருப்பது அழகல்ல. 


ஆகவே, விசாரணை கமிஷன்‌ அமைத்தால்‌ அதை எதிர்கொள்ளத்‌ தாம்‌ 


தயார்‌ என்று கோஃபி அன்னன்‌ சொன்னார்‌. 


எது சாக்கு என்று காத்திருந்த அமெரிக்க அரசு உடனடியாக ஒரு 
விசாரணை கமிஷனை ஏற்பாடு செய்தது. வோல்க்கர்‌ கமிஷன்‌. பால்‌ ஏ. 
வோல்க்கர்‌ (Pau A. Volcker) என்பவர்‌ தலைமையில்‌ ரிச்சர்ட்‌ 
கோல்ட்ஸ்டோன்‌ (Richard Goldstone), மார்க்‌ பீத்‌ (Mark Pieth) என்கிற 
இருவரைச்‌ சேர்த்து மூவர்‌ கமிஷனாக ஐ.நா. அமைத்த விசாரணைக்குழு 
2005ம்‌ ஆண்டு அக்டோபர்‌ 27ம்‌ தேதி தனது சுமார்‌ அறுநூறு பக்க 
அறிக்கையை சமர்ப்பித்தது. ஏகப்பட்ட அட்டவணைகளும்‌ அப்பாவி 
ஜனங்களுக்கு சத்தியமாகப்‌ புரியாத புள்ளிவிவரங்களும்‌ ஏராளமாக 
உள்ள அந்த அறிக்கையின்‌ சாரத்தை சுருக்கமாகச்‌ சொல்லுவதென்றால்‌ 
இப்படிச்‌ சொல்லலாம்‌: 


“ஈராக்குக்காக ஐ.நா. ஏற்பாடு செய்த 'எண்ணெய்க்கு உணவு' 
திட்டத்தின்‌ கீழ்‌ 2200 நிறுவனங்களும்‌ தனிநபர்களும்‌ ஈராக்கிலிருந்து 
எண்ணெய்‌ எடுக்கும்‌ ஒப்பந்தத்தைப்‌ பெற்றன. ஒப்பந்தம்‌ அளித்தது 
ஈராக்‌ அரசு. இந்த ஒப்பந்தத்துக்காக நிறைய லஞ்சப்பணம்‌ 
அளிக்கப்பட்டிருக்கிறது. நிவாரணப்‌ பொருள்கள்‌ வாங்கிய வகையிலும்‌ 
ஈராக்‌ அரசு கணிசமான கமிஷன்‌ பார்த்திருக்கிறது.” 


சதாம்‌ உசேனிடம்‌ எண்ணெய்‌ காண்டிராக்ட்‌ பெற்றவர்களின்‌ 
பட்டியலில்‌ இந்தியாவின்‌ முன்னாள்‌ மத்திய அமைச்சர்‌ நட்வர்சிங்‌ 
மற்றும்‌ காங்கிரஸ்‌ கட்சியின்‌ பெயரும்‌ கூட இடம்பெற்றிருந்தது. 


வோல்க்கர்‌ அறிக்கை வெளியானபோது இப்படிக்கூட ஊழல்‌ 

செய்யமுடியுமா என்று உலகமே மூக்கின்‌ மேல்‌ விரல்வைத்தது. சதாம்‌ 
அப்போது சிறைப்பட்டுவிட்டார்‌. விசாரணைகளில்‌ அவரது பொழுது 
கழிந்துகொண்டிருந்தது. இனப்படுகொலை விசாரணைகள்‌. சதாமின்‌ 


ஆதரவாளர்கள்தான்‌ சொன்னார்கள்‌ - இதுவும்‌ அமெரிக்கச்‌ சதி. 


10. உறவும்‌ பகையும்‌ 


1991ம்‌ ஆண்டு டிசம்பர்‌ 26ம்‌ தேதி சோவியத்‌ யூனியன்‌ என்னும்‌ 
இரும்புக்‌ கோட்டையின்‌ கதவுகள்‌ உடைந்தன. கூட்டமைப்பில்‌ இருந்த 
தேசங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ உதிர்ந்து ஓடின. அமெரிக்காவை எதிர்த்து 
நிற்க இனி யாருமில்லை என்கிற நிலை. ஒரே வல்லரசு என்னும்‌ 
அந்தஸ்து. தவிரவும்‌ மத்தியக்‌ கிழக்கில்‌ மிக வலுவாகத்‌ தன்‌ கால்களை 
ஊன்றிக்கொண்டுவிடமுடியும்‌ என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. 


அமெரிக்காவுக்கு அப்போது இருந்த ஒரே எண்ணம்‌, எப்படியாவது 
சதாமைப்‌ பதவியிலிருந்து வீழ்த்துவது மட்டுமே. அது 
சாத்தியமாகிவிடுகிற பட்சத்தில்‌, இராக்‌ என்னும்‌ அட்சயபாத்திரம்‌ தன்‌ 
கைக்கு வந்துவிடும்‌. இராக்கினுள்‌ நுழைந்துவிட்டால்‌ பிறகு இரானை 
வளைப்பது பெரிய விஷயமாக இருக்காது. அங்கே கொமேனியும்‌ 
காலமாகிவிட்டார்‌ (ஜூன்‌ 3, 1989). புதிதாக வந்திருக்கும்‌ அயாதுல்லா 
அலி கமேனி, சீனியர்‌ கொமேனி அளவுக்கு சிக்கலானவராக 
இருந்துவிடமுடியாது. 


சதாம்‌ இந்தக்‌ கணக்குகளை கவனித்துக்கொண்டுதான்‌ இருந்தார்‌. 
அவருக்கு அமெரிக்காவின்‌ திட்டம்‌ தெளிவாகப்‌ புரிந்தது. தான்‌ 
இருக்கும்வரை அமெரிக்காவால்‌ ஒன்றும்‌ செய்யமுடியாது. ஆகவே தான்‌ 
இருப்பது அவசியம்‌. அதுவும்‌ உறுதியாக. முன்னைக்‌ காட்டிலும்‌ 
அளவுகடந்த அதிகாரத்துடன்‌. மேலதிக மக்கள்‌ ஆதரவுடன்‌. சதாமை 
விலக்கிவிட்டு இராக்கைப்‌ பிரித்துப்‌ பார்க்கமுடியாது என்பது 
அமெரிக்காவுக்குப்‌ புரியவேண்டும்‌. 


ஆகவே, அவர்‌ மிகத்‌ தீவிரமாக மக்கள்‌ பணிகளில்‌ கவனம்‌ செலுத்த 
ஆரம்பித்தார்‌. யுத்த காலத்தில்‌ பழுதான சாலைகளைச்‌ சீரமைப்பது, 
ஒழுங்கான மின்சார வினியோகம்‌, புதிய குடிநீர்ப்‌ பாதைகள்‌, கிராமப்‌ 
புறங்களிலும்‌ ஆதிவாசி கிராமங்களிலும்‌ புதிதாக மின்சார வசதி, 
நேர்த்தியான பொது வினியோக அமைப்பு என்று தம்மாலான 
அனைத்தையும்‌ முழு மூச்சில்‌ செய்ய ஆரம்பித்தார்‌. 'அமெரிக்கா 
அடித்தால்‌ வாங்கிக்கொள்ள நான்‌ இருக்கிறேன்‌. உங்கள்‌ மீது 
அன்னியர்களின்‌ கைபட விடமாட்டேன்‌ என்று மக்களுக்கு அடிக்கடி 
நம்பிக்கை விதைக்கும்‌ வீர உரையாற்றினார்‌. 


இராக்கியர்கள்‌ அவரது பேச்சை முழுவதுமாக நம்பினார்கள்‌ என்று 
சொல்லமுடியாது. ஆனால்‌ சதாம்‌ இல்லாது போனால்‌ ஆபத்துகளை 
எதிர்கொள்ளக்கூட ஒரு நாதி கிடையாதே என்று நினைத்தார்கள்‌. 
ஆயிரம்‌ சொன்னாலும்‌ சதாம்‌, தெரிந்த சாத்தான்‌. ஆகவே 
சகித்துக்கொண்டிருப்பதைத்‌ தவிரத்‌ தமக்கு வேறு வழியில்லை என்றே 
கருதினார்கள்‌. 


அமெரிக்க உளவுத்துறையினர்‌ மக்களின்‌ இந்த மனோபாவத்தை 
மேலிடத்துக்கு எடுத்துச்‌ சொன்னார்கள்‌. 


அப்படியா? சரி, அங்கே குர்த்கள்‌ என்ன செய்துகொண்டிருக்கிறார்கள்‌? 
ஷியாக்கள்‌ தூங்கத்‌ தொடங்கிவிட்டார்களா என்ன? அவர்கள்தானே 


அங்கே மெஜாரிடிகள்‌? ஆளும்‌ ஆசை இல்லையா என்று கேள்‌. 


சி.ஐ.ஏ. தன்‌ திருவிளையாடல்களை ஆரம்பித்தது. குர்த்‌ இனத்‌ 
தலைவர்களையும்‌ ஷியா முஸ்லிம்‌ சமூகத்தினரையும்‌ ரகசியமாகச்‌ 
சந்தித்துப்‌ பேசினார்கள்‌. சதாமுக்கு எதிராகப்‌ புரட்சி செய்து ஆட்சியைக்‌ 
கவிழ்ப்பதன்‌ மூலம்‌ இராக்கில்‌ ஷியாக்கள்‌ ஆள்வதற்கு அமெரிக்கா 
உதவி செய்யும்‌ என்று சொல்லப்பட்டது. தவிரவும்‌ குர்த்‌ இனத்தவரின்‌ 
நீண்ட நாள்‌ கோரிக்கையான குர்திஸ்தான்‌ கைகூடும்‌ என்றும்‌ ஆரூடம்‌ 
சொல்லப்பட்டது. 


இரண்டு சமூகத்தவர்களும்‌ வடக்கு, தெற்கு என்று தங்கள்‌ 
எல்லைகளைப்‌ பிரித்துக்கொண்டார்கள்‌. சதாமுக்கு எதிராக முழு மூச்சில்‌ 
களமிறங்கினார்கள்‌. 


இன்னொரு பக்கம்‌, இராக்கில்‌ ஆட்சி மாற்றம்‌ நடந்தால்தான்‌ 
விதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்‌ தடைகள்‌ நீங்கும்‌ என்றும்‌ அமெரிக்க 
அதிபர்‌ சொன்னார்‌. 


ஷியாக்கள்‌ உற்சாகமடைந்தார்கள்‌. பூனைக்கும்‌ ஒரு காலம்‌ வருகிறது. 
அவர்கள்‌ உடனே தங்கள்‌ இரானியத்‌ தொடர்புகளைப்‌ 
புதுப்பித்துக்கொள்ளத்‌ தொடங்கினார்கள்‌. இராக்கில்‌ ஒரு ஷியா புரட்சி 
நடைபெற இரான்‌ உதவி செய்யவேண்டும்‌. பொருளுதவிக்கு 
அமெரிக்கா இருக்கிறது. வேண்டியது அருளுதவியும்‌ ஆயத்த 


உதவிகளும்தான்‌. 

அவர்கள்‌ கலவரங்களை ஆரம்பித்தார்கள்‌. அங்கே குர்த்கள்‌. இங்கே 
ஷியாக்கள்‌. தினசரி போராட்டம்‌. நாளொரு தடியடி. பொழுதொரு 
கடையடைப்பு. குர்த்கள்‌ அதிகம்‌ வசிக்கும்‌ இராக்கின்‌ வடக்குப்‌ 


பகுதிகளில்‌ உள்ள எண்ணெய்‌ வயல்களில்‌ இராக்கிய அரசு அதிகாரிகள்‌ 
வேலை செய்ய முடியாமல்‌ போனது. எங்கெங்கிருந்தோ பாய்ந்து வரும்‌ 
கொம்பு ஆயுதங்கள்‌. நுனியில்‌ கட்டிய துணியில்‌ பெட்ரோல்‌ 
நனைந்திருக்கும்‌. பற்றவைக்கப்பட்டிருக்கும்‌. வந்து விழுந்த இடம்‌ 
பற்றிக்கொள்ளும்‌. 

இங்கே தெற்கில்‌ எழுச்சி கொண்ட ஷியாக்கள்‌ மிகத்‌ தீவிரமாக 
ஆயுதங்கள்‌ சேகரிக்க ஆரம்பித்திருந்தார்கள்‌. அவர்களுக்கு இரானியத்‌ 
தோழர்கள்‌ ஓரளவு உதவி செய்தார்கள்‌. வாக்களித்த சி.ஐ.ஏவின்‌ 
மறுவரவுக்காக அவர்கள்‌ காத்திருந்தார்கள்‌. இடைப்பட்ட காலத்தில்‌ 
குட்டிப்‌ புரட்சிகள்‌ செய்து இராக்கின்‌ ஷியா புனிதத்‌ தலங்களான 
கர்பாலா, நஜஃப்‌ போன்ற நகரங்களைத்‌ தாக்கிக்‌ 
கைப்பற்றிக்கொண்டார்கள்‌. 


சதாம்‌ பார்த்தார்‌. சரி, துப்பாக்கி தூக்கித்தான்‌ ஆகவேண்டும்‌ என்று 
முடிவு செய்து ஒரு சிறப்பு ராணுவப்‌ படைப்பிரிவை வடக்குக்கும்‌ 
தெற்குக்கும்‌ அனுப்பினார்‌. 

கண்டிப்பாக இராக்கில்‌ உள்நாட்டு யுத்தம்‌ சூடுபிடித்துவிடும்‌ என்று 
பெரும்பாலான மத்தியக்‌ கிழக்கு தேசங்கள்‌ எதிர்பார்த்தன. ஆதரவு 
அல்லது எதிர்ப்பு நிலை ஏதும்‌ எடுக்காமல்‌, மெளனம்‌ சாதிப்பதுதான்‌ 
சிறந்தது என்று நினைத்தார்கள்‌. ஏனெனில்‌ இந்த கலாட்டாக்களின்‌ 
பின்னணியில்‌ அமெரிக்கா இருக்கிறது. ஒரே வல்லரசு. ஒரே புதிய 


கடவுள்‌. மறுத்துப்‌ பேசினால்‌ மண்டையைப்‌ பிளக்கிற கடவுள்‌. 


என்னதான்‌ அவர்களின்‌ திட்டம்‌? சதாமைப்‌ பதவியில்‌ இருந்து 
நீக்குவதா? முட்டாள்தனம்‌. சதாம்‌ இல்லாத இராக்‌ நிச்சயம்‌ மூன்று 
துண்டு தேசங்களாகும்‌. ஷியாக்களின்‌ இராக்‌. சன்னிகளின்‌ இராக்‌. 
குர்த்களின்‌ குர்திஸ்தான்‌. அதைத்தானா அமெரிக்கா விரும்புகிறது? 


அதிர்ஷ்டவசமாக இதே கேள்வியை அமெரிக்க காங்கிரசும்‌ கேட்டதால்‌, 
அந்த நேரத்தில்‌ இராக்‌ தப்பித்தது. ஷியாக்களையும்‌ குர்த்களையும்‌ 
தூண்டிவிட்டுப்‌ புரட்சி செய்வது லாபகரமானதல்ல என்று அமெரிக்க 
அதிபர்‌ முடிவு செய்தார்‌. 


தவிரவும்‌ இராக்கில்‌ ஷியாக்களின்‌ தலைமையில்‌ புதிய அரசாங்கம்‌ 
அமையும்‌ பட்சத்தில்‌ அமெரிக்காவின்‌ நீண்டநாள்‌ நட்பு நாடான சவூதி 
அரேபியாவே அதை விரும்பாது என்று பட்சி சொன்னது. சன்னி 
முஸ்லிம்‌ தேசமான சவூதி அரேபியா. 


இந்தக்‌ கணக்குகளையெல்லாம்‌ அமெரிக்காவும்‌ அதன்‌ அதிகாரிகளும்‌ 
போட்டுக்கொண்டிருந்த நேரத்தில்‌ இராக்‌ உள்நாட்டுக்‌ கலவரம்‌ 
உச்சக்கட்டத்தைத்‌ தொட்டிருந்தது. சுமார்‌ எழுபதாயிரம்‌ ஷியாக்கள்‌, 
இராக்‌ ராணுவத்தின்‌ தாக்குதலைச்‌ சமாளிக்க முடியாமல்‌ இரானுக்கு 
அகதிகளாகப்‌ போனார்கள்‌. பதினைந்து லட்சம்‌ குர்த்‌ இன மக்கள்‌, 
தாக்குப்பிடிக்க முடியாமல்‌ மலைச்‌ சிகரங்களில்‌ போய்‌ 
ஒளிந்துகொண்டார்கள்‌. 


சதாம்‌ தம்‌ சொந்த தேசத்தில்‌, தன்னுடைய அதிகாரத்தை, இன்னும்‌ 
வற்றாத சக்தியை மீண்டும்‌ அப்போது நிரூபித்தார்‌. இரும்புக்‌ கரம்‌ 
கொண்டு ஒடுக்குவது என்றால்‌ என்னவென்று செய்து காட்டினார்‌. யார்‌ 
மீதும்‌ அவர்‌ இரக்கப்படவில்லை. தேசம்‌ மிகப்பெரிய யுத்தங்களைச்‌ 
சந்தித்து, சோர்ந்திருக்கிறது. இந்நேரத்தில்‌ கலவரத்தில்‌ ஈடுபட 
நினைக்கும்‌ யாராக இருந்தாலும்‌ இதுதான்‌ கதி என்று அவர்‌ 
சொல்லாமல்‌ செய்து காட்டினார்‌. 


இதனைச்‌ செய்த அதே நேரத்தில்‌, யுத்தத்தில்‌ பாதிக்கப்பட்ட வீரர்களின்‌ 
குடும்பத்தினருக்கு ஏராளமாக அள்ளிக்கொடுக்கவும்‌ தவறவில்லை. 
முடிந்தவரை ராணுவ வீரர்களின்‌ குடும்பத்தில்‌ ஒருவருக்கு அரசுப்பணி 
உத்தரவை அளித்தார்‌. முடியாத போது இழப்புத்‌ தொகையாகப்‌ பெரிய 
அளவில்‌ பணம்‌ கொடுத்தார்‌. எந்த ஒரு இராக்கியரும்‌ எப்போது 
வேண்டுமானாலும்‌ அதிபர்‌ மாளிகைக்கு நேரில்‌ வந்து எது குறித்தும்‌ 
புகார்‌ செய்யலாம்‌, நீதி கேட்கலாம்‌, அரசுக்குத்‌ தம்மாலான தகவல்‌ 
உதவிகளைத்‌ தரலாம்‌ என்று கதவுகளைத்‌ திறந்துவைத்தார்‌. 


சந்தேகமில்லாமல்‌ இராக்கிய சன்னிகள்‌ மத்தியில்‌ சதாம்‌ ஒரு சூப்பர்‌ 
ஸ்டாராகத்தான்‌ அப்போதும்‌ இருந்தார்‌. பிரச்னை, ஷியாக்களிடமும்‌ 
குர்த்களிடமும்தான்‌. அவர்கள்தான்‌ அமெரிக்கா சொன்னபடி எப்போது 
உதவ வரும்‌ என்று காத்திருந்தார்கள்‌. ஆனால்‌, அமெரிக்க அதிபர்‌ தம்‌ 
முடிவை மாற்றிக்கொண்டபிறகு சி.ஐ.ஏ அதிகாரிகள்‌ அவர்கள்‌ பக்கமே 
வரவில்லை. இலவு காத்து ஏமாந்துபோனார்கள்‌. 


0 


ஆனால்‌ சிறிது காலம்‌ கழித்து நிலைமையில்‌ ஒரு சிறு மாற்றம்‌ 
ஏற்பட்டது. ஐ.நாவின்‌ பாதுகாப்பு கவுன்சில்‌ இராக்கின்‌ வடக்குப்‌ 
பகுதியான குர்த்களின்‌ மாநிலங்களில்‌ இருந்து சதாமின்‌ படைகள்‌ 
விலக்கப்படவேண்டும்‌ என்று சொன்னது. சதாம்‌ முரண்டுபிடித்தால்‌ 
ஐ.நாவின்‌ படைப்பிரிவு ஒன்று (16,000 வீரர்களை உள்ளடக்கியது) 


அமெரிக்கத்‌ தலைமையில்‌ குர்த்‌ பகுதிகளை மீட்பதற்காக 
அனுப்பப்படும்‌. 
இதென்ன புதுக்கதை? ஷியாக்கள்‌ என்ன பாவம்‌ செய்தார்கள்‌? 


யாரும்‌ கேட்கவில்லை. ஐநாவும்‌ ஷியாக்களுக்கான தன்னுடைய 
செயல்திட்டம்‌ என்று எதையும்‌ வகுத்துக்கொள்ளவில்லை. 
அப்படித்தான்‌ சொல்லவேண்டும்‌. ஏனெனில்‌, அமெரிக்க அதிபரின்‌ 
சுண்டுவிரல்‌ அசைவுக்கேற்பத்தான்‌ ஐ.நா. 
செயல்பட்டுக்கொண்டிருந்தது. குர்த்‌ பிரச்னையை இப்போது 
எடுத்துக்கொள்‌ என்றால்‌, குர்த்‌. ஷியாக்களைக்‌ கழற்றிவிடு என்றால்‌, 
கழற்றிவிடு. 


ஆனால்‌ சதாம்‌ அந்நேரத்தில்‌ இன்னொரு யுத்தத்துக்கான மூடில்‌ 
இல்லை. ஆகவே, இராக்கின்‌ வடக்கு எல்லையோரம்‌ நிறுத்தியிருந்த 
தன்னுடைய படைகளை வாபஸ்‌ பெறுவதாக அறிவித்துவிட்டார்‌. என்ன 
செய்யமுடியுமோ, செய்துகொள்ளுங்கள்‌. இது என்‌ தேசம்‌. எப்போது 
வேண்டுமானாலும்‌ நான்‌ உள்ளே நுழைவேன்‌. இது உங்கள்‌ காலம்‌. 
ஆடுகிறீர்கள்‌. மீண்டும்‌ என்‌ காலம்‌ வரும்‌. அப்போது என்‌ ஆட்டத்தை 
நீங்கள்‌ ரசிக்கலாம்‌ என்று சொல்லாமல்‌ சொன்னார்‌. 


இராக்கியப்‌ படைகள்‌ வடக்கு எல்லையிலிருந்து விடைபெற்றதுடன்‌ 
ஐ.நாவின்‌ உத்தரவு செயலாகிவிட்டது. ஆனால்‌ அமெரிக்காவுக்கு அது 
போதுமானதாக இல்லை. சதாம்‌ என்ன இப்படி திடீரென்று 
நல்லவராகிவிட்டாரே? எப்படி அவரை மீண்டும்‌ உசுப்புவது என்று 
யோசித்தார்கள்‌. 


இறுதியில்‌ அமெரிக்கா, பிரிட்டன்‌, பிரான்ஸ்‌ ஆகிய மூன்று தேசங்களும்‌ 
சேர்ந்து, இராக்கிய விமானங்கள்‌, குர்த்களின்‌ வடக்கு மாகாண 
எல்லைக்குள்‌ பறக்கக்‌ கூடாது என்று தடைவிதித்தன. இது ஐ.நாவுக்குச்‌ 
சம்பந்தமில்லாதது. மேற்சொன்ன மூன்று தேசங்களும்‌ தன்னிச்சையாக 
விதித்த தடை. 


குர்த்கள்‌ நீண்டகாலத்துக்குப்‌ பிறகு சந்தோஷப்பட்டார்கள்‌. தமக்கொரு 
நல்லகாலம்‌ பிறந்த சந்தோஷம்‌. மகிழ்ச்சியுடன்‌ போர்‌ இடிபாடுகளைச்‌ 
சீரமைத்து, தமது நகரங்களை மறுகட்டுமானம்‌ செய்ய ஆரம்பித்தார்கள்‌. 
இனிமேல்‌ இராக்குக்கு பயப்பட வேண்டாம்‌. சுதந்தரமான சுயாட்சி. 
பாதுகாப்புக்கு அமெரிக்கா இருக்கிறது. ஐ.நா. இருக்கிறது. 

0 


ஷியாக்கள்‌ பார்த்துக்கொண்டிருந்தார்கள்‌. அவர்கள்‌ மேலும்‌ ஓராண்டு 
காலம்‌ காத்திருக்க வேண்டியிருந்தது. குர்த்கள்‌, இராக்‌ தலையீடு 
இல்லாத தன்னாட்சி அதிகாரம்‌ பெற்ற மாநிலமாகத்‌ தங்களை 
அமைத்துக்கொண்டு ஆளத்‌ தொடங்கிய அடுத்தவருடம்‌ இராக்கின்‌ 
தெற்கே, ஷியாக்கள்‌ அதிகம்‌ வசிக்கும்‌ மாகாணங்களின்‌ மீதும்‌ இராக்‌ 
விமானங்கள்‌ பறக்கத்‌ தடை என்று அறிவித்தது அமெரிக்கா. 


நிலத்தில்‌ மேற்கொள்ளும்‌ தடுப்பு நடவடிக்கைகளுக்குச்‌ சற்றும்‌ 
குறைவில்லாதது, வான்வழித்‌ தடுப்பு. இரண்டு பறக்கமுடியாத 
பிராந்தியங்களுக்கு நடுவே இராக்கைக்‌ கட்டிப்போட்ட வகையில்‌ 
அமெரிக்கா தன்‌ கனவைச்‌ சாதித்துக்கொண்டது என்றாலும்‌, எஞ்சிய 
இராக்‌ பிராந்தியங்களில்‌ சதாமின்‌ செல்வாக்கில்‌ எந்தக்‌ குறைவும்‌ 
நேர்ந்ததாகத்‌ தெரியவில்லை. அப்போதும்‌ அவர்தான்‌ ஹீரோவாக 
இருந்தார்‌. மூலை முடுக்குகளெங்கும்‌ அவரது வெண்கலச்‌ சிலைகள்தான்‌ 
வைக்கப்பட்டிருந்தன. கம்பீரமான சதாம்‌. வானளாவிய சதாம்‌. அந்தச்‌ 
சிலைகளைப்‌ பார்க்கிற இராக்கியர்களுக்குக்‌ கண்டிப்பாக ஒரு 
மரியாதையும்‌ அச்சமும்‌ தோன்றும்‌. மனத்துக்குள்ளும்‌ இராக்‌ அரசுக்கு 


துரோகம்‌ நினைக்க மாட்டார்கள்‌. 


1992ம்‌ ஆண்டு அமெரிக்க உளவுத்துறை சி.ஐ.ஏ., இராக்கில்‌ அஹமது 
சலாபி என்கிற வர்த்தகர்‌ ஒருவரைப்‌ பிடித்து அரசியல்வாதி ஆக்கி, 
இராக்கிய எதிர்க்கட்சி தலைவராக நாமகரணம்‌ சூட்டியது. சலாபி ஒரு 
ஷியா முஸ்லிம்‌. அவரது தலைமையில்‌ ஆயிரக்கணக்கான முன்னாள்‌ 
ராணுவ வீரர்களையும்‌ ஷியா முஸ்லிம்களையும்‌ குர்த்‌ 
சிறுபான்மையினரையும்‌ ஒருங்கிணைத்து இராக்கிய தேசிய காங்கிரஸ்‌ 
என்னும்‌ கட்சியை ஆரம்பிக்கவைத்தது. 


ஆயுததாரிகளாகக்‌ கொஞ்சம்‌ பேர்‌, துண்டு போடாத 
அரசியல்வாதிகளாகக்‌ கொஞ்சபேர்‌. மத்தியக்‌ கிழக்கின்‌ அரசியல்‌ கட்சி 
ஸ்டைல்‌ இதுதான்‌. கட்சி, கட்சிக்கென்று ஒரு ராணுவம்‌. அதே 
ஃபார்முலாவைத்தான்‌ இராக்‌ தேசிய காங்கிரஸும்‌ கடைப்பிடித்தது. 
இராக்கின்‌ ஒரே பெரிய எதிர்க்கட்சி என்று தன்னை உலக அரங்கில்‌ 
அறிமுகப்படுத்திக்கொண்டது. 


சதாமுக்குப்‌ புரிந்தது. சலாபியை அதிபர்‌ அல்லது பிரதமராக்க 
அமெரிக்கா நினைக்கிறது. 
ஏகப்பட்ட செலவு செய்தார்கள்‌. கட்சிக்‌ கூட்டங்களுக்கு, மாநாடுகளுக்கு, 


பேரணிகளுக்கு, ஆர்ப்பாட்டங்களுக்கு. 


சதாம்‌ அமைதியாகப்‌ பார்த்துக்கொண்டிருந்தார்‌. இராக்‌ தேசிய 
காங்கிரஸை நசுக்குவதற்கு அவருக்கு ஒரு நாள்‌ ஆகாது. ஆனால்‌ தனது 
கவனத்தைச்‌ சிதறடிப்பதே அமெரிக்காவின்‌ முதன்மையான நோக்கமாக 
இருக்கக்‌ கூடும்‌ என்ற சந்தேகம்‌ அவருக்கு இருந்தது. 


இல்லாவிட்டால்‌ சதாமின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ இராக்கில்‌ ஊர்வலமாவது, 
பேரணியாவது? ராணுவ வாகனங்களுக்கு மட்டும்தான்‌ அணிவகுக்க 
அனுமதி உண்டு. கொடி பிடிக்கும்‌ உரிமை சதாமின்‌ ஆதரவாளர்களுக்கு 
மட்டும்‌. அதுவும்‌ சதாம்கொடியை மட்டும்‌. சந்தேகமில்லாமல்‌ அவர்‌ ஒரு 
சர்வாதிகாரி. ஒரு சரியான மாற்று இல்லாத காரணத்தாலேயே இருபத்தி 
நான்கு ஆண்டுகள்‌ அவரது கொடி அங்கே உயரப்‌ 
பறந்துகொண்டிருந்தது. 

0 


தொண்ணூறுகளின்‌ மத்தியில்‌ இராக்கில்‌ ஏகப்பட்ட கலாட்டாக்கள்‌ 
நடந்தன. அடிக்கடி ஆட்சிக்‌ கவிழ்ப்புக்கு முயற்சி செய்துகொண்டே 
இருந்தது இராக்கிய தேசிய காங்கிரஸ்‌. 1995ம்‌ ஆண்டு இந்த திடீர்‌ 
காங்கிரஸ்‌ கட்சி, அமெரிக்க - பிரிட்டன்‌ கூட்டுப்‌ படை உதவியுடன்‌ 
சதாம்‌ அரசை வம்புக்கிழுக்கும்‌ வேலை ஒன்றைத்‌ தொடங்கியது. 
அமெரிக்கா விமானங்களைக்‌ கொடுத்தது. அதில்‌ ஏறிக்கொண்ட 
காங்கிரசின்‌ ஆயுதப்‌ பிரிவினர்‌, பாக்தாத்‌ வரை பறந்து வந்து 
தாக்கிவிட்டு, இராக்கிய விமானங்கள்‌ நுழையக்‌ கூடாத இராக்கின்‌ 
தெற்குப்‌ பகுதிக்கு (ஷியாக்களின்‌ பகுதி) வந்து 'பெப்பே' என்றன. 


சதாமின்‌ ராணுவம்‌ அவர்களை ஆங்காரமுடன்‌ துரத்திவந்தது 
என்றபோதும்‌, கவனமாக எல்லை தாண்டாமல்‌ 
பார்த்துக்கொண்டார்கள்‌. இதில்‌ அவர்களுக்குப்‌ பெரிய ஏமாற்றம்‌ 
மட்டுமல்ல. நூற்றுக்கணக்கான வீரர்களை இழக்கவும்‌ 
வேண்டியிருந்தது. 


சதாம்‌ எப்படி திடீரென்று இத்தனை புத்திசாலி ஆகிவிட்டார்‌? 
இராக்கியர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. கோபத்தில்‌ கண்மண்‌ 
தெரியாமல்‌ நடவடிக்கை எடுக்கிற பழைய சதாம்‌ எங்கே போனார்‌? 
ஐ.நா. கூட இல்லை; வெறும்‌ அமெரிக்கா போட்ட கண்டிஷன்‌ அது. 
ஷியாக்களின்‌ பகுதிகளில்‌ இராக்‌ விமானங்கள்‌ பறக்கக்‌ கூடாது என்பது. 


அதை வேதவாக்காக மதிக்கிறாரே! 


அமெரிக்காவுக்கும்‌ இதே வியப்புதான்‌. வம்புக்கு இழுத்தால்‌ 


வரமாட்டேன்‌ என்கிற மனிதரை என்ன செய்யலாம்‌? இராக்‌ தேசிய 
காங்கிரசின்‌ ராணுவமோ, தத்தியாக இருக்கிறது. உருப்படியாக ஒரு 
புரட்சி செய்யத்‌ துப்பு வரவில்லை அவர்களுக்கு இன்னும்‌. என்ன 
செய்யலாம்‌? என்ன செய்யலாம்‌? 


மிகவும்‌ யோசித்து 1998ம்‌ ஆண்டு ஒரு பெரிய முடிவெடுத்தது 
அமெரிக்கா. அதன்படி இராக்‌ தேசிய காங்கிரசின்‌ ராணுவத்துக்கு சிறப்பு 
ராணுவப்‌ பயிற்சிகள்‌ அளிப்பதென்று முடிவு செய்தது. 'இராக்‌ 
விடுதலைச்‌ சட்டம்‌' என்றே ஒன்றை இயற்றி, அதன்‌ வழியே நூறு 
மில்லியன்‌ டாலர்‌ இந்தப்‌ பயிற்சிகளுக்காகச்‌ செலவிட முடிவு செய்தது. 


அருமையான ஏற்பாடு. அமெரிக்க ராணுவத்தின்‌ சிறப்புப்‌ பயிற்சிகள்‌. 
தரை யுத்தத்துக்கு. வான்வழி யுத்தத்துக்கு. ஒற்றறிவதற்கு. நவீன 


கருவிகளைக்‌ கையாள்வதற்கு. 


அனைத்தையும்‌ கற்றுக்கொண்டு இராக்கிய ஷியாக்கள்‌ தமக்குள்‌ 
சண்டையிட்டுக்கொள்ள ஆரம்பித்தார்கள்‌. சதாம்‌ சிரித்தார்‌. 


எப்படியும்‌ அடுத்த ஆட்சி ஷியாக்களுடையது என்பது 
முடிவாகிவிட்டபடியால்‌, ஷியா இனத்துக்குள்ளேயே இரண்டு, மூன்று 
கட்சிகள்‌ முளைத்தன. மூலைக்கு மூலை சிறு சிறு துணைக்‌ கழகங்கள்‌ 
தோன்றின. போஸ்டர்‌ ஒட்ட ஓர்‌ இயக்கம்‌, கொடி பிடிக்க ஓர்‌ இயக்கம்‌, 
பிரியாணி போட ஓர்‌ அமைப்பு, பிரிவினை பேச ஓரமைப்பு என்று 
ஏகப்பட்ட கிளைகள்‌ உதித்தன. 


அமெரிக்க அதிபர்‌ தலையில்‌ அடித்துக்கொண்டார்‌. அங்கே இதே மாதிரி 
பயிற்சிக்கு வந்து போன குர்த்‌ இனத்தவர்களுக்குள்ளும்‌ இதே விதமான 
பிளவுகள்‌ தோன்றியிருந்தன. மூசாத்‌ பர்சானி தலைமையிலான குர்திஷ்‌ 
டெமாக்ரடிக்‌ கட்சிக்கு, பேட்ரியாடிக்‌ யூனியன்‌ ஆஃப்‌ குர்திஸ்தான்‌ 
என்கிற இன்னொரு கட்சி குடைச்சல்‌ தர ஆரம்பித்தது. 
அடித்துக்கொண்டார்கள்‌. ஒருவரை ஒருவர்‌ சுட்டுக்கொண்டு 
செத்துப்போனார்கள்‌. பழிக்குப்‌ பழி என்று குடியிருப்புப்‌ பகுதிகளைக்‌ 
கொளுத்தினார்கள்‌. பயிர்களை நாசம்‌ செய்தார்கள்‌. 


சதாம்‌ முடிவு செய்தார்‌. இவர்கள்‌ அடித்துக்கொண்டிருக்கும்வரை தம்‌ 
பதவிக்கு ஆபத்தில்லை. 

ஆகவே, அவர்‌ தம்பங்குக்குக்‌ கொஞ்சம்‌ கொளுத்திப்‌ போட்டார்‌. 
திடீரென்று பர்சானியின்மீது பாசம்‌ பீறிட்டதுபோல்‌ 
காட்டிக்கொண்டார்‌. குர்த்‌ இனத்தவர்களுக்காக ஆதியிலிருந்து போராடி 


வருபவர்‌ அவர்‌. திடீரென்று முளைத்த கட்சிகள்‌ அவரது இயக்கத்தை 
எதிர்ப்பதா? 


சதாம்‌ தம்‌ ஆதரவை பர்சானிக்குத்‌ தெரிவித்தார்‌. ஆயுதங்களை லாரியில்‌ 
ஏற்றி அனுப்பினார்‌. அடித்துக்கொள்ளுங்கள்‌. செளக்கியமாக செத்துப்‌ 


போங்கள்‌. 


அமெரிக்க அரசு இதையெல்லாம்‌ பார்த்துக்‌ கொதித்தது. சே என்று 
வெறுத்துப்‌ போனது. விளைவாக, இராக்குக்கான பொருளாதாரத்‌ 
தடைகளை மேலும்‌ நெருக்கும்படி ஐ.நாவை நச்சரிக்க ஆரம்பித்தது. 


சதாம்‌ ஒண்டியாளாக இருந்தார்‌. உதவ ஒரு நாதியில்லை. ஐ.நா. தமக்குச்‌ 
செய்துகொண்டிருப்பது பச்சை துரோகம்‌ என்று தொடர்ந்து அவர்‌ குரல்‌ 
கொடுத்துக்கொண்டிருந்தார்‌. 'என்‌ உடம்பில்‌ கடைசிச்‌ சொட்டு ரத்தம்‌ 
இருக்கும்வரை இராக்‌ மக்களுக்காக நான்‌ பாடுபட்டுக்கொண்டும்‌, குரல்‌ 
கொடுத்துக்கொண்டும்தான்‌ இருப்பேன்‌' என்று உருக்கமாக 
மேடைதோறும்‌ பேசினார்‌. 


இராக்‌ மக்கள்‌ யோசிக்கத்‌ தொடங்கினார்கள்‌. சதாம்‌ என்ன தவறு 
செய்தார்‌? குவைத்தை ஆக்கிரமித்ததா? அதற்குமுன்‌ இரானுடன்‌ யுத்தம்‌ 
செய்ததா? இரண்டுக்குமே வெவ்வேறு வகையில்‌ அமெரிக்காதான்‌ 
காரணம்‌. அதே அமெரிக்காதான்‌ இன்று சதாமை நெருக்குகிறது. பதவி 
விலகச்‌ செய்யப்‌ படாதபாடு படுகிறது. உண்மையில்‌ சதாம்‌ 
நல்லவர்தானோ? நாம்தான்‌ தவறாக நினைத்துவிட்டோமோ? இத்தனை 
கஷ்டங்களுக்கு இடையிலும்‌ நமக்காகத்தானே 
போராடிக்கொண்டிருக்கிறார்‌ ? 


0 


இதனிடையில்‌ இராக்குக்கான ஐ.நா பாதுகாப்புக்‌ கவுன்சில்‌ அமைத்த 
ஆயுதப்‌ பரிசோதனை மற்றும்‌ அழிப்புக்‌ குழுவின்‌ தலைவர்‌ ரோல்‌ஃப்‌ 
ஈக்வஸ்‌ (Rolf Ekeus - ஸ்வீடனைச்‌ சேர்ந்தவர்‌.) திடீரென்று அந்தப்‌ 
பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்‌. இராக்கின்‌ உயிரியல்‌ ஆயுதங்களை 
அவரால்‌ கண்டுபிடிக்க முடியாததுதான்‌ காரணம்‌. 


பதிலாக, ஆஸ்திரேலியாவைச்‌ சேர்ந்த ரிச்சர்ட்‌ பட்லர்‌ (Richard Butler) 
என்பவரை அந்தப்‌ பொறுப்பில்‌ அமர்த்தினார்கள்‌. எதையாவது செய்‌. 
என்ன வேண்டுமானாலும்‌ செய்‌. இராக்கைக்‌ குற்றம்‌ சாட்டியாக 
வேண்டும்‌. அதுதான்‌ அவருக்கு எழுதப்படாத உத்தரவு. 


ரிச்சர்ட்‌ பட்லர்‌, முன்னறிவிப்பில்லாமல்‌ பாக்தாத்துக்கு வந்திறங்கி, 
இராக்‌ ராணுவத்தின்‌ சிறப்பு அதிரடிப்‌ படைத்‌ தளத்திலும்‌ அதிபர்‌ 


மாளிகையிலும்‌ சோதனையிட வேண்டும்‌ என்று நின்றார்‌. 


சதாம்‌ கடுப்பானார்‌. இதென்ன அநாகரிகம்‌? ஆனாலும்‌ அவர்‌ 
வெடித்துவிடாமல்‌, பொறுமையாக எண்ணூறு பக்க அறிக்கை ஒன்றைத்‌ 
தயாரித்து அளித்தார்‌. இராக்கின்‌ உயிரியல்‌ ஆயுதங்கள்‌ குறித்த 
அறிக்கை. எங்களிடம்‌ அப்படி ஏதுமில்லை. 


ஆனால்‌ அமெரிக்கா நம்பவில்லை. அதாவது ஏற்கத்‌ தயாரில்லை. 


ஐ.நா.வின்‌ பொதுச்செயலாளர்‌ கோபி அன்னன்‌, அப்போதைய 
அமெரிக்க அதிபர்‌ பில்‌ க்ளிண்டனுடன்‌ இது தொடர்பாகப்‌ பல முறை 
பேசிப்பார்த்தார்‌. பொறுத்திருங்கள்‌. இது நிதானமாக அணுக வேண்டிய 
விஷயம்‌. ஏற்கெனவே ஐ.நா. ஏராளமான பொருளாதாரத்‌ தடைகளை 
இராக்‌ மீது விதித்திருக்கிறது. நமது நிபந்தனைகள்‌ அனைத்துக்கும்‌ 
சதாம்‌ கட்டுப்பட்டுத்தான்‌ நடந்துகொள்கிறார்‌. பரிசோதனைகளுக்கும்‌ 
ஒத்துழைக்கிறார்‌. இன்னும்‌ முயற்சி செய்து பார்க்க அவகாசம்‌ 
இருக்கிறது. உண்மையிலேயே இராக்கில்‌ அத்தகைய ஆயுதங்கள்‌ 
இல்லாமலும்‌ இருக்கலாம்‌ அல்லவா? 


ஆனால்‌ க்ளிண்டன்‌ அதை ஏற்க மறுத்துவிட்டார்‌. கண்டிப்பாக 
இராக்கில்‌ உயிர்க்கொல்லி உயிரியல்‌ ஆயுதங்கள்‌ இருக்கின்றன என்று 
அடித்துச்‌ சொன்னார்‌. பிரிட்டன்‌, பிரான்ஸ்‌ போன்ற கூட்டணி 
தேசங்களும்‌ ஆமாம்‌ சார்‌ என்றன. 


க்ளிண்டனுக்கு அப்போது வேறொரு நெருக்கடி இருந்தது. 
அவமானகரமான நெருக்கடி. அதிலிருந்து தப்பித்தாக வேண்டும்‌. 
மக்களின்‌ கவனத்தை திசை திருப்பியாகவேண்டும்‌. எங்கேயாவது 
பூச்சாண்டி காட்டித்தான்‌ ஆகவேண்டும்‌. இப்போதைக்கு செளகரியமான 
பூச்சாண்டி சதாம்‌ உசேன்‌. விட்டுவிட அவர்‌ தயாரில்லை. 


மோனிகா லெவின்ஸ்கி விவகாரம்‌ மட்டும்‌ எழாது போயிருந்தால்‌ அந்த 
1998 களேபரம்‌ நிகழ்ந்திருக்காது. தன்‌ தனிப்பட்ட அவமானக்‌ 
கறையைத்‌ துடைத்தெறிய அல்லது மறைத்து வைப்பதற்காகவே 
க்ளிண்டன்‌ அந்த வருடம்‌ இராக்‌ மீது தாக்குதல்‌ தொடுத்தார்‌. 

1998ன்‌ கடைசி மாதம்‌ அது. ஐ.நா.வின்‌ அனுமதிக்காகக்‌ கூட க்ளிண்டன்‌ 
காத்திருக்க விரும்பவில்லை. மிகவும்‌ திடீரென்று அந்தத்‌ தாக்குதலைத்‌ 
தொடங்க உத்தரவிட்டார்‌. அமெரிக்க விமானங்கள்‌ இராக்கை நோக்கிச்‌ 


சீறிப்‌ பாய்ந்தன. உயிரியல்‌ ஆயுதங்களுக்கான ரெய்ட்‌ என்கிற பெயரில்‌ 
சுமார்‌ மூன்றரை தினங்கள்‌ நிகழ்த்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல்‌ 
அது. மூச்சு விட்டுக்கொள்ளக்‌ கூட அவகாசம்‌ தராமல்‌ அடித்தார்கள்‌. 
Operation Desert Fox என்று பெயரிடப்பட்டிருந்த அந்த அநாகரிக 
யுத்தத்தின்‌ இறுதியில்‌ க்ளிண்டனின்‌ படையால்‌ நாலு யூரியா 


மூட்டைகளைக்‌ கூடக்‌ கண்டுபிடிக்க முடியவில்லை. 


மிகப்‌ பெரிய தோல்வி. இராக்கில்‌ மட்டுமல்ல. மோனிகா விவகாரத்தில்‌ 
அமெரிக்க பாராளுமன்றத்திலும்‌ கூட. 


க்ளிண்டன்‌ தம்‌ பதவிக்காலத்தில்‌ செய்த இரண்டு மாபெரும்‌ தவறுகள்‌ 
இவை. ஒன்று மோனிகா. இரண்டு இராக்‌. அதற்கான விலையை அவர்‌ 
அப்போதே கொடுத்தார்‌. அமெரிக்க மக்களே அவர்‌ முகத்தில்‌ காறி 
உமிழ்ந்தார்கள்‌. மீடியாவின்‌ விருப்பத்துக்குரிய கேலிச்‌ சித்திர 
உருவமாகி சரித்திரத்தில்‌ நிலைத்துப்‌ போனார்‌. 


0 


ஒரு வகையில்‌ இது தனக்கு நல்லதே என்று சதாமுக்குத்‌ தோன்றியது. 
பின்‌ விளைவுகளை எப்போதும்‌ முன்கூட்டியே யோசித்து விடுபவர்‌ 


அவர்‌. அவை தவறாகிப்‌ போனாலும்‌ அவர்‌ யோசிக்காதிருந்ததில்லை. 
ஆனால்‌ அமெரிக்காவின்‌ அந்த ஒரு தாக்குதலின்‌ பின்‌ விளைவு 


என்னவாக இருக்கும்‌ என்பதை மட்டும்‌ ஏனோ அவர்‌ யூகிக்கவில்லை. 
அப்படியே யூகித்திருந்தாலும்‌ அது பெரும்பாலும்‌ தவறாகத்தான்‌ 
இருந்திருக்கும்‌. 

ஏனெனில்‌, அமெரிக்காவின்‌ அந்த மாபெரும்‌ அத்துமீறலும்‌, இராக்கைச்‌ 
சின்னாபின்னப்‌ படுத்துவதில்‌ காட்டிய வேகமும்‌, இறுதியில்‌ 
'ஒன்றுமில்லை, எல்லாம்‌ சும்மா' என்று கையைத்‌ தட்டிக்கொண்டு 
போன தெனாவெட்டும்‌ அனைத்து அரபு நாடுகளுக்கும்‌ கோபம்‌ 
வரவழைத்தன. 


அமெரிக்காவின்‌ நீடித்த தோழன்‌ என்று எப்போதும்‌ 
சொல்லிக்கொள்ளும்‌ சவூதி அரேபியா கூட இதைக்‌ கண்டித்தது. 
பன்னிரண்டு ஆண்டுகாலமாக மூடி வைத்திருந்த தன்‌ இராக்‌ எல்லையை 
அந்த மூன்று நாள்‌ அராஜகத்துக்குப்‌ பின்‌ விரியத்‌ திறந்து வைத்தது. 
முன்னதாக, கோபித்துக்கொண்டு தன்‌ இராக்‌ தூதரகத்தையே 
மூடிவிட்டுப்‌ போன எகிப்து, மீண்டும்‌ அதைத்‌ திறந்து, இராக்குக்குப்‌ 
புதிதாக ஒரு தூதுவரை அமர்த்தி, அனுப்பியது. எகிப்தின்‌ அதிபர்‌ 


ஹோசினி முபாரக்‌, 'விரைவில்‌ இராக்‌ அரபுலகில்‌ தன்‌ பழைய 
அந்தஸ்தைப்‌ பெற்றுவிடும்‌' என்று சொன்னார்‌. 


யுத்த கால முறைப்புகளை மறந்துவிட்டு சிரியாவும்‌ பாக்தாத்துக்குத்‌ தன்‌ 
விமான சர்வீஸ்களைத்‌ தொடங்கியது. ஐ.நாவிடம்‌ மரியாதைக்குக்‌ கூட 
ஒரு வார்த்தை சொல்லவில்லை! 


இதெல்லாம்‌ பெரிய விஷயமில்லை. ஜென்ம எதிரியான இரான்‌, 
தன்னுடைய நூற்றாண்டு காலப்‌ பகையை மறந்துவிட்டு இராக்குக்கு 
நல்லெண்ண அடிப்படையில்‌ தன்னுடைய வெளியுறவுத்‌ துறை 
அமைச்சரை சுற்றுப்பயணம்‌ செய்ய அனுப்பிவைத்தது. 


சதாமுக்கு ஒன்று புரிந்தது. இது எல்லாமே தான்‌ அமைதியாக இருக்கும்‌ 
காலத்தில்‌ நடக்கின்றன. தன்னுடைய அதிரடி நாள்களில்‌ இவர்கள்‌ 
அத்தனை பேரும்‌ தூரப்‌ போனவர்கள்‌. அமெரிக்கக்‌ கூட்டணியிலிருந்து 
அரபு தேசங்களை விடுவிக்க என்னென்ன முயற்சிகளை அவர்‌ 
மேற்கொண்டிருப்பார்‌! அப்போதெல்லாம்‌ கைகூடாத விஷயம்‌, 
இப்போது சாத்தியமாகிறது! 


ஆனால்‌ ஒன்று சொல்லவேண்டும்‌. இந்தப்‌ புதிய பாச காலத்திலும்‌, 
குவைத்திலும்‌ சவூதி அரேபியாவிலும்‌ அமெரிக்கப்‌ படைகள்‌ தொடர்ந்து 
இருந்துகொண்டுதான்‌ இருந்தன. இரு தேசங்களிலும்‌ அமெரிக்கப்‌ போர்‌ 
விமானங்கள்‌ இறங்கவும்‌ பறக்கவும்‌ அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. ஒரு 
யுத்தம்‌ என்று வந்தால்‌ இந்த இரண்டு தேசங்களின்‌ தளங்களைத்தான்‌ 
அமெரிக்கா பயன்படுத்தும்‌ என்கிற ஒப்பந்தம்‌ அப்படியே இருந்தது. 


0 


சதாம்‌ தன்னை மறு கட்டுமானம்‌ செய்துகொண்டிருந்த காலம்‌ அது. 
இராக்கின்‌ எண்ணெய்‌ பிசினஸ்‌ மீண்டும்‌ சூடுபிடிக்கத்‌ 
தொடங்கியிருந்தது. சதாம்‌ மிகக்‌ கவனமாக உற்பத்தியைப்‌ 
பெருக்கிக்கொண்டிருந்தார்‌. அதற்காக என்ன வேண்டுமானாலும்‌ 
செய்யத்‌ தயாராக இருந்தார்‌. உற்பத்திப்‌ பெருக்கத்துக்குப்‌ பிரச்னை 
தரக்கூடியவர்கள்‌ என்று அவர்‌ கருதிய குர்த்‌, ஷியாக்கள்‌ அதிகம்‌ 
வசிக்கும்‌ பகுதிகளில்‌ பெரிதாகத்‌ திட்டங்களைத்‌ திணிக்காமல்‌, 
பெரும்பாலும்‌ சன்னி மெஜாரிடி இருக்கும்‌ இடங்களில்‌ இயங்கிவந்த 
எண்ணெய்க்‌ கிணறுகளின்‌ மீதே அதிக கவனம்‌ செலுத்தினார்‌. 


நேர்‌ வழியிலும்‌ கறுப்புச்‌ சந்தையிலும்‌ இராக்கின்‌ எண்ணெய்‌ 
ஏராளமாகப்‌ பாய்ந்தது. ஐ.நா. விதித்திருந்த விற்பனை 


உச்சவரம்பையெல்லாம்‌ சதாம்‌ கவனமாக மறந்திருந்தார்‌. அடுத்த 
யுத்தத்துக்குப்‌ பணம்‌ வேண்டும்‌ என்பது மட்டும்தான்‌ அவரது 
சிந்தனையில்‌ இருந்தது. 

நிறையவே சம்பாதிக்கவும்‌ செய்தார்‌. அக்கம்பக்கத்து அரபு நாடுகள்‌ 
நேரடியாக அவருக்கு உதவி என்று எதுவும்‌ செய்யவில்லையே தவிர, 
மறைமுகமாக அந்த நேரத்தில்‌ உதவவே செய்தன. குறிப்பாக இராக்கின்‌ 
எண்ணெய்‌, கறுப்புச்‌ சந்தைகளுக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில்‌ 
துருக்கி, சிரியா போன்ற தேசங்கள்‌ கணிசமான உதவி செய்ததைக்‌ 
குறிப்பிட வேண்டும்‌. எல்லைகளில்‌ எவ்வித செக்போஸ்ட்‌ பிரச்னையும்‌ 
தராமல்‌ சரக்கு லாரிகள்‌ பத்திரமாக உரிய இடங்களுக்குப்‌ போய்ச்சேர 
இந்த தேசங்கள்‌ தொல்லை தராததுடன்‌ மட்டுமல்லாமல்‌, தம்மாலான 
பாதுகாப்பு உதவிகளையும்‌ செய்துதந்தன. 


தவிர, ஆசியாவின்‌ கிழக்குப்‌ பகுதி தேசங்களில்‌ - எங்கெல்லாம்‌ தமக்கு 
நட்புறவு இருக்கிறதோ அங்கெல்லாம்‌ சொல்லி, உணவுக்கு எண்ணெய்‌ 
திட்டத்தின்‌ கீழ்‌ இராக்‌ அரசுக்கு உரியதற்கு 'மேலும்‌' கமிஷன்‌ 
பெற்றுத்தரவும்‌ சில தேசங்கள்‌ உதவி செய்தன. 


சதாம்‌ அத்தனை பேருக்கும்‌ தனிப்பட்ட முறையில்‌ தன்னுடைய 
நன்றியைத்‌ தெரிவித்துக்கொண்டார்‌. அரேபியர்களின்‌ ஒற்றுமையாக 
இருக்கவேண்டியதன்‌ அவசியம்‌ குறித்து அவ்வப்போது புதிய 
ஞானோதயம்‌ வந்தது போலப்‌ பேசவும்‌ செய்தார்‌. இனி ஒருபோதும்‌ 
இராக்கால்‌ அரபு தேசங்களுக்கு ஆபத்து இருக்காது என்று தனிப்பட்ட 
முறையில்‌ ஒவ்வொரு தேசங்களுக்கும்‌ உத்தரவாதமளித்தார்‌. 

0 


டிசம்பர்‌ 2000. அமெரிக்காவில்‌ ஆட்சி மாற்றம்‌ வந்தது. க்ளிண்டனை 
வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஜார்ஜ்‌ புஷ்‌ ஆட்சிக்கு வந்தார்‌. வளைகுடா 
யுத்த காலத்து அமெரிக்கக்‌ கதாநாயகனான சீனியர்‌ புஷ்ஷின்‌ மகன்‌. 
வளைகுடா யுத்தத்தின்போது அமெரிக்கப்‌ பாதுகாப்புத்‌ துறைச்‌ 
செயலாளராகப்‌ பணியாற்றிய டிக்‌ செனி, இம்முறை துணை அதிபராகப்‌ 
பொறுப்பேற்றார்‌. வளைகுடா யுத்த காலத்து அமெரிக்க ராணுவத்‌ 
தளபதியான ஜெனரல்‌ காலின்‌ பாவெல்‌ இப்போது அமெரிக்க 
உள்துறை அமைச்சர்‌. 


பழைய யுத்த வெறியரின்‌ புதிய யுத்த வெறிகொண்ட மகன்‌. தம்‌ 
தந்தையிடம்‌ பணியாற்றிய டிக்‌ செனியையும்‌ காலின்‌ பாவெலையும்‌ 


ஜார்ஜ்‌ புஷ்‌ தன்னுடைய அமைச்சரவையில்‌ சேர்த்துக்கொண்டதன்‌ 
காரணமே இராக்தான்‌ என்று பேசிக்கொண்டார்கள்‌. 


19. இந்தக்‌ கண்ணில்‌ நீர்‌ வருமா? 


புதிய நூற்றாண்டின்‌ தொடக்கம்‌, சதாமுக்கு மிகுந்த கவலை 
தரத்தக்கதாக இருந்தது. பல காரணங்கள்‌. அவருக்கு மிகவும்‌ 
வேண்டப்பட்ட உறவினர்கள்‌, சொந்த ஊரான திக்ரித்வாசிகள்‌, அவரால்‌ 
அந்தரங்கமாக நேசிக்கப்பட்டவர்கள்‌ பலபேர்‌ சட்டென்று காணாமல்‌ 
போய்விட்டார்கள்‌. குவைத்‌ யுத்தத்திலிருந்தே இந்தக்‌ காணாமல்‌ 
போகும்‌ நடவடிக்கை தொடர்ந்துகொண்டுதான்‌ இருந்தது என்றாலும்‌, 
ஒரு கணக்கெடுப்பு என்று முனைந்து அமர்ந்து எண்ணிப்‌ பார்த்தபோது 
சதாமுக்கு மிகவும்‌ ஏமாற்றமே ஏற்பட்டது. 


எத்தனை செய்திருக்கிறோம்‌? என்னென்ன பதவிகள்‌ 
அளித்திருக்கிறோம்‌? சொந்த ஊர்க்காரர்கள்‌, உறவுக்காரர்களுக்கு 
உதவுவதன்மூலம்‌ கஷ்ட நேரத்தில்‌ அவர்கள்‌ நம்மைக்‌ 
காப்பாற்றுவார்கள்‌ என்று நம்பி ஏமாந்திருக்கிறேன்‌. நல்லது. இதுவும்‌ 
கடந்து போகும்‌. 


சதாமுக்கு அப்போது கூட வருத்தம்தானே தவிர, அவர்கள்‌ மீது கோபம்‌ 
வரவில்லை. அவரது பல உறவினர்களும்‌ ஊர்க்காரர்களும்‌ ஷியாக்கள்‌ 
அமைத்திருந்த அரசியல்‌ கட்சிக்கு முழுநேர உளவாளிகளாகச்‌ 
செயல்பட்டுக்கொண்டிருந்தார்கள்‌ அப்போது. எப்படியும்‌ சதாம்‌ 
அமெரிக்காவால்‌ கொல்லப்பட்டுவிடுவார்‌. இதில்‌ சந்தேகமில்லை. 
அவருக்குப்‌ பின்னால்‌ தங்களுக்கு இராக்கில்‌ எது போக்கிடம்‌? 


அந்தக்‌ கவலைதான்‌ அவர்களுக்கு முக்கியமாக இருந்தது. 
உண்மையிலேயே சதாமின்‌ மனைவி, அவரது ரத்த வாரிசுகள்‌ 
மட்டும்தான்‌ அவருடன்‌ அப்போது மிச்சமிருந்தவர்கள்‌. அவரது 
இரண்டாவது, மூன்றாவது மனைவிகள்‌ என்ன ஆனார்கள்‌ என்பது 
குறித்து நிச்சயமான தகவல்கள்‌ எதுவும்‌ கிடைக்கவில்லை. 


சதாமுக்கு இதெல்லாவற்றையும்விடப்‌ பெரிய கவலை அவரது 
ராணுவத்தைப்‌ பற்றியது. அவரால்‌ முடிந்த அளவுக்கு ஆள்பலம்‌ 
சேர்த்துக்கொண்டுதான்‌ இருந்தார்‌. ஆனால்‌ ஆயுதங்கள்‌ போதாது என்று 
அவருக்குத்‌ தோன்றிக்கொண்டே இருந்தது. உதவ ஆளில்லை. 
வாங்கவும்‌ காசில்லை. இனி யாரிடம்‌ போய்‌ ஆயுதம்‌ வாங்கக்‌ கடன்‌ 
கேட்கமுடியும்‌? கேட்டால்தான்‌ கிடைக்குமா? 


கறுப்புச்‌ சந்தையில்‌ விற்கப்பட்டுக்கொண்டிருந்த ஆயுதங்கள்‌ கூட 
செப்டெம்பர்‌ 11, 2001 சம்பவத்துக்குப்‌ பிறகு காணாமல்‌ போய்விட்டன. 


ஆ, அதுதான்‌. அந்தச்‌ சம்பவம்தான்‌ சதாம்‌ சரித்திரத்தின்‌ இறுதி 
அத்தியாயத்‌ தொடக்கம்‌. 

இத்தனைக்கும்‌ ஒசாமா பின்லேடனுடன்‌ சதாமுக்கு உறவோ, நட்போ 
இருந்ததில்லை. எந்தக்‌ காலத்திலும்‌ கிடையாது. அமெரிக்க 
உளவுத்துறை அதிகாரிகளே எப்படியாவது ஒசாமாவுடன்‌ சதாமுக்குத்‌ 
தொடர்பு இருந்திருப்பதற்கான ஆதாரம்‌ ஏதும்‌ கிடைக்குமா என்று 
தேடித்தேடி அலுத்து ஏமாற்ற அறிக்கைகள்தான்‌ தந்திருந்தார்கள்‌. 
ஆனபோதிலும்‌ சதாமின்‌ இறுதி தினங்களை ஒசாமா பின்லேடன்‌ தான்‌ 
தீர்மானித்தார்‌. அப்படித்தான்‌ சொல்லவேண்டியிருக்கிறது. அமெரிக்க 
வர்த்தக மையக்‌ கட்டடங்களை அல்‌ காயிதா விமானம்‌ மோதி, தாக்கித்‌ 
தகர்த்தபிறகு தொடங்கியது அது. 

சர்வதேசத்‌ தீவிரவாதத்துக்கு எதிரான யுத்தம்‌. தன்னையொரு உலக 
ரட்சகனாகப்‌ பிரகடனப்படுத்திக்கொண்டு அமெரிக்கா 
தொடங்கிவைத்த ரத்தத்‌ திருவிழா. 

0 


இராக்கின்‌ ரசாயன ஆயுதங்களும்‌ சாதாரண ஆயுதங்களும்‌ 
அழிக்கப்பட்டுவிட்டன என்று சொல்லியாகிவிட்டது. அங்கே உயிரியல்‌ 
ஆயுதங்கள்‌ ஏதுமில்லை என்றும்‌ சொல்லப்பட்டுவிட்டது. அப்புறமும்‌ 
இராக்கைக்‌ குறிவைக்க அமெரிக்காவுக்குத்‌ தக்க காரணங்கள்‌ ஏதும்‌ 
கிடையாது. தவிர, குவைத்‌ யுத்தத்துக்குப்‌ பிறகு சதாம்‌ எந்தவிதமான 
அத்துமீறல்‌ நடவடிக்கையிலும்‌ ஈடுபடவில்லை. ஐ.நா.வின்‌ 
நிபந்தனைகளுக்கு உட்பட்டுத்தான்‌ எண்ணெய்‌ விற்றுப்‌ பொருள்‌ 
வாங்கிக்கொண்டிருந்தார்‌ - ஆங்காங்கே ஊழல்‌ இருந்தபோதிலும்‌. 


எதைச்‌ சொல்லி மீண்டும்‌ இராக்கினுள்‌ நுழைவது? 


இராக்கின்‌ மனித உரிமை மீறல்கள்‌. அங்கே நிறைய தீவிரவாத 
இயக்கங்கள்‌ தோன்றிவிட்டன. தவிரவும்‌ நாளொரு இனக்கலவரம்‌ 
அரங்கேறிக்கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம்‌ 
தேவை. மேலும்‌ பல பாலஸ்தீனியப்‌ போராளி இயக்கங்களுடன்‌ சதாம்‌ 
நெருங்கிய நட்பு கொண்டிருக்கிறார்‌. இது மத்தியக்‌ கிழக்கின்‌ 
அமைதியைக்‌ குலைக்கக்கூடிய விஷயம்‌. அழிவு சக்தி அவர்‌. இதில்‌ 


சந்தேகமில்லை. விட்டுவைப்பதில்‌ என்றைக்கு இருந்தாலும்‌ 


பிரச்னைதான்‌. 


ஒசாமாவின்‌ அப்போதைய இருப்பிடமான ஆப்கனிஸ்தானைத்‌ தாக்கத்‌ 
தேதி குறித்த கையோடு தங்கள்‌ அடுத்த இலக்கு இராக்தான்‌ என்று 
சொல்லிவிட்டார்‌ ஜார்ஜ்‌ புஷ்‌. 

இராக்‌ - இரான்‌ - வட கொரியா. மூன்று தேசங்களையும்‌ சாத்தான்‌ 
சக்திகளாக (4205 011711) வருணித்துப்‌ பேசினார்‌ (ஜனவரி 29, 2002). 
அடுத்தடுத்த சொற்பொழிவுகளில்‌, பேட்டிகளில்‌, அறிக்கைகளில்‌ 
தொடர்ந்து அவர்‌ இராக்கைக்‌ குறிவைத்தார்‌. அடுத்தது அதுதான்‌. 


2003ம்‌ ஆண்டு பிறந்ததும்‌ எப்படியும்‌ இரண்டு மூன்று மாதங்களுக்குள்‌ 
அமெரிக்கா யுத்தத்துக்கு வந்துவிடும்‌ என்று சதாமுக்குத்‌ 
தெரிந்துவிட்டது. உடனடியாகச்‌ செய்யவேண்டிய காரியங்களைத்‌ தன்‌ 
வழக்கமான முறைப்படி விறுவிறுவென்று ஒரு தாளில்‌ நம்பர்‌ போட்டுப்‌ 


பட்டியலிட்டார்‌. 


முதலாவது, இராக்குக்குள்‌ தனக்கு நம்பகமான நபர்களை ஃபில்டர்‌ 
செய்து தேர்ந்தெடுப்பது. அடுத்தது, சில ரகசிய இடங்களைத்‌ 
தேர்ந்தெடுத்து, பாதுகாப்பு ஏற்பாடுகள்‌ செய்துகொள்வது. மூன்றாவது, 
குடும்பத்தினரை பத்திரமாக எங்காவது அனுப்பிவைப்பது. நான்காவது, 
உயிர்வாழத்‌ தேவையான பணம்‌. அதைப்‌ பாதுகாப்பது. ஐந்தாவது, 
நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி விடுப்பது. 

சதாமின்‌ இரண்டாவது மகன்‌ கசாய்‌, பாக்தாத்துக்கு வெளியேயும்‌ 
உள்ளேயும்‌ தன்‌ தந்தை தங்குவதற்கு ஏற்ற ரகசிய இடங்களை 
அடையாளம்‌ காணும்‌ பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்‌. திக்ரித்தைச்‌ 
சுற்றி மட்டும்‌ இருபத்தியொரு இடங்கள்‌ அவரால்‌ அப்படிக்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டு, ஒவ்வொரு இடத்திலும்‌ நம்பகமான ஆள்களை 
முன்னதாகத்‌ தங்கவைத்தார்கள்‌. அங்கே ஒருவேளை சதாம்‌ வந்தால்‌ 
தேவையானவற்றை வாங்கிச்‌ சேகரித்து வைப்பதிலிருந்து, அவருக்குப்‌ 
பாதுகாப்பு அளிப்பது வரை அவர்களுக்கு உடனடியாகப்‌ பயிற்சி 
அளிக்கப்பட்டது. 


சதாமின்‌ மனைவி சாஜிதா தல்‌ஃபா, அவரது கடைசி மகள்‌ ஹாலா 
இருவரும்‌ ரகசிய விமானத்தில்‌ வெளிநாடு அனுப்பப்பட்டனர்‌ (எங்கே 
என்று சொல்லப்படவில்லை.) பண கணக்கு வழக்குகளை முடித்து 
எடுத்து மூட்டை கட்டும்‌ பணிக்காக மற்ற இரண்டு மகள்கள்‌ மட்டும்‌ 
பாக்தாத்திலேயே இருந்தார்கள்‌. 


0 


பிப்ரவரி இரண்டாம்‌ வாரத்தில்‌ ஜார்ஜ்‌ புஷ்‌ இராக்குக்கு எதிரான 
காட்டமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சுமார்‌ அரைமணிநேரம்‌ 
பாராளுமன்றத்தில்‌ பேசினார்‌. ஆந்திராக்ஸ்‌, மஸ்டட்‌ கேஸ்‌ தயாரிப்பு, 
அணு, ஆயுதத்‌ தயாரிப்பு முயற்சிகளில்‌ இராக்‌ மிகத்‌ தீவிரமாக 
இருப்பதாகவும்‌, தீவிரவாத இயக்கங்களின்‌ கூடாரமாக 
மாறிவிட்டதாகவும்‌, சதாமே ஒரு தீவிரவாதியாகத்தான்‌ 
நடந்துகொள்கிறார்‌ என்றும்‌ புஷ்‌ சொன்னார்‌. 


பதிலுக்கு சதாம்‌ பிப்ரவரி 24ம்‌ தேதி சி.பி.எஸ்‌. நியூஸ்‌ என்னும்‌ 
அமெரிக்க சானலுக்கு சுமார்‌ மூன்று மணி நேரம்‌ நீளக்கூடிய மிக 
விரிவான பேட்டி ஒன்றை அளித்தார்‌. ஓர்‌ அமெரிக்க ஊடகத்துடன்‌ 
சதாம்‌ உசேன்‌ பேசியது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகாலத்துக்குப்‌ 
பிறகு அதுவே முதல்முறை. 


பேட்டியின்போது அவர்‌ மிகவும்‌ உணர்ச்சிவசப்பட்டார்‌. கண்களில்‌ 
பிரகாசித்து மறைந்தது உக்கிரமா, உதிரமா, கண்ணீரா என்று 
கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால்‌ சொற்களில்‌ பாஸ்பரஸ்‌ இருந்தது. 
அமெரிக்க அதிபரை ஒரு தரைமட்டப்‌ பொறுக்கி என்கிற அளவுக்குத்‌ 
திட்டிப்‌ பேசித்‌ தம்‌ கோபத்தை வெளிக்காட்டினார்‌. 


இந்த இரு தரப்புப்‌ பேச்சுகளுமே யுத்தத்தின்‌ சம்பிரதாயமான 
தொடக்கமாகக்‌ கருதப்பட்டது. மார்ச்‌ மாதம்‌ 20ம்‌ தேதி அமெரிக்கக்‌ 
கூட்டணிப்படை இராக்கினுள்‌ ஊடுருவியது. 


Operation Iraqi Freedom என்று அமெரிக்கா அந்த முயற்சிக்குப்‌ 
பெயரிட்டது. கூட்டு சேர்ந்து வந்த பிரிட்டன்‌ Operation Telic என்று தன்‌ 
பங்குக்கு ஒரு பெயர்‌ வைத்தது. ஐயனார்‌ கோயிலுக்கு அழைத்துச்‌ 
செல்லப்படும்‌ ஆட்டுக்கு ஆயிரம்‌ மாலை போட்டு அழகுபார்க்கிற 


கதைதான்‌. 


அமெரிக்க வீரர்கள்‌ ஒரு லட்சம்‌ பேர்‌. பிரிட்டன்‌ படையில்‌ முப்பதாயிரம்‌ 
பேர்‌. மற்ற கூட்டணி தேசப்‌ படைகள்‌ ஓரளவுக்கு. அத்தனை பேரும்‌ 
முதலில்‌ குவைத்துக்கு வந்து சேர்ந்தார்கள்‌. அங்கே அவர்களுக்கு 
இராக்கின்‌ குர்த்‌ இனத்தவர்கள்‌ தங்கள்‌ ஆதரவை வந்து 
தெரிவித்துவிட்டுப்‌ போனார்கள்‌. ஐம்பதாயிரம்‌ குர்த்‌ இனப்‌ 
போராளிகள்‌ இந்தக்‌ கூட்டணி நடவடிக்கையில்‌ பங்கேற்கச்‌ சம்மதம்‌ 
சொன்னார்கள்‌. சதாமை வீழ்த்துவோம்‌. இராக்கைச்‌ 


சுதந்தரமாக்குவோம்‌. 


கூட்டணிப்‌ படைக்கு, ஒரு பிரச்னை இருந்தது. இராக்கின்‌ வடக்குப்‌ 
பகுதியில்‌ தாக்குதலைத்‌ தொடங்க ஒரு தளம்‌ தேவைப்பட்டது. ஆனால்‌ 
எதிர்பாராவிதமாக இராக்கின்‌ வடக்கு எல்லைத்‌ தேசமான துருக்கி, 
அமெரிக்கப்‌ படைகள்‌ அங்கே வருவதை விரும்பவில்லை என்று 
தெரிவித்துவிட்டது. ஆகவே தெற்கிலிருந்தே விமானத்தில்‌ வீரர்களை 
அழைத்துச்‌ சென்று, பேராசூட்‌ மூலம்‌ இறக்கிவிடலாம்‌ என்று முடிவு 


செய்தார்கள்‌. 


எல்லாம்‌ தயார்‌. ஆள்கள்‌. ஆயுதங்கள்‌. திட்டம்‌. வரைபடங்கள்‌. 
உளவாளிகள்‌. சாட்டிலைட்டுகள்‌. மீடியா. அனைத்தும்‌ தயார்‌. 
ஆரம்பித்துவிட வேண்டியதுதானே? 


மார்ச்‌ 20, 2003 அன்று அதிகாலை ஐந்தரை மணிக்கு அமெரிக்கப்‌ போர்‌ 
விமானங்கள்‌ பாக்தாத்தை நோக்கிப்‌ பறக்கத்‌ தொடங்கின. யுத்தம்‌ 
தொடங்கிவிட்டதாக அங்கே ஜார்ஜ்‌ புஷ்‌ நாட்டு மக்களுக்கு 
அறிவித்தார்‌. 


முதல்‌ கட்டமாக 36 டெமாஹக்‌ ஏவுகணைகள்‌ பாக்தாத்‌ நகரின்‌ மீது 
வீசப்பட்டன. GBU 27 என்று சொல்லப்படுகிற நவீன குண்டுகளும்‌ 
விமானங்களிலிருந்து பொழியப்பட்டன. வீரர்களுக்கு உத்தரவு மிக 
எளிமையாகவும்‌ தெளிவாகவும்‌ தரப்பட்டிருந்தது. இலக்கு சதாம்தான்‌. 
முடிந்தால்‌ அவர்‌ மீது குண்டு வீசுங்கள்‌. அல்லது அவரது இருப்பிடத்தின்‌ 
மீது. அவரது அலுவலகங்களின்மீது. அவர்‌ போகும்‌ இடங்களிலெல்லாம்‌ 
தாக்குங்கள்‌. இராக்குக்கான யுத்தம்‌ இல்லை இது. சதாமுக்கானது. 
ஆகவே சதாமின்‌ அதிபர்‌ மாளிகை, அரசு அலுவலகங்களே தாக்குதலின்‌ 
பிரதான இலக்காக இருந்தது. அன்றைய பொழுது விடிந்ததிலிருந்தே 
பாக்தாத்தில்‌ குண்டு வீச்சின்‌ சத்தம்‌ ஒன்று மட்டும்தான்‌ 
கேட்டுக்கொண்டிருந்தது. கட்டடங்கள்‌ இடிபடும்‌ சத்தம்‌. மக்கள்‌ 
அலறியோடும்‌ சத்தம்‌ அடுத்தபடியாக. 

சதாம்‌ தொலைக்காட்சியில்‌ தோன்றி நாட்டு மக்களிடம்‌ பேசினார்‌. இது 
ஒரு அநியாயமான யுத்தம்‌. இராக்‌ மக்கள்‌ ராணுவத்துக்கு உதவி 
செய்யவேண்டும்‌. ஒத்துழைக்க வேண்டும்‌. நமது எதிரிகள்‌ பலம்‌ 
பொருந்தியவர்கள்‌. நமது ஆன்மபலத்தின்‌ துணையுடன்‌ தான்‌ நாம்‌ 
எதிர்கொள்ளவேண்டும்‌. 


ராணுவ பலத்தின்மீது அவருக்கு இருந்த நம்பிக்கையின்மை 


வெளிப்பட்ட பேச்சு அது. 


செங்கடல்‌ பகுதியிலிருந்தும்‌ வளைகுடாக்‌ கடற்கரைப்‌ 
பகுதிகளிலிருந்தும்‌ சாரி சாரியாக டெமாஹக்‌ ஏவுகணைகள்‌ 
அனுப்பப்பட்டுக்கொண்டே இருந்தன. இராக்கிய ராணுவம்‌ மிகவும்‌ 
தடுமாறியது. அவர்களுடைய விமானப்படை நம்பமுடியாத அளவுக்கு 
பலவீனமாக இருந்தது. அவர்களால்‌ ஒரு அமெரிக்கத்‌ துருப்பைக்‌ கூட 
அன்று தாக்கமுடியவில்லை. நிறைய இழந்தார்கள்‌. ஏகப்பட்ட சேதம்‌. 


மறுநாள்‌ தொடர்ந்த யுத்தத்தில்‌ பிரிட்டிஷ்‌ படைகள்‌ இராக்கின்‌ தென்‌ 
எல்லை மாகாணமான பஸ்ராவைக்‌ குறிவைத்தது. விமானத்‌ தாக்குதல்‌ 
நடந்துகொண்டிருந்த சமயத்திலேயே தரைப்படையினரும்‌ 
ஊடுருவினார்கள்‌. மறுபுறம்‌ அமெரிக்கப்‌ படைகள்‌ ஷியாக்களின்‌ 
நகரமான நஜஃப்பைக்‌ கைப்பற்றின. அங்கிருந்த ஷியா முஸ்லிம்கள்‌ 
அமெரிக்கப்‌ படைக்கு வரவேற்பு அளித்தார்கள்‌. இராக்கிய வீரர்கள்‌ 
தாக்குப்பிடிக்க முடியாமல்‌ பின்வாங்கிய சமயத்தில்‌, துரத்திச்‌ சென்று 
பிடித்துவந்து போர்க்கைதிகளாக்கிய பெருமை அவர்களுடையதே. 


இராக்கின்‌ அப்போதைய ராணுவ பலம்‌ சுமார்‌ நான்கு லட்சம்‌ பேர்‌. 
இதில்‌ பெரும்பாலும்‌ புதிதாக ராணுவத்துக்குச்‌ சேர்க்கப்பட்டவர்கள்‌. 
அனுபவமுள்ள வீரர்களின்‌ எண்ணிக்கை மிகவும்‌ குறைவு. ஒன்று 
அவர்கள்‌ அனைவரும்‌ முந்தைய யுத்தங்களில்‌ இறந்திருந்தார்கள்‌, 
அல்லது காணாமல்‌ போயிருந்தார்கள்‌. 


எனவே, அமெரிக்கக்‌ கூட்டணிப்படையினரின்‌ தாக்குதலின்போது 
அவர்களால்‌ பெரிய அளவில்‌ எதிர்த்து நிற்கவோ, அல்லது 
சாமர்த்தியமாகத்‌ தப்பித்துச்‌ செல்லவோ முடியாமல்‌ போனது. கைதாகி 
நின்றார்கள்‌. அல்லது கொலையுண்டு போனார்கள்‌. 


கூட்டணி வீரர்களுக்கு இது பெரிய அளவில்‌ உத்வேகத்தைக்‌ 
கொடுத்தது. ஒரு புறம்‌ தெற்கிலிருந்து ஒவ்வொரு பகுதியாகக்‌ 
கைப்பற்றிக்கொண்டே முன்னேறியது பிரிட்டிஷ்‌ படை. இன்னொரு 
பக்கம்‌ வடக்கிலிருந்தும்‌ மேற்கிலிருந்தும்‌ அமெரிக்கப்‌ படை 
முன்னேறிக்கொண்டிருந்தது. 


முன்னேறியது, தரைப்படை. வழக்கமான விமானத்‌ தாக்குதல்கள்‌ 
நாலாபுறங்களிலும்‌ தினசரி பத்திருபது ரவுண்டுகள்‌ கண்டிப்பாக உண்டு. 
கர்பாலா நகரைக்‌ கைப்பற்றும்போது மட்டும்‌ அமெரிக்க வீரர்கள்‌ 
மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாக வேண்டியிருந்தது. இராக்கியர்கள்‌ 


கொத்துக்கொத்தாகத்‌ தற்கொலைப்‌ படை வீரர்களை முன்னால்‌ 
அனுப்பினார்கள்‌. தன்னை வெடிக்கவைத்துக்கொண்டு எதிரிகளைக்‌ 
கூட்டமாகக்‌ கொல்லும்‌ முயற்சி. இதற்கென பல்வேறு தீவிரவாத 
இயக்கங்களின்‌ தற்கொலைப்‌ படையிலிருந்து ஆள்களைத்‌ 
தருவித்திருந்தார்‌ சதாம்‌. முன்னதாக ஒவ்வொருவரின்‌ 
குடும்பத்தினருக்கும்‌ இருபத்தையாயிரம்‌ டாலர்‌ பணம்‌ 
கொடுக்கப்பட்டிருந்தது. 

0 


மூன்று வார காலம்‌. பாக்தாத்‌, அதன்‌ சுற்றுப்புற நகரங்கள்‌ சிலவற்றைத்‌ 
தவிர மற்ற அனைத்துப்‌ பகுதிகளையும்‌ கிட்டத்தட்ட 
கைப்பற்றிவிட்டிருந்தார்கள்‌. இராக்கிய ராணுவத்தில்‌ 
பெரும்பாலானவர்கள்‌ எங்கே போனார்கள்‌ என்றே தெரியாத சூழல்‌. 
சதாமுக்கு விளங்கிவிட்டது. இதுதான்‌. இவ்வளவுதான்‌. தன்னுடைய 
ஆட்டம்‌ இங்கே முடிகிறது. 


உடனடியாக அவர்‌ தன்னுடைய இரு மகள்களையும்‌ பத்திரமாக 
வெளியே அனுப்புவதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டார்‌. 
மண்ணின்‌ நிறத்தில்‌ பெயிண்ட்‌ அடிக்கப்பட்ட ஒரு சிறிய காரை சதாம்‌ 
தருவித்தார்‌. தம்‌ மகள்கள்‌ ரஹத்‌ மற்றும்‌ ரானாவை அதில்‌ ஏற்றி, 
'போய்வாருங்கள்‌ என்‌ செல்வங்களே. சந்தர்ப்பம்‌ நேருமானால்‌ 
மறுபடியும்‌ சந்திக்கலாம்‌' என்று சொல்லி வழியனுப்பிவைத்தார்‌. 


முன்னதாக அவர்கள்‌ பத்திரமாக சிரியா போய்ச்‌ சேருவதற்காக 
வழியெங்கும்‌ சதாமின்‌ ஆள்கள்‌ ஐந்து கிலோ மீட்டர்‌ தூரத்துக்கு 
ஒருவராக அணிவகுத்திருந்தார்கள்‌. 


பிறகு ஒரு பத்திரிகைக்கு பேட்டியளித்த ரஹத்‌ உசேன்‌ மிக உருக்கமாக 
அந்தக்‌ கடைசிக்‌ கணத்தை விவரித்திருந்தார்‌: 


'நாங்கள்‌ கிளம்பியபிறகு எங்கள்‌ தந்தையுடன்‌ தொடர்பே இல்லாமல்‌ 
போய்விட்டது. அவர்‌ எங்கே இருக்கிறார்‌? தெரியாது. இருக்கிறாரா? 
அதுவும்‌ தெரியாது. உயிரைக்‌ கையில்‌ பிடித்துக்கொண்டு நாங்கள்‌ 
இராக்கை விட்டு வெளியேறிக்கொண்டிருந்தோம்‌. சிரியாவை நோக்கிப்‌ 
போகிற வழியெங்கும்‌ இராக்கிய வீரர்கள்‌ பின்வாங்கி 
வந்துகொண்டிருப்பதைப்‌ பார்த்தோம்‌. எங்கள்‌ கார்‌ போன 
பாதையெங்கும்‌ இருபுறமும்‌ இடைவிடாமல்‌ ஏவுகணைகள்‌ வந்து 
விழுந்துகொண்டே இருந்தன. பாதுகாப்புக்காக என்‌ காலுக்கடியில்‌ 


நான்‌ ஒரு துப்பாக்கி வைத்திருந்தேன்‌. ஆனால்‌ என்னிடம்‌ ஒரு ஆயுதம்‌ 
இருக்கிறது என்கிற எண்ணம்‌ கூடத்‌ தோன்றாத அளவுக்கு பயமும்‌ 
கலவரமுமே ஆக்கிரமித்திருந்தன.' 


தம்‌ மகள்களை பத்திரமாக சிரியாவுக்கு அனுப்பிய கையோடு சதாம்‌ 
இன்னொரு காரியமும்‌ செய்தார்‌. 


தன்னுடன்‌ ஒரு சில மெய்க்காப்பாளர்களை மட்டும்‌ வைத்துக்கொண்டு, 
தன்னுடைய பாதுகாப்புப்‌ படையினர்‌ அனைவரையும்‌ தப்பித்துப்‌ 
போய்விடச்‌ சொன்னார்‌. அவர்கள்‌ சதாமுக்காக உயிர்‌ கொடுக்கச்‌ 
சித்தமாக இருந்த வீரர்கள்‌. அவரது நீண்டநாள்‌ விசுவாசிகள்‌. சதாம்‌ 
அவர்களைப்‌ போகச்‌ சொன்னபோது உண்மையிலேயே 
அதிர்ந்துவிட்டார்கள்‌. 


'எதற்காக எங்களைப்‌ போகச்‌ சொல்கிறீர்கள்‌? நாங்கள்‌ உங்களுடன்‌ 


தான்‌ இருப்போம்‌.' 


'வேண்டாம்‌ மகனே. உங்களுக்கெல்லாம்‌ வீடு இருக்கிறது. குடும்பம்‌ 
இருக்கிறது. நீங்கள்‌ நன்றாக இருக்கவேண்டும்‌, நீடூழி வாழவேண்டும்‌ 
என்று நான்‌ விரும்புகிறேன்‌. என்னுடன்‌ இருப்பது என்பது 
மரணத்துடன்‌ இருப்பது போன்றதுதான்‌. 


சதாமுடன்‌ அப்போது பேசிக்கொண்டிருந்த அவரது பாதுகாப்பு அதிகாரி 
ஒருவர்‌ பின்னால்‌ அளித்த பேட்டியிலிருந்து இந்த விஷயம்‌ 
தெரியவந்தது. அந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ சதாமின்‌ மகன்‌ கசாயும்‌ உடன்‌ 
இருந்திருக்கிறார்‌. 


'என்‌ வாழ்க்கையிலேயே முதல்முறையாக பிரசிடெண்ட்‌ கண்ணில்‌ நீர்‌ 
வந்ததைப்‌ பார்த்தேன்‌' என்று சொல்லியிருக்கிறார்‌ அந்த அதிகாரி. 


ஒருவழியாகச்‌ சமாளித்து, தன்னுடைய பாதுகாப்புப்‌ படையினரைக்‌ 
கலைந்து போகச்‌ சொன்னபிறகு சதாம்‌, பாக்தாத்திலேயே ஒரு பதுங்கு 
குழியில்‌ சில நாள்கள்‌ தங்கியிருந்தார்‌. தகவல்‌ தொடர்புகள்‌ ஏதும்‌ 
கிடையாது. வெளியே தலை நீட்ட முடியாது. எந்த நேரத்திலும்‌ குண்டு 
தாக்கும்‌. ஏவுகணை தாக்கும்‌. அமெரிக்கத்‌ துருப்புகள்‌ பாக்தாத்தைத்‌ 
தொட்டுவிட்டன என்று கசாய்‌ வந்து சொன்னார்‌. சதாமின்‌ 
அமைச்சர்கள்‌, அதிகாரிகளில்‌ பெரும்பாலானவர்கள்‌ கைது 
செய்யப்பட்டுவிட்டிருந்தார்கள்‌. சிலர்‌ தாக்குதலில்‌ பலியாகியும்‌ 
போயிருந்தார்கள்‌. தப்பிப்பிழைத்து ஓடி ஒளிந்தவர்களை விரல்‌ விட்டு 
எண்ணிவிடலாம்‌. 


'அப்பா, நீங்கள்‌ ஒரே பதுங்கு குழியில்‌ தொடர்ந்து இருப்பது நல்லதல்ல. 
சில மணி நேரங்களுக்கு ஒருமுறையாவது இடம்‌ மாற்றியாகவேண்டும்‌' 
என்று கசாய்‌ சொன்னார்‌. சதாமின்‌ மிஞ்சிய மெய்க்காப்பாளர்களும்‌ 
அதையே சொன்னார்கள்‌. 


சதாம்‌ தன்னுடைய ராணுவ உடையை முதல்‌ முறையாக அப்போதுதான்‌ 
கழற்றினார்‌. வெண்ணிற பைஜாமா, குர்த்தா. முகத்தில்‌ சில மேக்கப்‌ 
மாறுதல்கள்‌ மட்டும்‌ செய்யப்பட்டது. அவரை பத்திரமாக வேறு பதுங்கு 
குழிகளுக்கு அழைத்துச்‌ சென்றார்கள்‌. 


இராக்‌ விழுந்துவிடும்‌ என்பதில்‌ சதாமுக்குச்‌ சந்தேகமில்லை. ஆனால்‌ 
தன்னைப்‌ பிடிக்கும்வரை அமெரிக்கப்‌ படை ஓயாது என்பதில்தான்‌ 
அவருக்குக்‌ கவலை. இன்னும்‌ எத்தனை உயிர்கள்‌ போகப்போகின்றன? 
எத்தனை எண்ணெய்க்‌ கிணறுகள்‌ எரியப்போகின்றன? எத்தனை 
வீடுகள்‌ தரைமட்டமாகப்‌ போகின்றன? 

'வேறு வழியில்லை ஐயா. இது நம்‌ அழிவுக்காலம்‌' என்றார்‌ பாதுகாப்பு 
அதிகாரி. 

சதாம்‌ பெருமூச்சு விட்டார்‌. 

0 

ஏப்ரல்‌ ஒன்பதாம்‌ தேதி அமெரிக்கக்‌ கூட்டணிப்‌ படைகள்‌ பாக்தாத்தை 
முற்றிலுமாக நிர்மூலம்‌ செய்து, கைப்பற்றிவிட்டன. பட்டாசுகள்‌ 
வெடித்தார்கள்‌. துப்பாக்கியை உயர்த்தி வானத்தில்‌ சுட்டுக்கொண்டே 


இருந்தார்கள்‌. எங்கும்‌ கொண்டாட்டம்‌, சந்தோஷம்‌. வெற்றி, வெற்றி, 
மிகப்பெரிய வெற்றி. 


உடனடியாக இராக்குக்கு ஓர்‌ இடைக்கால அரசு ஏற்படுத்தப்படும்‌ 
என்று ஜார்ஜ்‌ புஷ்‌ அறிவித்தார்‌. பாக்தாத்தைத்தான்‌ பிடித்திருக்கிறோம்‌. 
சதாமை அல்ல. தேடுதல்‌ நடந்துகொண்டிருக்கிறது. 


சதாமும்‌ ரேடியோ கேட்டார்‌. அவருடைய பாக்தாத்‌. அவருடைய இராக்‌. 
ஒன்றல்ல, இரண்டல்ல. இருபத்தி நான்கு வருடங்கள்‌ அவர்‌ இராக்கின்‌ 
நிகரற்ற பெருந்தலைவராக இருந்து ஆண்டிருக்கிறார்‌. எத்தனை 
எதிர்ப்புகளைச்‌ சமாளித்திருப்பார்‌! எத்தனை நெருக்கடிகளைப்‌ 
பார்த்துவிட்டார்‌? சர்வாதிகாரிதான்‌. சந்தேகமில்லை. 
இனப்படுகொலைகளை ஆத்மசுத்தியுடன்‌ மேற்கொண்டவர்தான்‌. 
மறுக்கவே முடியாது. ஊழல்‌ செய்தவர்தான்‌. ஆதாரங்கள்‌ ஏராளம்‌ 


இருக்கின்றன. 

ஆனால்‌ அவரைத்‌ தவிர வேறு எத்தனை சர்வாதிகாரிகளால்‌ இராக்கில்‌ 
அத்தனை காலம்‌ உறுதியான ஓர்‌ ஆட்சியைத்‌ தரமுடிந்திருக்கிறது? 
இரான்‌, குவைத்‌, அமெரிக்கா என்று அத்தனை தேசங்களின்‌ கண்ணிலும்‌ 
விரல்விட்டு ஆட்டியவர்‌. அமெரிக்கா - சோவியத்‌ யூனியன்‌ என்று 
இரண்டு குதிரைகளின்மீதும்‌ லாகவமாக சவாரி செய்யத்‌ தெரிந்தவர்‌. 
ஆண்ட காலத்தில்‌ தன்னுடைய தேசத்து மக்களுக்கு எத்தனையோ 
உருப்படியான பணிகளைச்‌ செய்துகொடுத்தவர்‌. 


ஒரு விஷயம்‌. இராக்கின்‌ எழுத்தறிவு சதவீதம்‌ இதர மத்தியக்‌ கிழக்கு 
தேசங்களின்‌ சதவீதத்தைக்‌ காட்டிலும்‌ அதிகம்‌. அவர்‌ கல்வியைக்‌ 
கட்டாயமாக்கியவர்‌. அவரளவில்‌ எங்கெங்கே எத்தனை எத்தனை 
ஊழல்கள்‌ செய்திருப்பாரோ. ஆனால்‌ இராக்‌ பள்ளிகளிலும்‌ 
கல்லூரிகளிலும்‌, கல்விக்‌ கட்டணம்‌ என்று அரசு நிர்ணயித்த குறைந்த 
பட்சத்‌ தொகைக்கு மேல்‌ கால்‌ காசு கூட யாரும்‌ வாங்கிவிட முடியாது. 
அப்படி எந்த நிறுவனமாவது நன்கொடை அது இது என்று கேட்டதாகத்‌ 
தெரியவந்தால்‌ சதாம்‌ உடனடியாக நடவடிக்கை எடுத்துவிடுவார்‌. 


சதாமின்‌ நடவடிக்கை என்பது நிறுவனத்துக்கு அனுமதி மறுப்பதல்ல. 
நிறுவனத்‌ தலைவரை நிற்கவைத்துச்‌ சுடுவது! பல சம்பவங்கள்‌ 


இதுபோல்‌ நடந்திருக்கின்றன. 


முதியோர்களுக்காக, ஆதரவற்றோருக்காக சதாம்‌ ஒரு திட்டத்தைக்‌ 
கொண்டுவந்தார்‌. கிட்டத்தட்ட முதியோர்‌ இல்லங்கள்‌ மாதிரிதான்‌. 
ஆனால்‌, அங்கே அவர்களுக்கு சிறுதொழில்‌ பயிற்சி அளிக்கப்பட்டது. 
கோரைப்‌ பாய்‌ முடைதல்‌, சுருட்டு தயாரித்தல்‌ தொடங்கி எத்தனையோ 
தொழில்‌ பயிற்சிகள்‌. 


முதியோர்களுக்கு எதற்கு இதெல்லாம்‌ என்று கேட்டார்கள்‌. ஆனால்‌, 
சதாமின்‌ திட்டம்‌ வேறு. இராக்கில்‌ அத்தகைய முதியோர்‌ இல்ல 
முதியோர்களால்‌ தயாரிக்கப்படும்‌ பொருள்கள்‌ மட்டுமே விற்கப்பட 
வேண்டும்‌ என்று அவர்‌ சொன்னார்‌. சம்பந்தப்பட்ட பொருள்களை 
வெளியார்‌ யாரும்‌ தயாரிக்கக்‌ கூடாது. கிடைக்கும்‌ பணத்தை 
ஒவ்வொருவர்‌ பேரிலும்‌ இல்லங்களே வங்கியில்‌ டெபாசிட்‌ செய்து 
வைக்கும்‌. வழக்கமாக அளிக்கப்படும்‌ வங்கி வட்டிகளைக்‌ காட்டிலும்‌ 


அந்த முதியோர்‌ சேமிப்புகளுக்கு அதிக வட்டி. 


ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குப்‌ பின்‌ அவர்களுக்குத்‌ தனியே வீடுகள்‌ 


கட்டிக்கொடுத்து, அவர்களது சேமிப்பான பணத்தையும்‌ வட்டியையும்‌ 
சேர்த்துக்‌ கொடுத்து, அரசும்‌ தம்பங்குக்கு ஒரு தொகையைச்‌ சேர்த்து, 
சந்தோஷத்தில்‌ திக்குமுக்காட வைக்கும்‌. 

இதையெல்லாம்‌ சதாம்‌ யோசித்துப்‌ பார்த்தார்‌. சந்தேகமில்லை. நல்லதும்‌ 
செய்திருக்கிறேன்‌. 


0 


பாக்தாத்‌ விழுந்துவிட்டது. இடைக்கால அரசுக்கான ஏற்பாடுகள்‌ 
ஆரம்பித்துவிட்டன. ஆனாலும்‌ யுத்தம்‌ முடிந்தபாடில்லை. சதாமின்‌ 
எஞ்சிய ராணுவ வீரர்கள்‌ இறுதிவரை போராடிப்‌ பார்த்துவிடுவது என்று 
முடிவு செய்து கெரில்லாத்‌ தாக்குதலில்‌ ஈடுபட ஆரம்பித்தார்கள்‌. லாரி 
லாரியாகப்‌ பெட்ரோல்‌ எரிக்கப்பட்டது. கண்டபடி குண்டுகள்‌ 
வீசினார்கள்‌. அமெரிக்க இலக்குகளில்‌ அதிகபட்சம்‌ நாசம்‌ 


விளைவிப்பதே அவர்களின்‌ நோக்கம்‌. 


அமெரிக்கக்‌ கூட்டணிப்‌ படையினருக்குக்‌ குழப்பமாக இருந்தது. அது, 
ராணுவ வீரர்களின்‌ யுத்தம்‌ போலில்லை. எனில்‌ கட்டுப்பாடு 
போய்விட்டதா? சதாமுடன்‌ தொடர்பறுந்துவிட்டார்களா? அதுசரி, 
சதாம்‌ எங்கே? 


சதாமின்‌ ரிபப்ளிகன்‌ மாளிகையை அமெரிக்கத்‌ துருப்புகள்‌ 
ஆக்கிரமித்தபோது சதாம்‌, இராக்கின்‌ வடக்கு மாநிலங்களுள்‌ ஒன்றான 
அல்‌ அஸாமியாவில்‌ ஒரு பாதுகாப்பான பதுங்குகுழியில்‌ 
தங்கியிருந்தார்‌. இரண்டு முறை அந்தப்‌ பிராந்தியத்தில்‌ கடும்‌ 
குண்டுவீச்சு நிகழ்ந்தது. அதிர்ஷ்டவசமாக அவர்‌ உயிர்‌ தப்பியிருந்தார்‌. 


அங்கிருந்து அவர்‌ பல இடங்களுக்குப்‌ போய்க்கொண்டே இருந்தார்‌. 
நள்ளிரவுகளில்‌ மட்டுமே இடமாற்றம்‌. பகல்‌ முழுவதும்‌ பதுங்கு குழிகள்‌. 
காய்ந்த ரொட்டிகளும்‌ தண்ணீர்‌ போத்தல்களும்‌ மட்டுமே அவருடன்‌ 
வந்துகொண்டிருந்தன. உடனிருக்கும்‌ இரண்டு மெய்க்காப்பாளர்கள்‌ 
அவற்றைச்‌ சுமந்து வந்தார்கள்‌. தங்கள்‌ தலைவருக்குத்‌ தம்மாலான 
இறுதி உதவிகள்‌. 


அமெரிக்கப்‌ படைகள்‌ விடவில்லை. இராக்‌ முழுவதும்‌ சல்லடை 
போட்டுக்கொண்டிருந்தார்கள்‌. அதிநவீன சாட்டிலைகள்‌ அனைத்தும்‌ 
சதாம்‌ பதுங்கியிருக்கும்‌ இடத்தைக்‌ கண்டுபிடிப்பதற்காக இராக்கை 
நோக்கியே திருப்பி நிறுத்தப்பட்டன. சி.ஐ.ஏவும்‌ அதன்‌ தோழமை உளவு 
அமைப்புகளும்‌ இராக்கின்‌ எல்லா தரப்பு மக்களிடமும்‌ தொடர்ந்து 


பேசிக்கொண்டே இருந்தார்கள்‌. டீக்கடைகளில்‌. ஓட்டல்களில்‌. 
மசூதிகளில்‌. கடைத்தெருவில்‌. மது விடுதிகளில்‌. மயானங்களைக்‌ கூட 
அவர்கள்‌ விட்டுவைக்கவில்லை. 


கைது செய்யப்பட்ட சதாமின்‌ ஊழியர்கள்‌, உறவினர்களிடம்‌ தொடர்ந்து 
விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. ஒவ்வொருவர்‌ ஒவ்வொரு 
இடத்தைச்‌ சொன்னார்கள்‌. எதுவும்‌ பொய்யில்லை. எதுவும்‌ 
உண்மையும்‌ இல்லை. 


சதாம்‌ கடைசிவரை ரகசியங்களின்‌ சிநேகிதராகவே இருந்திருக்கிறார்‌. 
மிகச்‌ சிலபேரைத்‌ தவிர - சதாமின்‌ குடும்பத்தார்‌ கூட - அவரது 
இருப்பிடம்‌ குறித்த உண்மையான தகவல்‌ தெரியாதவர்களாகவே 
கடைசி வரை இருந்தார்கள்‌. 


ஜூலை மாதம்‌ சில ஷியா உளவாளிகளின்‌ மூலம்‌ சதாமின்‌ இரண்டு 
மகன்களும்‌ பதுங்கியிருந்த இடம்‌ குறித்த தகவல்‌ அமெரிக்கப்‌ 
படைக்குக்‌ கிடைத்தது. இராக்கின்‌ வடக்கு எல்லையில்‌ டைக்ரீஸ்‌ 
நதிக்கரையில்‌ அமைந்துள்ள மொஸலல்‌ (M௦5!) என்கிற இடத்தில்‌ 
அவர்கள்‌ ஒரு சிறு வீட்டுக்குள்‌ ஒளிந்திருந்தார்கள்‌. 
அமெரிக்கப்படை அந்த வீட்டைச்‌ சுற்றி வளைத்தது. சரமாரியாகச்‌ 
சுட்டார்கள்‌. இருபது நிமிடம்‌ நிறுத்தாத துப்பாக்கிச்‌ சூடு. பிறகு 
பேரமைதி. உள்ளே போனபோது உதயும்‌ கசாயும்‌ பிணமாகக்‌ 
கிடந்தார்கள்‌. 

செய்தி உடனடியாக மீடியாவுக்கு போட்டோக்களுடன்‌ 
அளிக்கப்பட்டது. அது வெளியாவதற்கு முன்னால்‌, அந்த 
இடத்திலிருந்து முப்பது கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ இன்னொரு சிறு 
வீட்டில்‌ பதுங்கியிருந்த சதாமுக்கும்‌ தெரிந்துவிட்டது. 


சதாம்‌ உடைந்துபோனார்‌. இனி இழப்பதற்கு எதுவும்‌ இல்லை. 


மொஸவலில்‌ கிராமத்து மக்கள்‌, மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன்‌ 
பிணங்களை ஒரு நாள்‌ வைத்திருந்து பிறகுதான்‌ அடக்கம்‌ செய்ய 
ஏற்பாடு செய்தார்கள்‌. அன்றைய தினமே இரவு இருட்டியபிறகு சதாம்‌, 
அடக்கம்‌ செய்த இடத்துக்கு வந்தார்‌. கிராமம்‌ தன்‌ கதவை 
மூடிக்கொண்டது. எல்லைகளில்‌ பாதுகாவலர்கள்‌ ஆயுதங்களுடன்‌ 
நின்றுகொண்டார்கள்‌. 


சதாம்‌ வந்தார்‌. அடக்கமான இடத்தருகே சில நிமிடங்கள்‌ அமர்ந்து குர்‌ 


ஆனிலிருந்து சில வரிகளை ஓதினார்‌. சமாதியின்மீது இராக்‌ கொடி 
ஒன்று போர்த்தப்பட்டது. சதாம்‌ கதறினார்‌. பெற்ற பிள்ளைகள்‌. இனி 
யார்‌ இருக்கிறார்கள்‌? 


உணர்ச்சிமயமான நிமிடங்கள்‌ அவை. சதாம்‌ கண்ணைத்‌ 
துடைத்துக்கொண்டு எழுந்தபோது, போர்த்திய அந்தக்‌ கொடியையும்‌ 
சுருட்டி எடுத்துக்கொண்டுவிட்டார்‌. யாருடனும்‌ எதுவும்‌ பேசாமல்‌ 
திரும்பிப்‌ போய்விட்டார்‌.* (*சதாமின்‌ மெய்க்காப்பாளர்‌ ஒருவர்‌, சம்பவ 
இடத்தில்‌ இருந்து பார்த்த காட்சியாகப்‌ பின்னால்‌ விவரித்தது இது. இது 
முழுப்பொய்‌. சதாம்‌ தம்‌ மகன்களின்‌ மறைவுக்கு வரவில்லை என்று 
அமெரிக்கத்‌ தரப்பு சொன்னது.) 


0 


அந்த ஏப்ரல்‌ தொடங்கி டிசம்பர்‌ மாதம்‌ வரை இராக்கில்‌ தினசரி 
குண்டுகள்‌ வெடித்துக்கொண்டிருந்தன. வெடித்தது, சதாம்‌ 
ஆதரவாளர்கள்‌ என்று சொன்னார்கள்‌. இல்லை, அது சந்தர்ப்பத்தைப்‌ 
பயன்படுத்திக்கொள்ளும்‌ உள்ளூர்‌ கிரிமினல்கள்‌ என்றார்கள்‌; 
அதுவுமில்லை, தீவிரவாத இயக்கங்களின்‌ வேலை என்றார்கள்‌. 


செய்தது யார்‌, செய்வது யார்‌ என்று இன்றுவரை தெளிவாகவில்லை. 
ஆனால்‌ குண்டுகள்‌ அங்கே வெடித்துக்கொண்டுதான்‌ இருக்கின்றன. 
ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள்‌ பலியாகிக்கொண்டேதான்‌ 


இருக்கிறார்கள்‌. 


அது ஒருபுறமிருக்க, 2003 நவம்பர்‌ தொடங்கி, சதாமின்‌ பூர்வீக இடமான 
திக்ரித்தைச்‌ சுற்றி அமெரிக்கத்‌ துருப்புகள்‌ கணிசமாக இறக்கப்பட்டன. 
எப்படியும்‌ சதாம்‌ திக்ரித்‌ பகுதிக்கு வராமல்‌ இருக்கமாட்டார்‌ என்கிற 
கணிப்பு. அங்கே சதாம்‌ குடும்பத்தாருக்குத்‌ தெரிந்தவர்கள்‌, 
வேண்டியவர்கள்‌, ஒரு முறை பார்த்தவர்கள்‌, உடன்‌ வசித்தவர்கள்‌ என்று 
யாரையுமே அவர்கள்‌ விட்டுவைக்கவில்லை. விசாரணை என்கிற 
பெயரில்‌ தொடர்ந்து சித்திரவதை செய்துகொண்டே இருந்தார்கள்‌. 
சதாமைப்‌ பார்த்தாயா? அவர்‌ இங்கே வந்தாரா? எங்கே 


பதுங்கியிருக்கிறார்‌? இதுதான்‌. இது ஒன்றுதான்‌ கேள்வி. 


திக்ரித்வாசிகள்‌ காப்பாற்ற நாதியற்றவர்களாக தினசரி அடிபடுவதும்‌ 
அலைக்கழிக்கப்படுவதுமாக உயிருடன்‌ இறந்துகொண்டிருந்தார்கள்‌. 
டிசம்பர்‌ 12ம்‌ தேதி சதாமின்‌ சிறப்புப்‌ பாதுகாப்புப்‌ படையைச்‌ சேர்ந்த 
முகம்மது இப்ராஹிம்‌ ஓமர்‌ என்கிற அதிகாரியை பாக்தாத்தில்‌ 


அமெரிக்கப்படை கைது செய்தது. சதாமின்‌ இருப்பிடம்‌, நகர்வு போன்ற 
விவரங்களை அறிந்த இரண்டு மூன்று பேர்களுள்‌ ஒருவர்‌ அவர்‌. 
முன்னதாக, முகம்மது இப்ராஹிமின்‌ சகோதரர்‌ அட்னன்‌ என்பவரை 
ஜூலை மாதம்‌ கைது செய்திருந்தார்கள்‌. 

இரண்டு பேரையும்‌ விசாரணைக்கு உட்படுத்தி, விஷயத்தைக்‌ கறக்க 
ஆரம்பித்தது அமெரிக்க ராணுவம்‌. 


திர்கித்தில்‌ இருந்த இருபத்திரண்டாவது இன்‌ஃபாண்டரி டிவிஷன்‌ படை 
உஷார்படுத்தப்பட்டது. கர்னல்‌ ஜேம்ஸ்‌ ஹிக்லே தலைமையில்‌ 


பாக்தாத்திலிருந்து வேறொரு சிறப்புப்படை திக்ரித்துக்கு உடனடியாக 
அனுப்பப்பட்டது. 

சதாமைப்‌ பிடித்துவிடும்‌ இறுதி முயற்சி. Operation Red Dawn என்று 
அந்தத்‌ திட்டத்துக்குப்‌ பெயர்‌ வைத்தார்கள்‌. 


20. அவரா இவர்‌? 


அமெரிக்கக்‌ கூட்டணி ராணுவத்துக்கும்‌ சரி, அமெரிக்க 
உளவுத்துறைக்கும்‌ சரி. பாக்தாத்தைக்‌ கைப்பற்றிய கணத்திலிருந்தே 
ஒரு சிறு குழப்பம்‌ இருந்தது. 


சதாமின்‌ இராக்கில்‌, சதாம்‌ பாதுகாப்பாக இருக்கக்‌ கூடிய இடங்கள்‌ 
எவை எவை? 


தெற்கே அவரால்‌ போகமுடியாது. அங்கே ஷியாக்கள்‌ அதிகம்‌. 
தனியாளாக, அகதியாக மாட்டினால்‌ அவர்களே கொன்றுவிடவும்‌ 
தங்கமாட்டார்கள்‌. 


வடக்குப்‌ பக்கமும்‌ போகமுடியாது. குர்திஸ்தானுக்காகக்‌ குரல்‌ 
கொடுக்கிற கூட்டம்‌ இருக்கிறது. 


சன்னிகள்‌ வாழும்‌ இடங்கள்‌ அதிகமில்லை. இருபத்தி நான்கு 
வருடங்களாக சதாம்‌ இராக்கை ஆண்டிருந்தாலும்‌, சன்னி முஸ்லிம்கள்‌ 
அங்கே மைனாரிடிகள்தாம்‌. அவர்கள்‌ வசிக்கும்‌ பகுதிகளை அக்குவேறு 
ஆணிவேறாக அலசியாகிவிட்டது. சதாமின்‌ சொந்த ஊர்‌, சொந்த 
மாநிலம்‌ எதையும்‌ விட்டுவைக்கவில்லை. பாக்தாத்‌ சுற்று 
வட்டாரங்களில்‌ அமெரிக்க ராணுவம்‌ தவிர அப்போதைக்கு வேறு 
யாரும்‌ கிடையாது. 


எங்கே போய்ப்‌ பதுங்கியிருப்பார்‌? 


வீடுகள்‌, அலுவலகங்கள்‌, வழிபாட்டுத்‌ தலங்கள்‌, பாலைவனப்‌ பகுதிகள்‌, 
கிராமங்கள்‌, காடுகள்‌, மலைப்பகுதிகள்‌, நதிப்படுகைகள்‌ என்று ஓரிடம்‌ 
விடாமல்தான்‌ தேடினார்கள்‌. யுத்தங்களால்‌ அதிகம்‌ பாதிக்கப்பட்ட 
தேசம்‌ அது. வீடு தோறும்‌ பாத்ரூம்‌ இருக்கிறதோ இல்லையோ, 
கண்டிப்பாகப்‌ பதுங்குகுழிகள்‌ இருக்கும்‌. அப்படியான இடங்களையும்‌ 
அவர்கள்‌ விடவில்லை. ஒளியக்கூடிய இடங்கள்‌ ஒன்றுவிடாமல்தான்‌ 
தேடினார்கள்‌. ஆனாலும்‌ சதாம்‌ கிடைத்தபாடில்லை. எங்கே 
பதுங்கியிருப்பார்‌? 


முன்னதாக இராக்கின்‌ நான்கு திசைகளிலும்‌ எல்லைகள்‌ மூடப்பட்டு 
இருந்தன. வாகனங்கள்‌ தேசத்தைக்‌ கடந்து வெளியேற முடியாது. 


விமானப்‌ போக்குவரத்து அறவே சாத்தியமில்லை. அனைத்து விமான 
நிலையங்களும்‌ அமெரிக்கப்‌ படைகளின்‌ கட்டுப்பாட்டில்‌. பூட்டிய 
வீட்டுக்குள்‌ தேடுவது போலத்தான்‌ தேடிக்கொண்டிருந்தார்கள்‌. 


ஏப்ரலில்‌ பாக்தாத்‌ விழுந்ததிலிருந்து சதாம்‌ குறித்து அவர்களுக்குக்‌ 
கிடைக்கும்‌ எந்த ஒரு உளவுத்‌ தகவலையும்‌ அலட்சியப்படுத்தாமல்‌ 
நடவடிக்கை மேற்கொண்டார்கள்‌. டீ செலவுக்கு இரண்டரை ரூபாய்‌ 
வேண்டியிருந்தால்‌ கூட யாராவது ஒரு கிராமவாசி அமெரிக்க 
வீரர்களிடம்‌ போய்‌, சதாம்‌ முக்குருணிப்‌ பிள்ளையார்‌ கோயில்‌ 
திண்ணையில்‌ படுத்திருக்கிறார்‌ என்று சொல்லிவிட்டு 


வாங்கிக்கொண்டு போய்விடக்கூடிய நிலைமை. 


அவர்களையும்‌ சொல்லிக்‌ குற்றமில்லை. தகவலுக்குக்‌ காசு கொடுக்கும்‌ 
வழக்கத்தை அமெரிக்க உளவுத்துறை அங்கே வெகுவாக 
ஊக்குவித்திருந்தது. என்ன செலவானாலும்‌ பரவாயில்லை. எத்தனை 
உயிர்‌ போனாலும்‌ பரவாயில்லை. சதாம்‌ வேண்டும்‌. உயிருடனோ, 
பிணமாகவோ. 


0 


திக்ரித்தை அவர்கள்‌ குறிவைத்துச்‌ சலித்த சம்பவங்கள்‌ அநேகமாக 
வாரம்‌ இருமுறை நடந்துகொண்டுதான்‌ இருந்தது. அந்தப்‌ பகுதி ராணுவ 
வீரர்கள்‌, கண்டிப்பாக சதாம்‌ அங்கே வரவில்லை என்று சூடம்‌ 
அணைத்துச்‌ சத்தியமே செய்யத்‌ தயாராக இருந்தார்கள்‌. 


ஆனாலும்‌ அந்த டிசம்பர்‌ 12 கைது சம்பவ விசாரணைக்குப்‌ பிறகு 
அவர்களுக்கு மீண்டுமொருமுறை அங்குலம்‌ அங்குலமாக அங்கேயே 


தேடிப்பார்க்கலாமே என்கிற எண்ணம்‌ ஏற்பட்டது. 


அந்தச்‌ சிறிய டவுனின்‌ பெயர்‌ அத்‌ - தார்‌ (௮0-௮). திக்ரித்திலிருந்து 
சுமார்‌ பதினாறு கிலோமீட்டர்‌ தொலைவில்‌ உள்ள இடம்‌. இராக்‌ 
முழுவதும்‌ யுத்தத்தில்‌ அடிபட்டுக்கொண்டிருந்தபோதும்‌ அத்தார்‌ 
அமைதியாகவே இருந்தது. ஆச்சர்யம்‌, அங்கே ஒரு ஏவுகணை கூட 
வந்து விழவில்லை. விவசாய நிலங்கள்‌ அங்கே அதிகம்‌. அமைதியான 
விவசாயிகள்‌. எளிமையான வாழ்க்கை. 


சதாம்‌ இருக்கிறாரா என்று தேட வந்த அமெரிக்க ராணுவம்‌ முதலில்‌ 
அங்கே 260 பேரைக்‌ கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச்‌ சென்றது. 
அவர்களுள்‌ பெரும்பான்மையானவர்கள்‌ நேரடியாக பாத்‌ கட்சியுடன்‌ 
தொடர்புள்ளவர்கள்‌. மீதமிருந்தவர்களுக்கு அரசியல்‌ தெரியாது. 


அப்பாவிகள்‌. 


ஒரு பக்கம்‌ அவர்கள்‌ அத்தனை பேரையும்‌ துருவித்‌ துருவி விசாரணை. 
இன்னொரு பக்கம்‌, அந்த ஊரின்‌ அனைத்து வீடுகளிலும்‌ புகுந்து 
பரிசோதனை. அண்ட, குண்டாக்களிலிருந்து, அடுப்படியிலிருந்து, 
படுக்கையறை, பாத்ரூம்‌ வரை பரிசோதித்தார்கள்‌. வீடு, தோட்டம்‌, 
வயக்காடு, வறப்புமேடு என்று எதையும்‌ விடவில்லை. 


சதாம்‌ இல்லை. இருப்பதற்கான அறிகுறி கூட இல்லை. எனில்‌, இதுவும்‌ 
தவறான தகவல்தானா? இங்கேதான்‌ இருக்கிறார்‌ என்றல்லவா 
அடித்துச்‌ சொல்லியிருந்தார்கள்‌? 


பதிமூன்றாம்‌ தேதி மதியச்‌ சாப்பாட்டுக்குப்‌ பின்‌ இன்னொரு ரவுண்டு 
முழுக்கத்‌ தேடலாம்‌ என்று ஊரை வளைத்துக்கொண்டு ஒவ்வொரு 
இடமாகத்‌ தேடிக்கொண்டிருந்தார்கள்‌. இருட்டிய பிறகும்‌ டார்ச்‌ 
அடித்துத்‌ தேடுதல்‌ தொடர்ந்தது. 


ம்ஹும்‌. மணி ஏழரை ஆனது. எட்டானது. சதாம்‌ இல்லை. 
கட்டக்கடைசியாக பாக்தாத்‌ மேலிடங்களுக்கு ஒரு போன்‌ செய்து 
பேசிவிட்டு மூட்டை கட்டலாம்‌ என்று தயாரானபோதுதான்‌ இரண்டு 
இடங்களைக்‌ குறிப்பிட்டு மிகவும்‌ கவனமாக அங்கே தேடவும்‌ 
என்றொரு செய்திக்குறிப்பு வந்து சேர்ந்தது. அளித்தவர்கள்‌, குர்த்‌ 
இனத்தைச்‌ சேர்ந்த சதாமின்‌ எதிரிகள்‌ என்று ஒரு சாராரும்‌, சதாமின்‌ 
உறவினர்களேதான்‌ என்று இன்னொரு தரப்பும்‌ சொல்கிறார்கள்‌. 


இரண்டுக்குமே தக்க ஆதாரங்கள்‌ இல்லை. ஆனால்‌ வந்த தகவல்‌ 
உருப்படியானது என்பதில்‌ சந்தேகமில்லை. 


இரண்டு இடங்கள்‌. குறித்துக்‌ கொண்டார்கள்‌. Wolverine 1,Wolverine 2 
என்று அந்த இரு இடங்களுக்கும்‌ சங்கேதப்‌ பெயரிட்டு அனைவருக்கும்‌ 
தெரியப்படுத்தினார்கள்‌. டவுன்‌ முழுக்க அலைந்துகொண்டிருந்த 
வீரர்கள்‌ அந்த இடத்திலிருந்து ஐந்நூறு மீட்டர்‌ சுற்றளவுக்குக்‌ 
கொண்டுவந்து குவிக்கப்பட்டார்கள்‌. 

மெல்ல ஆரம்பித்தார்கள்‌. குறிப்பிட்ட இரண்டு இடங்களில்‌ முதல்‌ 
இடத்தை அக்குவேறு ஆணிவேராக அலசிவிட்டுச்‌ சதாம்‌ இல்லை என்று 
வெளியே வந்துவிட்டார்கள்‌. இரண்டாவது இடமாகக்‌ 
குறிப்பிடப்பட்டது ஒரு பண்ணை வீடு. வயல்வெளியின்‌ ஓரத்தில்‌ 
இருந்த சிறு வீடு. 


மெல்ல நெருங்கி, கதவைத்‌ தட்டியது அமெரிக்கப்‌ படை. சைகையில்‌ 
வீட்டைச்‌ சூழ்ந்து நிற்கச்‌ சொல்லிவிட்டு இரண்டு பேர்‌ முதலில்‌ உள்ளே 
போனார்கள்‌. பிறகு நான்கு பேர்‌. அப்புறம்‌ எட்டு பேர்‌. வீடு 
முழுவதையும்‌ ஆராய்ந்தார்கள்‌. வாசலில்‌ நின்றுகொண்டிருந்த ஒரு 
டாக்சிக்கும்‌ அந்த வீட்டின்‌ தோரணைக்கும்‌ தொடர்பில்லாமல்‌ இருந்தது. 


இங்கே டாக்சியில்‌ வந்திருப்பவர்‌ யார்‌? 


வீட்டு உரிமையாளர்‌ தமக்குத்‌ தெரியவில்லை, யாரோ வந்து 
நிறுத்திவிட்டுப்‌ போயிருக்கிறார்கள்‌ என்று சொன்னார்‌. அவர்களுக்குச்‌ 
சந்தேகம்‌ அதிகரித்தது. வீட்டின்‌ வெளியேயும்‌ தேடத்‌ தொடங்கினார்கள்‌. 
மிகக்‌ கவனமாக. அங்குலம்‌ அங்குலமாக. வீட்டில்‌ வெளிப்படையாகவே 
இருந்த பதுங்கு குழியில்‌ இறங்கிப்‌ பார்த்தார்கள்‌. யாருமில்லை. ம்ஹும்‌. 
ஏமாற்றம்தான்‌. ஏமாற்றம்‌ தானா? 


அப்போதுதான்‌ அவர்கள்‌ கண்ணில்‌ அந்தச்‌ சிறு பொந்து தென்பட்டது. 
பெருச்சாளி வளை போன்ற ஓட்டை. மண்ணுக்குள்‌ செல்லும்‌ ஓட்டை. 


'இங்கே தோண்டுங்கள்‌' என்று உத்தரவிடப்பட்டது. 


ஸ்பைடர்‌ ஹோல்‌ என்று ராணுவ மொழியில்‌ சொல்லப்படும்‌ நிலவறை 
அது. காற்று போவதற்காக மேலே நிலத்‌ தளத்தில்‌ ஒரு சிறு ஓட்டை 
மட்டும்‌ இருக்கும்‌. சுற்றிலும்‌ தோண்டத்‌ தொடங்கினால்‌ படிக்கட்டுகள்‌ 
தெரியும்‌. உள்ளே ஓர்‌ அறை இருக்கும்‌! 


இராக்‌ முழுவதும்‌ பல்லாயிரக்கணக்கான ஸ்பைடர்‌ ஹோல்களை 
அமெரிக்க ராணுவத்தினர்‌ தங்கள்‌ தேடல்‌ காண்டத்தின்‌ போது 
பார்த்திருந்தார்கள்‌. யுத்த பாதிப்புகளிலிருந்து தப்பிப்பதற்காக 
இராக்கியர்கள்‌ தமக்குத்தாமே கண்டுபிடித்துக்கொண்ட தொழில்நுட்பம்‌ 
அது. 

சம்பந்தப்பட்ட மண்வீட்டு வாசலில்‌ இருந்த ஸ்பைடர்‌ ஹோலைத்‌ 
தோண்டிய அமெரிக்க ராணுவத்தினர்‌, உள்ளுக்குள்‌ ஓர்‌ அறை இருக்கும்‌ 
என்பதை எதிர்பார்த்தார்கள்‌. உள்ளே ஆள்கள்‌ இருக்கக்கூடும்‌ என்று 
நினைக்கவில்லை. 

டார்ச்‌ அடித்துப்‌ பார்த்தபோது அழுக்கு மூட்டையாக யாரோ 
படுத்திருப்பதுதான்‌ முதலில்‌ தெரிந்தது. குரல்‌ கொடுத்தார்கள்‌. ம்ஹும்‌. 
நல்ல உறக்கம்‌ போலிருக்கிறது. துப்பாக்கி ஏந்திய வீரர்கள்‌ அந்தக்‌ 
குழியை வட்டமிட்டார்கள்‌. ஒரு நபர்‌ மட்டும்‌ இறங்கினார்‌. 


எட்டடி ஆழக்‌ குழி. உள்ளே எட்டடி அகல இடம்‌ மட்டுமே இருந்தது. 
படுத்திருந்த வயதான மனிதரைத்‌ தொட்டுத்‌ தட்டித்‌ திருப்பினார்கள்‌. 


தாடிக்குள்‌ உறங்கிய முகம்‌. உறக்கத்தில்‌ இருந்து விழித்த கண்கள்‌. 
சிவந்திருந்தன. கலைந்த தலையில்‌ எண்ணெய்‌ பட்டுப்‌ பலநாள்கள்‌ ஆன 
தோற்றம்‌. பாவம்‌, பரதேசி நாராயணா என்று அந்த வீரர்‌ மீண்டும்‌ 
மேலேறி வந்துவிடுவதற்கான சாத்தியங்கள்‌ நிறையவே இருந்தன. 


ஆனால்‌ அமெரிக்க வீரரைப்‌ பார்த்ததும்‌ படுத்திருந்த மனிதர்‌ சற்றும்‌ 
பதறாமல்‌ தம்மை அறிமுகப்படுத்திக்கொண்டார்‌. 


'நான்‌, சதாம்‌ உசேன்‌. இராக்கின்‌ பிரசிடெண்ட்‌. 


வெலவெலத்துப்‌ போய்விட்டார்கள்‌. துளி எதிர்ப்பில்லாமல்‌ ஒரு 
தோட்டா செலவில்லாமல்‌ இப்படியா இவர்‌ சிக்குவார்‌! 


இருப்பினும்‌ சமாளித்துக்கொண்ட அந்த வீரர்‌, சிரித்துக்கொண்டே, 


'நல்லது. அமெரிக்க அதிபர்‌ உங்களுக்கு அவருடைய வாழ்த்துகளைத்‌ 
தெரிவித்துக்கொள்ளச்‌ சொன்னார்‌' என்று சொன்னார்‌. 


அந்த இடத்திலிருந்து உடனடியாக அவரை ஹெலிகாப்டரில்‌ ஏற்றி 
ரகசிய ராணுவ முகாமுக்கு அழைத்துப்‌ போனார்கள்‌. கையோடு அந்தப்‌ 
பதுங்கு குழிக்குள்‌ அமைக்கப்பட்டிருந்த எக்ஸாஸ்ட்‌ ஃபேன்‌, 
வெண்டிலேட்டர்‌ வசதிகளைப்‌ படம்‌ பிடித்துக்கொண்டார்கள்‌. ஏழரை 
லட்சம்‌ அமெரிக்க டாலர்‌ நோட்டுகள்‌ நிரம்பிய சூட்கேஸையும்‌ பறிமுதல்‌ 
செய்தார்கள்‌. 

நேரம்‌ சரியாக எட்டரை மணி. செய்தியை முதலில்‌ மோப்பம்‌ பிடித்தது 
IRNA எனப்படும்‌ இஸ்லாமிக்‌ ரிபப்ளிக்‌ நியூஸ்‌ ஏஜென்சி. பிறகு பத்து 
மணி சுமாருக்கு இராக்கின்‌ இடைக்கால அரசு அதை உறுதி செய்தது. 
டோனி ப்ளேர்‌ ஒரு பத்திரிகையாளர்‌ சந்திப்புக்கு ஏற்பாடு செய்து தகவல்‌ 
உண்மைதான்‌ என்று உறுதி செய்யப்பட்டதை உறுதி செய்தார்‌. 


அமெரிக்காவின்‌ இராக்குக்கான சிறப்பு நிர்வாக அதிகாரி பால்‌ ப்ரெமர்‌ 
(Paul Bremer) அதிகாரபூர்வமாக விஷயத்தைத்‌ தெரிவித்தார்‌. 'உ௮dies and 
Gentlemen, We got Him! 

0 


ஊரைக்‌ கூட்டி விஷயத்தை அறிவிப்பதற்கு முன்னால்‌ சதாமை மிகத்‌ 
தீவிரமாக முதலில்‌ பரிசோதித்தார்கள்‌. அவர்‌ சதாம்தான்‌ என்று 


உறுதிப்படுத்திக்கொள்வதற்காக டி.என்‌.ஏ.(மரபணு) பரிசோதனைகள்‌ 


வரை செய்தார்கள்‌. 


நீண்ட, வறண்ட தலைமுடியும்‌, மார்பைத்‌ தொட்ட தாடியும்‌, ஒடுங்கின 
கன்னங்களும்‌, குழி விழுந்த கண்களுமாக அவரைப்‌ படம்‌ பிடித்துக்‌ 
காட்டினால்‌ இராக்‌ மக்கள்‌ கண்டிப்பாக 'டூப்ளிகேட்‌ சதாம்‌' என்று 
சொல்லிவிடுவதற்கான வாய்ப்புகள்‌ அதிகம்‌. அப்படிப்பட்ட வதந்திகள்‌ 
அங்கே அதிகம்‌. சதாம்‌ போலவே உருவ அமைப்பு கொண்ட பதினொரு 
பேரை சதாம்‌ வேலைக்கு வைத்திருக்கிறார்‌ என்றெல்லாம்‌ கதைகள்‌ 
உலவிய காலம்‌ அது. 


ஆகவே, அறிவியல்பூர்வமாக அவர்‌ சதாம்தான்‌ என்பதை 
நிரூபித்துக்கொண்டுவிட அமெரிக்கப்‌ படை விரும்பியது. 


சதாம்‌ பதறவில்லை. தன்‌ வருத்தத்தையோ, துக்கத்தையோ, 
ஏமாற்றத்தையோ, கோபத்தையோ வெளிக்காட்டவில்லை. கேட்ட 
கேள்விகளுக்கு பதில்‌ சொன்னார்‌. ரத்தப்‌ பரிசோதனைக்கு, விந்து 
பரிசோதனைக்கு எல்லாம்‌ முழு ஒத்துழைப்பளித்தார்‌. 


இதற்குமேல்‌ என்ன இருக்கிறது? அர்த்தமில்லாத முரண்டுபிடித்தல்களில்‌ 
அவருக்கு நம்பிக்கை கிடையாது. 


எல்லா கைதிகளையும்‌ செய்வது போல்‌ அவரையும்‌ நிற்கவைத்துப்‌ பல 
கோணங்களில்‌ புகைப்படம்‌ எடுத்தார்கள்‌. ஒத்துழைத்தார்‌. பிறகு 
அழைத்துச்‌ சென்று சவரம்‌ செய்து, குளிக்கவைத்து, வேறு ஆடைகள்‌ 
அணிவித்து மீண்டும்‌ படமெடுத்தார்கள்‌. அதற்கும்‌ ஒத்துழைத்தார்‌. 
ஏதோ சாப்பிடக்‌ கொடுத்தார்கள்‌. சாப்பிட்டார்‌. ஏதாவது வேண்டுமா 
என்று கேட்டபோது, தமக்கு சுருட்டு புகைக்க வேண்டும்‌ என்று 
தெரிவித்திருக்கிறார்‌. அமெரிக்க அதிகாரிகள்‌ அவர்‌ கேட்ட சுருட்டு 
பாக்கெட்டுகள்‌ சிலவற்றை வாங்கிக்‌ கொடுத்தார்கள்‌. அதற்கு சதாம்‌ 
நன்றி சொன்னார்‌. 


இன்று வரை அறிவிக்கப்படாத, மிகவும்‌ பாதுகாப்பான இடத்தில்‌ 
வைத்துத்தான்‌ சதாம்‌ விசாரிக்கப்பட்டார்‌. கைதான தினத்துக்கு மறுநாள்‌ 
இராக்கின்‌ இடைக்கால அரசின்‌ பிரதிநிதிகளாக இரண்டு பேர்‌ (அகமது 
சலாபி, அட்னன்‌ பச்சாச்சி) வந்து பார்த்துவிட்டுப்‌ போனார்கள்‌. மற்றபடி 
யாருக்கும்‌ அனுமதி கிடையாது. என்ன விசாரித்தார்கள்‌, என்ன 
பேசினார்‌ என்கிற விவரமெல்லாம்‌ வெளியிடப்படவேயில்லை. 


ஆனால்‌ பிரிட்டனிலிருந்து வெளிவரும்‌ 1116 50 என்கிற பத்திரிகை 


மட்டும்‌ 2005ம்‌ ஆண்டு மே மாதம்‌ 20ம்‌ தேதி சிறையில்‌ சதாம்‌ உசேன்‌ 
வெறும்‌ ஜட்டியுடன்‌ நிற்கிற புகைப்படம்‌ ஒன்றை வெளியிட்டு, "[ரல!'5 
in his pants" என்று தலைப்பிட்டிருந்தது ! 


இராக்‌ போர்க்கைதிகளை அமெரிக்க - பிரிட்டன்‌ கூட்டுப்படையினர்‌ 
நடத்திய விதம்‌ குறித்து வெளியான செய்திகளும்‌ புகைப்படங்களும்‌ 
உலகையே உலுக்கியது நினைவிருக்கலாம்‌. 


இராக்கின்‌ அதிபராக இருந்தவரென்றாலும்‌ சதாமையும்‌ ஒரு சாதாரண 


போர்க்கைதியாக அவர்கள்‌ கருதியிருக்கக்‌ கூடிய சாத்தியங்களை 
மறுக்கமுடியாது. 
0 


இராக்கின்‌ நவீன அரசியல்‌ வரலாறு என்பது உண்மையில்‌ சதாம்‌ 
உசேனுடன்‌ தான்‌ தொடங்குகிறது. அவருக்கு முந்தைய ஆட்சியாளர்கள்‌ 
யாருக்கும்‌ நவீனத்துவப்‌ பார்வை இருந்ததில்லை. அதே சமயம்‌ 
இரானைப்‌ போன்ற ஓர்‌ அடிப்படைவாத - மதவாத தேசமாகவும்‌ இராக்‌ 
இருந்ததில்லை. ராணுவப்‌ புரட்சிகள்‌, ஆட்சிக்‌ கவிழ்ப்புகள்‌, ஏராளமான 
கொலைகள்‌, இனப்படுகொலைகள்‌, நித்யகலவரங்கள்‌ என்று இராக்‌ ஒரு 
ரவுடி நிலமாகத்தான்‌ சதாமுக்கு முன்‌ இருந்தது. 


சதாமும்‌ இதையேதான்‌ வேறு வடிவில்‌, இன்னும்‌ சொல்லப்போனால்‌ 
திட்டமிட்டு, பெரிய அளவில்‌ மேற்கொண்டிருக்கிறார்‌. ஆனபோதிலும்‌ 
இன்று நாம்‌ குறிப்பிட்டுப்‌ பேசும்‌ தேசமாக இராக்‌ ஆனதற்கு சதாம்‌ 


மட்டுமே காரணம்‌. 


ஒரு ஆட்சியாளராக அவர்‌ தம்‌ மக்களுக்குத்‌ தேவையான கல்வி, 
பொருளாதாரத்‌ திட்டங்கள்‌ எதிலும்‌ குறைவைத்ததில்லை. ஆனால்‌ ஒரு 
சர்வாதிகாரியாக, அக்கம்பக்கத்து தேசங்களை அச்சுறுத்தும்‌ 
கொடுங்கோலராகப்‌ பெற்ற பிம்பம்‌ அதைக்காட்டிலும்‌ பெரிதாக 
இருப்பதுதான்‌ சதாமின்‌ பிரச்னை. 


சதாமின்‌ இன்றைய நிலைக்காக வருந்துபவர்கள்‌ மிகக்‌ குறைவாகவே 
இருப்பார்கள்‌. கைதுக்குப்‌ பின்‌ அவருக்கு நேர்ந்தவை அனைத்தையும்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கும்‌ பிற தேசங்களின்‌ சர்வாதிகாரிகளுக்கு 
நிச்சயம்‌ அவர்‌ ஒரு மறக்கமுடியாத பாடம்தான்‌. 

ஆனால்‌ அவர்களுக்கு மட்டுமல்ல; ஒட்டுமொத்த உலகுக்குமே இந்த 
விஷயத்தில்‌ எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. 


“சதாம்‌ குற்றவாளியாக இருக்கலாம்‌. தண்டிக்க அமெரிக்கா யார்‌?" 


21. நவம்பர்‌ ஐந்து 


சதாமுக்கு மரண தண்டனை. அகைக்காட்டிலும்‌ சிறந்த, உயர்ந்த, 


பொருத்தமான தண்டனை தர இயலாது என்று முடிவு 
செய்துவிட்டுத்தான்‌ சிறப்பு நீதிமன்றம்‌ அமைக்கப்பட்டது. 


இராக்கின்‌ புதிய அரசு அமைத்த சிறப்பு நீதிமன்றம்‌ என்று ஆவண 
அளவில்‌ சொல்லப்பட்டாலும்‌ பின்னணியில்‌ முழுக்க முழுக்க அது 
அமெரிக்க உழைப்பு. எத்தனை ஆயிரம்‌ சாட்சிகளை வேண்டுமானாலும்‌ 
விசாரிக்கலாம்‌. எத்தனை காலம்‌ வேண்டுமானாலும்‌ ஆகலாம்‌. என்ன 
வேண்டுமானாலும்‌ செய்யலாம்‌. முடிவு இப்படித்தான்‌ இருக்கவேண்டும்‌. 
இதைத்தவிர வேறு இருந்துவிடக்‌ கூடாது. 


தவிரவும்‌ அமைந்த புதிய அரசு ஷியாக்களால்‌ ஆனது. குர்த்‌ 
இனத்தவர்களின்‌ ஆதரவு இணைக்கப்பட்ட அரசு. ஆகவே, அமெரிக்கா 
தைரியமுடன்‌ தான்‌ விசாரணை நாள்களை எதிர்கொண்டது. 


சதாமுக்குத்‌ தன்‌ முடிவு தெரியும்‌. தன்னால்‌ அதை மாற்றமுடியாது 
என்பதும்‌. ஆனபோதிலும்‌ தன்‌ கோபங்களை, குற்றச்சாட்டுகளை 
சரித்திரத்தில்‌ பதிவு செய்வதற்கு அந்த விசாரணைக்‌ காலத்தை ஒரு 
சாதக அம்சமாகப்‌ பயன்படுத்திக்கொள்ள முடிவு செய்தார்‌. 

அவர்‌ கொதித்துப்‌ பேசிய ஒவ்வொரு நாளும்‌ இராக்கில்‌ ஒரு பெரிய 
குண்டுவெடிப்புச்‌ சம்பவமாவது நடக்காமல்‌ இல்லை. கொத்துக்‌ 
கொத்தாக மக்கள்‌ இறந்துகொண்டிருந்தார்கள்‌. குண்டு வெடித்தும்‌ 
இறந்தார்கள்‌, குண்டு வெடிக்கப்போகிறது என்கிற வதந்தி பரவியும்‌ 
நசுங்கி இறந்தார்கள்‌.* (*ஜூன்‌ 2005ல்‌ பாக்தாத்துக்கு அருகே ஒரு மசூதி 
வளாகத்தில்‌ பிரார்த்தனைக்குக்‌ கூடிய மக்களிடையே இந்த வெடிகுண்டு 
பீதி பரவி, தலைதெரிக்க ஓடினார்கள்‌. ஒரு பாலத்தைக்‌ கடக்கும்‌ 
வேளையில்‌ சுமார்‌ ஆயிரம்‌ பேர்‌ அங்கே நெரிசலில்‌ மிதிபட்டே 
இறந்துபோனார்கள்‌.) அவர்‌ பேசாத தினங்களிலும்‌ குண்டுகள்‌ 
வெடிக்கவே செய்தன. சிறு தீவிரவாதக்‌ குழுக்கள்‌, பாத்‌ கட்சியின்‌ 
பழைய சதாம்‌ விசுவாசிகள்‌, பொதுவாக இராக்கின்‌ ஆட்சி 
பிடிக்காதவர்கள்‌, அமெரிக்கத்‌ தலையீடு பிடிக்காதவர்கள்‌, அமெரிக்கப்‌ 
படை தொடர்ந்து இராக்கில்‌ தங்கியிருப்பது பிடிக்காதவர்கள்‌ என்று 
யார்‌ இந்தக்‌ குண்டுவைப்புகளுக்குக்‌ காரணம்‌ என்று சொல்லவே 
முடியாது. 


யுத்தத்தில்‌ இறந்தவர்கள்‌ 27,000 பேர்‌. யுத்தத்துக்குப்‌ பிறகு இன்றுவரை 
இறந்தவர்கள்‌ சுமாராக முப்பத்தியெட்டாயிரம்‌ பேர்‌! 


இராக்கிய அரசாங்கத்தாலும்‌ அமெரிக்க ராணுவத்தாலும்‌ இந்தச்‌ 
சாவுகளைத்‌ தடுக்க முடியவில்லை. விசாரணை தினங்களில்‌ சதாம்‌ 
பலமுறை இது குறித்து மிகக்‌ காட்டமாகப்‌ பேசியிருக்கிறார்‌. '150 பேரை 
நான்‌ கொன்றதாகச்‌ சொல்லி இங்கே நீதிமன்றத்தைக்‌ 
கூட்டியிருக்கிறீர்கள்‌. ஆயிரக்கணக்கில்‌ இங்கே இன்று 
மடிந்துகொண்டிருக்கும்‌ உயிர்களுக்கு யார்‌ பொறுப்பு?' 


யுவர்‌ ஆனர்‌. எதிர்க்கட்சிக்காரர்‌ விஷயத்தை திசை திருப்புகிறார்‌. 


சதாம்‌ முறைப்பார்‌. அரபு மொழியில்‌ கெட்டவார்த்தையில்‌ திட்டுவார்‌. 
அது உடனே சபைக்குறிப்பிலிருந்து நீக்கப்படும்‌. நீதிபதி சதாமை 
அமைதிப்படுத்தப்‌ பார்ப்பார்‌. விசாரணை ஒத்திவைக்கப்படும்‌. 
இன்னொரு நாள்‌ கூடுவார்கள்‌. 


0 


2005, ஜூன்‌ 17ம்‌ தேதி சதாம்‌ உசேனுக்கும்‌ அவருடைய பாத்‌ கட்சியைச்‌ 
சேர்ந்த வேறு ஏழு பேருக்கும்‌ எதிராக சிறப்பு நீதிமன்றத்தில்‌ முதல்‌ 
வழக்கு தொடரப்பட்டது. 1982ம்‌ ஆண்டு துஜைலில்‌ ஷியாக்களுக்கு 
எதிராக மேற்கொள்ளப்பட்ட குழுக்கொலை நடவடிக்கைகளுக்காக. 150 
பேர்‌ அங்கே சதாமின்‌ ராணுவத்தினரால்‌ சுட்டுக்கொல்லப்பட்டார்கள்‌. 


அக்டோபர்‌ 19ம்‌ தேதி விசாரணை ஆரம்பமானபோது சதாம்‌ 
நீதிமன்றத்தின்‌ நடுநிலைமை குறித்துத்‌ தாம்‌ சந்தேகிப்பதாகத்‌ 
தெரிவித்தார்‌. கண்டிப்பாக இங்கே நீதி நிலைநாட்டப்படாது. இது 
எனக்குத்‌ தெரியும்‌. இந்த விசாரணை ஒரு கண்‌ துடைப்பு. சில 
நாள்களைக்‌ கடத்திவிட்டுக்‌ காரியத்தைச்‌ சாதிக்கத்தான்‌ இந்த ஏற்பாடு 


என்றார்‌ சதாம்‌. 


அப்படியெல்லாம்‌ இல்லை, நீதிக்குக்‌ கண்டிப்பாகக்‌ கண்‌ உண்டு, அது 
ஷியா, சன்னி, சதாம்‌, புஷ்‌ என்றெல்லாம்‌ பார்க்காது என்று நீதிபதி 
நிறைய உதாரணங்களும்‌ குட்டிக்கதைகளும்‌ சொன்னார்‌. அவர்‌ பேசி 
முடித்துவிட்டு எழுந்து போன சிறிது நேரத்தில்‌ அரசுத்‌ தரப்பு அட்டர்னி 
சாடோன்‌ அல்‌ ஜனாபி (5௧௨0௦0 ௨-1) வீட்டுக்குப்‌ போகும்‌ வழியில்‌ 
கடத்தப்பட்டார்‌. மறுநாள்‌ நிறையக்‌ குண்டு காயங்களுடன்‌ அவரது 
உடல்‌ ஒரு சாலையோரம்‌ கண்டுபிடிக்கப்பட்டது. 


நீதிபதி அதிர்ந்துபோனார்‌. அடுத்த ஹியரிங்கின்போது நடந்த சம்பவம்‌ 
குறித்த வருத்தங்களைப்‌ பகிர்ந்துகொண்டுவிட்டு ஆரம்பித்தார்‌. ஆனால்‌ 
அம்முறையும்‌ பிரச்னை வராமல்‌ இல்லை. அடேல்‌ அல்‌ ஜுபைதி (Ae! ௮ 
216104) என்கிற அரசுத்தரப்பு வழக்கறிஞர்‌ ஒருவர்‌ அன்றைய மறுதினம்‌ 
படுகொலை செய்யப்பட்ட விவரம்‌ செய்தித்தாளில்‌ வந்தது. அவரது 
சகோதரரும்‌ இன்னொரு வழக்கறிஞருமான தமீர்‌ அல்‌ குஸேவையும்‌ 
கொலை செய்ய முயன்றிருக்கிறார்கள்‌. அதிர்ஷ்டவசமாக உயிர்‌ தப்பிய 
தமீர்‌, சொல்லாமல்‌ கொள்ளாமல்‌ இராக்கை விட்டே ஓடிப்போனார்‌. 


நவம்பர்‌ 28ம்‌ தேதி மீண்டும்‌ நீதி மன்றம்‌ கூடியபோது சதாம்‌ வெடித்துத்‌ 
தீர்த்தார்‌. நடந்த படுகொலைகளுக்கும்‌ அவருக்கும்‌ சம்பந்தமில்லை. 
இராக்கியர்கள்‌ தாமே வெகுண்டு எழுந்து என்னவோ செய்கிறார்கள்‌. 
அதற்குத்‌ தாம்‌ பொறுப்பாக முடியாது. அதற்காக, அமெரிக்க 
ராணுவத்தினர்‌ சிறையில்‌ தன்னை அத்தனை கேவலமாகவா 
நடத்தவேண்டும்‌? ஊடுருவி அபகரிக்கும்‌ கபட வேஷதாரிகள்‌. 


சிறையில்‌ சதாம்‌ நடத்தப்படும்‌ விதம்‌ குறித்து அதன்பின்‌ உலகெங்கும்‌ 
பல்வேறு வதந்திகள்‌ உலவத்‌ தொடங்கின. எல்லாம்‌ வதந்திகள்தாம்‌. 
எதற்கும்‌ ஆதாரமில்லை. ஆனால்‌ இராக்‌ அரசு, அப்படியெதுவுமில்லை, 
சதாம்‌ நல்லபடியாகவே நடத்தப்படுகிறார்‌ என்று சான்றிதழ்‌ அளித்தது. 
இராக்கிய சன்னிகள்‌ அதை நம்பத்தயாரில்லை. 


டிசம்பர்‌ மாதம்‌ அந்த சிறப்பு நீதிமன்றத்துக்கு மிக மோசமாக விடிந்தது. 
ஒவ்வொரு அழைப்பின்போதும்‌ சதாம்‌ குமுறிக்‌ குமுறி வெடித்தார்‌. 
தன்னை அடிக்கிறார்கள்‌. உதைக்கிறார்கள்‌. சித்திரவதை செய்கிறார்கள்‌ 
என்று குற்றம்‌ சாட்டினார்‌. நீதி மன்றத்திலேயே, உணர்ச்சி மேலோங்க 
குர்‌ ஆனிலிருந்து சில வரிகளைக்‌ கண்ணை மூடிக்கொண்டு ஓதவும்‌ 


தொடங்கினார்‌. 


நீதிபதி, அதெல்லாம்‌ கூடாது என்று தடுத்தபோது வெளியே சதாம்‌ 
ஆதரவாளர்கள்‌ ஓவென்று கத்தினார்கள்‌. யாராலும்‌ எதுவும்‌ 
செய்யமுடியவில்லை. 

இராக்கிய ஷியாக்கள்‌ கொதித்தார்கள்‌. தினசரி நீதிமன்றம்‌ கூடுகிறது. 
ஆனால்‌ வழக்கு முன்னேறுவதே இல்லை. ஒவ்வொருநாளும்‌ ஏதாவது 
ஒரு காரணத்துக்காகத்‌ தள்ளிவைக்கப்பட்டுவிடுகிறது. நீதிபதிக்குத்‌ 
திறமை இல்லை என்று ஷியா அரசியல்வாதிகள்‌ குரல்‌ கொடுத்தார்கள்‌. 


வெறுத்துப்‌ போன தலைமை நீதிபதி ரிஸ்கர்‌ அமின்‌* (Rizஓஜgar Amin - 


இவர்‌ குர்த்‌ இனத்தைச்‌ சார்ந்தவர்‌. ஷியாக்கள்‌, குர்த்‌ இன நீதிபதி ஒருவர்‌ 
தலைமை நீதிபதியாக சதாம்‌ வழக்கை விசாரிப்பதை விரும்பவில்லை. 
ஷியாக்களே அப்பொறுப்பில்‌ இருக்கவேண்டும்‌ என்பது அவர்களது 
எதிர்பார்ப்பு.) தன்‌ பதவியை ராஜினாமா செய்துவிட்டுப்‌ போய்விட்டார்‌. 


இது குர்த்‌ இனத்தவர்களுக்குக்‌ கோபம்‌ வரவழைத்தது. இராக்‌ 
அரசாங்கம்‌, ஷியா நீதிபதியை அமர்த்துவதற்காக மேற்கொண்ட சதி 
இது என்று அவர்கள்‌ கொடி பிடிக்க ஆரம்பிக்கவே, ஜனவரி 23, 2006 
அன்று அவசர அவசரமாக ரவூஃப்‌ அப்துல்‌ ரகுமான்‌ என்கிற இன்னொரு 
குர்த்‌ நீதிபதியை சதாம்‌ வழக்கை விசாரிக்க அமர்த்தினார்கள்‌. 


ஆறு மாதங்கள்‌ வழக்கு கொஞ்சம்‌ வேகமெடுப்பது போலிருந்தது. 
துஜைல்‌ கிராமத்தைச்‌ சேர்ந்த மக்கள்‌ பலபேர்‌ நீதிமன்றத்துக்கு வந்து 
சாட்சி சொல்லிவிட்டுப்‌ போனார்கள்‌. கண்ணால்‌ கண்டவர்கள்‌. காதால்‌ 
கேட்டவர்கள்‌. தீர விசாரித்தவர்கள்‌. ஏற்பாடு செய்யப்பட்டவர்கள்‌. 
எல்லா தரப்பினரும்‌ வந்தார்கள்‌. நிறைய பெண்கள்‌ இருக்கும்படி இராக்‌ 
அரசு பார்த்துக்கொண்டது. பாதிக்கப்பட்ட பெண்கள்‌. சம்பவ தினத்தை 
நினைவு கூர்ந்து அவர்கள்‌ கதறியமும்‌ காட்சிகள்‌ வீடியோ எடுக்கப்பட்டு 
பத்திரப்படுத்தப்பட்டது. 

இதனிடையே சதாமுக்காக வாதாடிய சன்னி வழக்கறிஞர்கள்‌ சிலர்‌ 
தொடர்ந்து தாக்கப்பட்டுக்கொண்டிருப்பதாகத்‌ தகவல்‌ வந்தது. சதாம்‌ 
மேலாக ஓர்‌ அரசியல்வாதி அல்லவா? அவர்‌ சிறையிலேயே 
உண்ணாவிரதம்‌ இருக்கத்‌ தொடங்கினார்‌. சாகும்‌ வரை 
உண்ணாவிரதம்‌. 


ஜூலை 7ம்‌ தேதி அவர்‌ உண்ணாவிரதம்‌ தொடங்கியபோது முதலில்‌ 
யாரும்‌ அதைப்‌ பொருட்படுத்தவில்லை. ஆனால்‌ பதினேழு நாள்களைத்‌ 
தாண்டியும்‌ அவர்‌ தம்‌ முடிவில்‌ உறுதியாக இருப்பதைக்‌ கண்ட இராக்‌ 
அரசும்‌ அமெரிக்க ராணுவமும்‌ கொஞ்சம்‌ பயந்துவிட்டன. 
வலுக்கட்டாயமாக அவரை மருத்துவமனைக்கு எடுத்துச்‌ சென்று டியூப்‌ 
மூலம்‌ உணவு 'ஏற்றி'விட்டார்கள்‌. 


வழக்கு ஒரு முடிவுக்கு வரும்‌ நிலையில்‌ இசகுபிசகாக ஏதாவது 
ஆகிப்போனால்‌ யார்‌ பொறுப்பு? 
ஜூலை 27ம்‌ தேதி துஜைல்‌ படுகொலை வழக்கு தொடர்பான 


விசாரணைகள்‌ அனைத்தும்‌ முடிந்துவிட்டதாக நீதிபதி ரவூஃப்‌ அப்துல்‌ 
ரகுமான்‌, தீர்ப்பை ஒத்திவைப்பதாகச்‌ சொன்னார்‌. 


0 
நவம்பர்‌ 5, 2006 ஞாயிற்றுக்கிழமை அந்தத்‌ தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. 


துஜைல்‌ நகரில்‌ 148 ஷியாக்களை ஈவு இரக்கமற்றுப்‌ படுகொலை செய்த 
குற்றம்‌ நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. முழு முதற்காரணம்‌ சதாம்‌ உசேன்‌. 
ஆகவே அவருக்கு மரண தண்டனை. கூடவே சதாமின்‌ சகோதரர்‌ 
ஒருவருக்கும்‌ (வளர்ப்புத்‌ தந்தை வழியே பெற்ற சகோதரர்‌) 1982ம்‌ 
ஆண்டு துஜைல்‌ படுகொலைகள்‌ நிகழ்ந்தபிறகு கண்‌ துடைப்புக்காக ஒரு 
நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட்டு, அதில்‌ சதாமின்‌ பங்கு ஏதுமில்லை 
என்று தீர்ப்பளித்த பழைய நீதிபதி ஒருவருக்கும்கூட. 


ஒரு கணம்‌ நீதிமன்றம்‌ சுவாசமற்ற அமைதி கொண்டது. கலைத்தவர்‌ 
சதாம்தான்‌. 'அல்லாஹு அக்பர்‌!' என்று ஓங்கிக்‌ குரல்‌ கொடுத்தார்‌. 
'இராக்‌ நீடூழி வாழட்டும்‌! இராக்கிய மக்கள்‌ நீடூழி வாழட்டும்‌! நீதியைக்‌ 
கொன்றவர்கள்‌ ஒழிந்துபோகட்டும்‌!' 


அதற்குமேல்‌ அவர்‌ கத்தவோ, மேற்கொண்டு உணர்ச்சிவசப்படவோ 
நீதிமன்றக்‌ காவலர்கள்‌ அனுமதிக்கவில்லை. சதாம்‌, அழைத்துச்‌ 


செல்லப்பட்டார்‌. 


அப்புறம்‌ மேல்‌ முறையீடு. ஒன்பது நீதிபதிகள்‌ கொண்ட உயர்மட்டக்‌ 
குழுவின்‌ விசாரிப்பு, மீண்டும்‌ தீர்ப்பு இன்னபிற. 


தவிரவும்‌ இராக்‌ யுத்தம்‌ நடந்துகொண்டிருந்த காலத்திலேயே அவர்‌ 
மேற்கொண்ட குர்த்‌ இனப்படுகொலைகளும்‌ (ஐயாயிரம்‌ உயிர்கள்‌) 
வழக்கமான பிற போர்க்குற்ற நடவடிக்கைகளும்‌ அடுத்தடுத்த 
விசாரணைகளுக்குத்‌ தயார்‌. தேவைப்படும்‌ பட்சத்தில்‌. ஆனால்‌, 
அவசியமிருக்காது என்பதுதான்‌ யதார்த்தம்‌. 


இராக்கின்‌ கிரிமினல்‌ சட்டம்‌ சில விஷயங்களைச்‌ சொல்கிறது. மேல்‌ 
முறையீடு செய்யப்பட்டதிலிருந்து முப்பதாவது நாள்‌ தீர்ப்பு 
சொல்லப்பட்டுவிட வேண்டும்‌. தவிரவும்‌, மேல்‌ முறையீட்டிலும்‌ 
தண்டனை உறுதி செய்யப்பட்டால்‌, எழுபது வயதைத்‌ தாண்டியவர்கள்‌ 
விஷயத்தில்‌ மரண தண்டனை தவிர்க்கப்பட வேண்டும்‌. 


ஏப்ரல்‌ 28, 1937ம்‌ ஆண்டு பிறந்தவர்‌ சதாம்‌ உசேன்‌. ஆகவே, ஏப்ரல்‌ 28, 
2007ம்‌ ஆண்டு அவருக்கு எழுபது வயது பூர்த்தியாகிறது. 


ஆகவே, அதற்குமுன்‌. 


81919) 


பிற்சேர்க்கை 1 


இராக்‌ - மறுகட்டுமானம்‌ 


2003ம்‌ ஆண்டு இராக்‌ மீது யுத்தம்‌ தொடுத்து, சதாமைக்‌ கைது செய்து, 
ஆட்சி மாற்றத்துக்கு வழி வகுத்து, சதாமுக்கு மரண தண்டனை 
வழங்கப்பட்டதுவரை 'பக்கத்தில்‌ இருந்து' பார்த்துக்கொண்டது 
அமெரிக்கா. பாக்தாத்‌ விழுந்து, இராக்‌ அமெரிக்கக்‌ கூட்டணிப்‌ 
படையின்‌ கட்டுப்பாட்டுக்கு வந்தவுடனேயே அமெரிக்க அதிபர்‌ ஜார்ஜ்‌ 
புஷ்‌ சொன்னார்‌. இராக்கின்‌ புனர்வாழ்வு எங்கள்‌ பொறுப்பு. போர்ச்‌ 
சிதிலங்கள்‌ சரி செய்யப்படும்‌. உறுதியான அரசு அமைக்கப்படும்‌. 
வர்த்தகம்‌ ஒழுங்குபடுத்தப்படும்‌. மக்களின்‌ வாழ்க்கைத்‌ தரம்‌ 
மேம்படுத்தப்படும்‌. எல்லா வகையிலும்‌ இராக்கை ஒரு சிறந்த தேசமாக 
உருமாற்றிக்‌ காட்டுகிறேன்‌ பார்‌. 


அறிவித்து, மூன்று வருடங்கள்‌ முடிவடைந்துவிட்ட நிலையில்‌ இதுவரை 
அங்கே நடந்த சீரமைப்புப்‌ பணிகள்‌ என்னென்ன என்று பார்த்தால்‌ 
ஏமாற்றம்தான்‌. ஆரம்பம்‌ நன்றாகத்தான்‌ இருந்தது. இராக்கிய மக்களே 
வீதிக்கு இறங்கிவந்து, தத்தம்‌ வீதிகளைச்‌ செப்பனிட்டுச்‌ சரி 
செய்துகொள்ள ஊக்குவித்தார்கள்‌. பொருள்களை அரசு தரும்‌. செயல்‌ 
மக்களுடையது. 


அங்கே சாலைகள்‌ அனைத்தும்‌ செப்பனிடப்படவேண்டி இருந்தது. 
குடிநீர்‌ வசதி முற்றிலும்‌ புதிதாகவே செய்யவேண்டியதாக இருந்தது. 
கழிவுநீர்ப்‌ போக்குவழிகள்‌, மின்சார லைன்கள்‌ சீரமைப்பு, தொலைபேசி 
வசதிகள்‌ அனைத்தும்‌ சரி செய்யப்படவேண்டியவையே. தவிரவும்‌ யுத்த 
காலத்தில்‌ குண்டு வீச்சுக்கு இடிந்துபோன பள்ளி, கல்லூரிகள்‌, 
மருத்துவமனைகள்‌, அரசு அலுவலகங்கள்‌, நீதிமன்றங்கள்‌, வர்த்தக 
மையங்கள்‌ யாவும்‌ மறுபடியும்‌ கட்டப்பட வேண்டியிருந்தது. 


இதற்கெல்லாம்‌ ஆகக்கூடிய செலவுகளுக்காக 1180 Relief and 
Reconstruction Fund (IRRF) என்றொரு வங்கிக்கணக்கைத்‌ தொடங்கி, 
இரண்டரை பில்லியன்‌ டாலரை முதல்‌ பணமாகப்‌ போட்டது 
அமெரிக்கா. பாக்தாத்‌ விழுந்த மறு வாரமே நடந்த காரியம்‌ இது. 
தொடர்ந்து 2003 அக்டோபரில்‌ ஸ்பெயினில்‌ ஒரு மாநாட்டைக்‌ 


கூட்டினார்கள்‌ (Madrid Conference on Reconstruction). இராக்‌ 
மறுகட்டுமானம்‌ குறித்துச்‌ சிந்திப்பதற்கான மாநாடு. 


பல்வேறு உலக நாடுகள்‌ கலந்துகொண்ட இம்மாநாட்டில்‌ கடனாகவும்‌ 
நன்கொடையாகவும்‌ ஏராளமான பணம்‌ திரட்டப்பட்டது. நிர்வகிக்கும்‌ 
பொறுப்பை ஐக்கிய நாடுகள்‌ சபையின்‌ வளர்ச்சிக்‌ குழு ஏற்றது. 


மறுபுறம்‌ இராக்கில்‌ ஒழுங்கான மாற்று அரசாங்கத்தை ஏற்படுத்த 


வேண்டிய பணி. 


ஜூலை 13, 2003 அன்று முதல்‌ முதலில்‌ ஓர்‌ இடைக்கால அரசை அங்கே 
அமெரிக்கா அமைத்தது. ஷியாக்கள்‌, குர்த்கள்‌, சன்னிகள்‌, வேறு பல சிறு 
இனக்குழுக்களைச்‌ சேர்ந்த பிரதிநிதிகள்‌, பல்வேறு அரசியல்‌ கட்சியினர்‌ 
பங்குபெற்ற அரசு. 

மே 2005ல்‌ வேறு ஒரு புதிய அரசாங்கம்‌ அங்கே உருவாக்கப்படும்வரை 
இந்த இடைக்கால அரசுதான்‌ ஆண்டுகொண்டிருந்தது. இராக்குக்கான 
அமெரிக்க ஆட்சிக்‌ குழுவின்‌ தலைவர்‌ பால்‌ பிரமரின்‌ 
வழிகாட்டுதல்களின்‌ பேரில்‌. அதாவது பால்‌ ப்ரமர்‌ சொல்வார்‌. இவர்கள்‌ 
செய்வார்கள்‌. அவ்வளவுதான்‌. 


பிந்தைய அரசும்‌ கிட்டத்தட்ட இதே நிலையில்தான்‌ இயங்க 
ஆரம்பித்தது. ஆனால்‌ சிறிய வித்தியாசங்கள்‌. அவர்கள்‌ தமக்குள்‌ பேசி 
முடிவு செய்து அமைச்சர்களை நியமிக்க முடிந்தது. மாற்ற முடிந்தது. 
இராக்குக்கான தாற்காலிக அரசியல்‌ அமைப்புச்‌ சட்டம்‌ ஒன்றை 
உருவாக்க முடிந்தது. 


நாடாளுமன்றத்தில்‌ அந்தச்‌ சட்டங்கள்‌ விவாதிக்கப்பட்டபோது பல 
தரப்பினர்‌ கொதித்தார்கள்‌. இராக்கின்‌ பொது சிவில்‌ சட்டம்‌ 
மாற்றியமைக்கப்பட்டு ஷரியத்தின்‌ அடிப்படையில்‌ தீட்டப்பட்ட 
சட்டங்கள்‌ நிறைய இடம்பெற்றிருந்தன. குறிப்பாகப்‌ பெண்கள்‌ 
தொடர்பான விஷயங்களில்‌. திருமணம்‌, விவாகரத்து, சொத்துப்‌ பங்கீடு 
இன்னபிற. 

அப்போது அவர்கள்‌ சதாமை நினைத்துக்கொண்டார்கள்‌. எத்தனை 
சுதந்தரமாக இருந்தோம்‌, அவர்‌ காலத்தில்‌! 

தவிரவும்‌ அவர்கள்‌ அரசுக்கு எதிரான தொலைக்காட்சிகளைத்‌ 
தடைசெய்தார்கள்‌. அமெரிக்காவை சந்தோஷப்படுத்துவதன்பொருட்டு, 
பாக்தாத்‌ விழுந்த தினத்தை தேசிய விடுமுறை தினமாக அறிவித்தார்கள்‌. 


சதாம்‌ காலம்‌ வரை அமலில்‌ இருந்த தேசியக்‌ கொடியை மாற்றிவிட்டுப்‌ 
புதிய தேசியக்‌ கொடி ஒன்று வடிவமைக்கப்பட்டது. அசப்பில்‌ 
இஸ்ரேலின்‌ தேசியக்‌ கொடியின்‌ சாயலைக்‌ கொண்டிருந்தது அது. 


இதுவும்‌ கடும்‌ விமரிசனத்துக்கு உள்ளானது. மத்தியக்‌ கிழக்கில்‌ 
அமெரிக்காவின்‌ மிகப்பெரிய தளம்‌, இஸ்ரேல்‌. இன்னொன்றாக 
இராக்கைத்‌ தேர்ந்தெடுத்துவிட்டார்களா என்ன? 


0 


இராக்குக்கான நிரந்தரமான அரசியல்‌ அமைப்புச்‌ சட்டம்‌ எழுதப்பட்டு, 
பல திருத்தங்கள்‌ செய்யப்பட்டு, சரிபார்க்கப்பட்டு, அக்டோபர்‌ 15, 2005 
அன்று அங்கீகரிக்கப்பட்டது. உடனடியாக நாடாளுமன்றத்தின்‌ இரு 
சபைகளுக்கும்‌ முறையே டிசம்பர்‌ 15, 2005 மற்றும்‌ மார்ச்‌ 16, 2006 அன்று 
தேர்தல்கள்‌ நடத்தப்பட்டன. பல அரசியல்‌, கட்சி, இனக்குழுக்‌ 
குழப்பங்கள்‌, அடிதடிகள்‌ அனைத்துக்கும்‌ பிறகு இரண்டு பேர்‌ மாறி 
இன்றைய இராக்கின்‌ பிரதமராக இருப்பவர்‌ நவூரி அல்‌ மாலிகி (14௦யர 
al-Maliki). 


அடிதடிகளுக்கு இடையே ஆளத்‌ தெரிந்திருக்கிறது. ஆளத்தான்‌ 
செய்கிறார்கள்‌. ஆனால்‌ அந்த மறு கட்டுமானம்‌? 


அதுதான்‌ பிரச்னை. ஆட்சியாளர்களால்‌ அங்கே தினசரி நிகழும்‌ 
வன்முறைகளைக்‌ கட்டுப்படுத்த முடியவில்லை. இன்றுவரை 
ஆதாரபூர்வமாக இன்னார்தான்‌ இதற்கெல்லாம்‌ காரணம்‌ என்று 
ஒருத்தரை நோக்கியும்‌ சுட்டுவிரல்‌ நீட்டமுடியவில்லை. அல்‌ 
காயிதாவின்‌ இராக்கியத்‌ தலைவர்‌ ஜர்க்காவியைக்‌ கொன்றபோது 
பெருமையுடன்‌ அறிவித்தார்கள்‌. இனி இங்கே கலவரம்‌ இருக்காது. 


ஆனால்‌ அன்றைய தினமே கூட இராக்கில்‌ மூன்று இடங்களில்‌ 


குண்டுகள்‌ வெடித்தன. மறுநாளும்‌ வெடித்தது. அடுத்த நாளும்‌. வாரம்‌ 
தோறும்‌. மாதம்‌ தோறும்‌. வருடங்கள்தோறும்‌. 


இந்த நிரந்தர வன்முறையின்‌ காரணமாக அமெரிக்கா ஆரம்பிப்பதாகச்‌ 
சொன்ன எந்த ஒரு புனரமைப்புத்‌ திட்டமும்‌ இராக்கில்‌ முற்றுப்பெறவே 


இல்லை. பழைய கஷ்டங்கள்தான்‌. பழைய சோகங்கள்தான்‌. 

மிக விரைவில்‌ அங்கே ஷியாக்களுக்கும்‌ குர்த்களுக்குமான 
இப்போதைய சிறு உரசல்கள்‌ வெடித்துப்‌ பெரிதாகி, யுத்தமாகும்‌ 
அபாயம்‌ இருக்கிறது என்கிறார்கள்‌. கொஞ்சநாளாகக்‌ காதில்‌ விழாத 


குர்திஸ்தான்‌ கோஷம்‌ திரும்பவும்‌ எழவே செய்யும்‌. அப்போது 
சன்னிகளும்‌ சும்மா இருக்கமாட்டார்கள்‌. சதாம்‌ போனாலென்ன? 
அவர்களும்‌ வாழவேண்டுமல்லவா? 


ஆக முன்பே பார்த்ததுதான்‌. இராக்கைப்‌ பிரித்தால்‌ மூன்றாகத்தான்‌ 
பிரிக்க வேண்டியிருக்கும்‌. அப்படிப்‌ பிரிக்கும்போது அமெரிக்கா 
எதிர்பார்க்கும்‌ எண்ணெய்‌ லாபங்கள்‌ அத்தனை முழுமையாக வந்து 
சேரும்‌ சாத்தியங்கள்‌ மிகவும்‌ குறைவே. 

ஆகவே பிரிக்க மாட்டார்கள்‌. பிரிக்காதவரை வன்முறையும்‌ 
ஓயப்போவதில்லை. 

இராக்கின்‌ உடனடித்‌ தேவை அமைதி, அமைதி என்று நாளொரு குரல்‌ 
எழுந்தவண்ணம்‌ இருக்கிறது. உண்மையில்‌, இராக்கின்‌ அமைதி என்பது 
அமெரிக்காவின்‌ பூரண விலகலாக மட்டுமே இருக்கமுடியும்‌! 


பிற்சேர்க்கை 2 


கால வரிசை 


ஏப்ரல்‌ 28, 1937 

திக்ரித்துக்கு அருகே உஜா என்கிற கிராமத்தில்‌ சதாம்‌ பிறந்தார்‌. 

1957 

பாத்‌ கட்சியில்‌ சேர்ந்தார்‌. 

1959 

ஜெனரல்‌ அப்துல்‌ கரீம்‌ காசிமைக்‌ கொல்ல முயற்சி. தோற்று, சிரியா, 
லெபனான்‌ வழியே 

எகிப்துக்குத்‌ தப்பிச்‌ செல்லுதல்‌. 

1963 

இராக்‌ திரும்புதல்‌. கைதாகிறார்‌. 

1967 

பாத்‌ கட்சியின்‌ ரகசிய உளவுத்துறையின்‌ தலைமைப்‌ 
பொறுப்பேற்கிறார்‌. 

ஜூலை 1968 

ராணுவப்‌ புரட்சியின்‌ மூலம்‌ பாத்‌ கட்சி ஆட்சிக்கு வருதல்‌. ஜெனரல்‌ 
அகமது ஹஸன்‌ அல்‌ 

பக்ர்‌ அதிபராகிறார்‌. சதாம்‌, துணை அதிபர்‌. 

1979 

அதிபரை வலுக்கட்டாயமாகப்‌ பதவி விலகச்‌ சொல்லி, சதாம்‌ 
இராக்கின்‌ அதிபர்‌ ஆகிறார்‌. 

செப்டெம்பர்‌22,1980 

இரான்‌ யுத்தம்‌ ஆரம்பம்‌. எட்டு வருடங்கள்‌ நீள்கிறது. 

1982 

துஜைல்‌ படுகொலைகள்‌. 148 ஷியாக்கள்‌ கொல்லப்பட்டார்கள்‌. 

1987 

குர்த்‌ இனத்தவர்கள்‌ மீதான தாக்குதல்‌. ரசாயன ஆயுதங்களைப்‌ 

பயன்படுத்துகிறார்‌. பல்லாயிரக்கணக்கானோர்‌ பலி. 

ஆகஸ்ட்‌ 2, 1990 

குவைத்தைத்‌ தாக்குகிறார்‌. 

ஜனவரி 1991 


அமெரிக்கப்‌ படைகள்‌ இராக்‌ ராணுவத்தை குவைத்திலிருந்து 
விரட்டுகின்றன. 

மார்ச்‌ 20, 2003 

அமெரிக்கக்‌ கூட்டு ராணுவம்‌ இராக்கைத்‌ தாக்குகிறது. மூன்று 
வாரங்களில்‌ பாக்தாத்‌ 

விழுகிறது. சதாம்‌ தலைமறைவாகிறார்‌. 

ஜூலை 2003 

சதாமின்‌ இரு மகன்களும்‌ கொல்லப்படுகிறார்கள்‌. 

டிசம்பர்‌ 13, 2003 

திர்கித்தை அடுத்த அத்வார்‌ என்கிற இடத்தில்‌ சதாம்‌ 
மறைவிடத்திலிருந்து பிடிபடுகிறார்‌. 

அக்டோபர்‌ 19,2005 

விசாரணை ஆரம்பம்‌. துஜைல்‌ படுகொலைகள்‌ தொடர்பான வழக்கு. 

நவம்பர்‌ 5, 2006 

தீர்ப்பு வருகிறது. சதாமுக்கு மரண தண்டனை. 


பின்‌ இணைப்பு 3 
உதவிய நூல்கள்‌, இணையத்‌ தளங்கள்‌ 


1. The History of Middle East - Peter Mansfield (Penguin, USA) 

2. Iraq : An initial assessment of post conflict Operations (House of 
Commons Defence committee report) 

3. Iraq: The Borrowed Kettle - Slavoj Zizek (Verso Books, UK) 

4. The Iran-Iraq War - Efraim Karsh (Osprey Publishing, USA) 

5. Iraq Under Siege: The Deadly Impact of Sanctions and War - Anthony 
(EDT) Arnove (Pluto Books, UK) 

6. Iraq and the International Oil System: Why America Went to War in the 
Gulf - Stephen C. Pelletiere (Praeger Publishers) 

7. Iraq and the Fall of Saddam Hussein - Jason Richielraq (The Oliver Press 
Inc., USA) 

8. Unholy Alliance: : Radical Islam and the American Left - David A. 
Horowitz (Regnery Publishing, Inc., USA) 

9. Arms for Oil - Michael Barratt Brown (Spokesman Books, UK) 

10. Nationalism And Minority Identities In Islamic Societies By Maya 
Shatzmiller (McGill-Queen's University Press, Canada) 

11. The Middle East Oil Decade and Beyond: Essays in Political Economy - 
Gad G Gilbar (Frank Cass & Co., UK) 

12. Bush at War - Bob Woodward (Simon & Schuster, UK) 

13. American Issues in the Twentieth century - Frank Freidel, Norman 
Pollack (Scientific Book Agency, Calcutta) 

14. The Clash of Fundamentalisms - Tariq Ali (Verso, UK) 


சில இணையத்தளப்‌ பக்கங்கள்‌: 


http://www.globalsecurity.org/military/world/iraq/climate.htm 
http://www.pbs.org/wgbh/pages/frontline/shows/saddam/interviews/aburish.ht 
http://www.newsmax.com/archives/articles/2003/4/10/205859.shtm1 
http://www.fantompowa.net/Flame/cia_iraq.htm 


http://www.laweekly.com/news/news/made-in-the-usa-part-iii-the-dishonor- 
rol1/2889/ (list of chemical weapons suppliers from Us) 
http://www.debka.com/article.php?aid=530 (ali) 
http://www.trial-ch.org/en/trial-watch/profile/db/facts/barzan_ibrahim- 
hassan-al-tikriti 147.html (ibrahim ali) 
http://www.economicexpert.com/a/Sajida: Talfah.htm 
http://www.ecu.edu/lib/govdoc/iraq.cfm 
http://www.foreignaffairs.org/20040109faupdate83175/kenneth-m- 
pollack/after-saddam-assessing-the-reconstruction-of-iraq.htm] 
http://meria.idc.ac.il/journal/2000/issue4/jv4n4a2.html 
http://en.wikipedia.org/wiki/Gulf War#Eve_of the_ invasion 
http://www.indepthinfo.com/iraq/ 

http://en.wikipedia.org/wiki/Saddam_ Hussein#1991.F2.80.932003 
http://www.iht.com/articles/ap/2006/11/03/africa/ME_GEN_ Saddam Trial K 
http://www.ktvu.com/news/10238398/detail.html 


0௦௦ 


விரைவில்‌ 
பா. ராகவனின்‌ நூல்கள்‌ அனைத்தும்‌ மின்‌ நூல்களாக: 


அரசியல்‌: 


1. பாக்‌: ஒரு புதிரின்‌ சரிதம்‌ 

2. டாலர்‌ தேசம்‌ 

3. நிலமெல்லாம்‌ ரத்தம்‌ 

4. மாயவலை 

ம. 9/11 - சூழ்ச்சி வீழ்ச்சி மீட்சி 

௦. ஹிட்லர்‌ 

7. ஐ.எஸ்‌.ஐ: நிழல்‌ அரசின்‌ நிஜ முகம்‌ 

8. காஷ்மீர்‌ 

9. ஆர்‌.எஸ்‌.எஸ்‌. 

10. மாவோயிஸ்ட்‌: அபாயங்களும்‌ பின்னணிகளும்‌ 
11. ஆயில்‌ ரேகை 

12. பிரபாகரன்‌: வாழ்வும்‌ மரணமும்‌ 

13. இராக்‌: ப்ளஸ்‌ சதாம்‌ மைனஸ்‌ சதாம்‌ 

14. கலவரகாலக்‌ குறிப்புகள்‌ 

15. ஆடிப்பாரு மங்காத்தா 

16. சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகத்துக்கு 


பிற: 


17. உணவின்‌ வரலாறு 

18. பின்கதைச்‌ சுருக்கம்‌ 

19. எக்ஸலண்ட்‌: செய்யும்‌ எதிலும்‌ உன்னதம்‌ 
20. யானி: இசைப்‌ போராளி 
21. 24 கேரட்‌ 

22. மூன்றெழுத்து 

23. அன்சைஸ்‌ 

24. குற்றியலுலகம்‌ 

25. சந்து வெளி நாகரிகம்‌ 
26. இங்க்கி பிங்க்கி பாங்க்கி 
27. 154 கிலோ பைட்‌ 

28. ஓப்பன்‌ டிக்கெட்‌ 

29. பர்வேஸ்‌ முஷாரஃப்‌ 


சிறுவர்‌ நூல்கள்‌: 


30. இஸ்லாம்‌ 

31. அமெரிக்க சுதந்தரப்‌ போர்‌ 
32. மொசார்ட்‌ 

33. இரண்டாம்‌ உலகப்‌ போர்‌ 
34. மகாவீரர்‌ 

3௦. புதையல்‌ தீவு 

36. ஐஸ்‌ க்ரீம்‌ பூதம்‌ 


புனைவு: 


37. நிலா வேட்டை 

38. அலை உறங்கும்‌ கடல்‌ 
39. புவியிலோரிடம்‌ 

40. மூவர்‌ 

41. காந்தி சிலைக்‌ கதைகள்‌ 
42. யாளி முட்டை 

43. மெல்லினம்‌ 

44. கொசு 

45. ரெண்டு 

46. தூணிலும்‌ இருப்பான்‌ 
47. அலகிலா விளையாட்டு 
48. கால்‌ கிலோ காதல்‌ அரை கிலோ கனவு 


